DASA BHUTHI PALANGAL 


தசாபுத்திப்‌ பலன்கள்‌ 


A THESIS 
Submitted by 


K.S. SUNDARA RAJAN 


Reg.No:D15A S507 
in partial fulfillment for the award of the Degree of 


DOCTOR OF PHILOSOPHY 
under the supervison of 


Dr.T. Mahalakshmi 





FACULTY OF ASTROLOGY 
BHARATH INSTITUTE OF HIGHER EDUCATION 


AND RESEARCH 


CHENNAI 600 073. 
FEBRUARY 2020 


4 
ஸம்‌ 14 

x: ய்‌ 

¥ ட்‌ 


3S harath A 


INSTITUTE OF HIGHER EDUCATION AND RESEARCH N& AC 


(Declared as Deemed-to-be University under section 3 of UGC Act, 1956) 





Certificate 


This is to certify that the corrections as recommended by the Foreign and Indian 
Examiners for the Thesis entitled, “Dasa Bhuthi Palangal” submitted by the Candidate 
Mr. இடு, SUNDARA RAJAN Reg.No. D15AS507 (Part Time-Enternal) in the 
Department of Tamil (Astro Science), Faculty of ARTS AND SCIENCE have been 


made as per the list enclosed. 


TTT 


பேரா.முனைவர்‌ தி. மகால ,எம்‌.ஏ.எம்‌.பில்‌.,பிஎச்‌.டி., 
சுவடி மொழிப்பெயர்ப்பு, ழியல்‌ பட்டம்‌ 


ஆய்வு அலுவலர்‌, 
இணைப்பேராசிரியர்‌ (ஓய்வு) 
தமிழ்‌ இலக்கியம்‌ (ம) சுவடிப்புலம்‌ 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
சி.பி.டி. வளாகம்‌, தரமணி, சென்னை - 113. 
Signature of the Supervisor 


(Name of the Supervisor) 


Encl: in Page 2 


(If Corrections goes to 2" page. Supervisor need to verify(signature) that page for the same) 


Page - 1 


Page 2 Contd... 


LIST OF CORRECTIONS MADE : 








































































































வ.எண்‌ | பக்‌.எண்‌ இருந்தவை திருத்தப்பட்டவை 
| 15 ஹார்மோன்கள்‌ சுரப்பி 
2 15 கமிசன்‌ தரகு 
3 28 சார்ட்‌ வரைபடம்‌ 
4 67 ரியல்‌ எஸ்டேட்‌ வீட்டு மனை விற்பனை முகவர்‌ 
க 67 போர்வெல்‌ ஆப்பரேட்டர்‌ | துளைக்கிணறு வெட்டூபவர்‌ 
6 67 எலக்டிரிக்கல்‌ மின்‌ ஆற்றலுக்குரிய பொருள்கள்‌ 
7 73 கம்ப்யூட்டர்‌ கணினி 
8 73 டெலிபோன்‌ தொலைபேசி 
9 73 செல்‌ போன்‌ கைப்பேசி 
10 73 டி.வி தொலைக்காட்சி 
11 £3 ஜெராக்ஸ்‌ நகல்‌ 
12 115 | மிஷினிஸ்ட்‌ இயந்திரப்‌ பணியாளராக 
13 124 | மார்கெட்டிங்‌ சந்தைப்படுத்துதல்‌ 
14 130 | பைனான்ஸ்‌ கம்பெனி நிதி நிறுவனம்‌ 
15 135 | ஏஜென்சி நிறுவனம்‌ 
16 143 | கம்பெனி தொழிற்சாலை 
17 145 | ரெடிமேட்‌ வடிவமைக்கப்பட்ட ஆடை 
18 145 ரிலையன்ஸ்‌ போஸ்ட்‌ ரிலையன்ஸ்‌ பிற்கொடுப்பனவு 
பெயிடு கனெக்ஸன்‌ இணைப்பு 
19 145 | கிரெடிக்‌ காட்டு கடன்‌ அட்டை 
20 174 ஈகோ அகங்காரம்‌ 
21 182 Cloud Technology மேகக்கணிம தொழில்நுட்பம்‌ 
22 186 | பைனான்ஸ்‌ கம்பெனி நிதி நிறுவனம்‌ 
23 186 | கவரிங்‌ உள்ளடக்கியது 
24 189 | பைபாஸ்‌ சர்ஜரி இதய அறுவை சிகிச்சை 
25 192 | அலர்ஜி ஒவ்வாமை 
26 203 | கார்‌ மகிழுந்து 
27 204 | சப்போர்ட்‌ ஆதரவு 
28 246 | கேட்டரிங்‌ சர்வீஸ்‌ உணவு தருவிப்பு சேவை 
29 295 | பினாமி இரவல்‌ பெயரில்‌ நடவடிக்கை 
30 313 (பிரேக்‌ இன்ஸ்பெக்டர்‌ மோட்டார்‌ வாகன ஆய்வாளர்‌ 
31 317 விசா அயல்நாட்டு நுழைவுச்சான்றிதழ்‌ 
22 329 பியூட்டி பார்லர்‌ அழகு நிலையம்‌ 














_ காக டட 
பேரா.முனைவர்‌ தி. மகால _எம்‌.ஏ.எம்‌.பில்‌.,பிஎச்‌.டி., 
சுவடி மொழிப்பெயர்ப்பு, ழியல்‌ பட்டம்‌ 


ஆய்வு அலுவலர்‌, 
இணைப்பேராசிரியர்‌ (ஓய்வு) 
தமிழ்‌ இலக்கியம்‌ (ம) சுவடிப்புலம்‌ 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌ 
சி.பி.டி. வளாகம்‌, தரமணி, சென்னை - 113. 





DECLARATION 


Ii, hereby declare that the dissertaion titled 
“DASA BHUTHI PALANGAL” is an original and bonafide work done 
by my own in the partial fulfillment of the requirement for the award 
of the degree of Doctor of Philosophy and submitted to the 
Department of Science and Humanities, Bharath Institute of Higher 
Education and Research, was carried out under the supervision of 
Dr. T. Mahalakshmi, M.A., M.Phil., Ph.D., Visiting Professor, Faculty 
of Astrology, Science and Humanities Department, Bharath Institute 
of Higher Education and Research, is entirely original and has not 


been submitted for any degree or diploma earlier. 


I further declare that this thesis does not form of any other 
thesis or dissertations on the basis of which a degree was awarded 


or conferred on earlier occasion on me or any other candidate. 


K. S.A molar i னு 
PLACE: Chennai (K.S.SUNDARA RAJAN) 


DATE: 06.02.2020 REGISTER No. D 15 AS 507 


BONAFIDE CERTIFICATE 
Certified that this thesis titled “DASA BHUTHI 
PALANGAL” is the bonafide work of Mr. K.5.SUNDARA 
RAJAN, (REGISTER No. D15AS507) who carried out the 


research under my Supervision. 


Certified further, that to the best of my knowledge the 
work reported herein and in the Publications by the Scholar 
does not form any other thesis or dissertation, on the basis of 
which a degree or award was conferred on an earlier occation 


of thesis of any other candidate. 


SUPERVISO 
Signature of the Supervisor with official Seal. 


டேரா. முனைவா தி. மகாலட்சுமி எம்‌.ஏ. 
சுவடி. மொழிபெயர்ப்பு. இதபழியல பட்டயம்‌ 
ரி வனா ' இணைப்‌ பேராசிரியர்‌ (ஓய்வு) 
திருமலர்‌ ஆய்விருக்கை 

க த்‌ தமிறாராய்சசி நிறுவணம்‌ 
சி.பி. வளாகம்‌. தரமஸார்‌. சென்னை - 113 


ஆ 


த 2 ப 
JOINT SUPERVISOR. 
(if any) 
Signature of the Joint-Supervisor with official! Seal. 
முனைவர்‌. ம.சித்ராகண்ட! 
கணைப்பேராசிரியர்‌ மற்றும்‌ துறைத்‌ ௨.௮. 
கலை மற்றும்‌ அறிவியல்‌ புலம்‌ 
பாரத்‌ உயர்கல்வி மற்றும்‌ ஆராய்ச்சி நீறுவனம்‌ 
சென்னை - 800 128, 


ACKNOWLEGEMENT 
I would like to thank the Honorable Chancellor Dr. J. Sundeep Aanand and 
Honorable Managing Director Dr. E. Swetha Sundeep Anand, respected 
Vice-Chancellor Dr. V. Kanagasabai for giving me an opportunity to pursue research 
program in Bharath University. | express my gratitude to Pro - Vice chancellor 
Dr. K.P. Thooyamani and Dean Engineering Dr. J. Hameed Hussain for providing constant 


support to submit this thesis in time. 


I would like to thank Dr. M. Sundararajan, Dean — R & D to fecilitate to 
submit the synopsis of my research work successfully. I wish to place on record my 
deep sense of gratitude and heart-felt thanks to Dr. M. Prem Jeyakumar, Controller of 
examinations for giving valuable suggestions. 

It is great pleasure to express my deep sense of gratitude to my Supervisor 
Dr. T. Mahalakshmi, Visiting Professor, Department of Science and Humanities, 
Bharath Institute of Higher Education and Research, for her valuable suggestion and 
guidance and encouragement at every stage of work. 

A special thanks to my family. Words cannot express how grateful I am to my 
parents S.Subramanian and S.Kanthimathi for the sacrifice that you’ve made on behalf. 
I would like to express appreciation to my beloved son S.Manikandan, Cousin S.Priya 
and all my TALI Students for their untiring efforts and constant support in presenting 
this study successfully. 


Name of the Scholar 


K.S.SUNDARA RAJAN 


சுருக்கக்‌ குறியீட்டு விளக்கம்‌ 


ஒரு 


கேது 


- சந்திரன்‌ 


சனி 


- சுக்ரன்‌ 


- சூரியன்‌ 


செவ்வாய்‌ 


தொகுப்பு ஆசிரியர்‌ 


பக்கம்‌ 


- பக்கங்கள்‌ 


புதன்‌ 


- மூல நூலாசிரியர்‌ 


மொழி பெயர்ப்பு 


- இராகு 


- இலக்கினம்‌ 


பொருளடக்கம்‌ 


வ.எண்‌ இயல்கள்‌ பக்கம்‌ 
முனிவர்‌... க்வி 01 
1 விதிக்‌ குட்டலிய்ப்பு அணைப்பை வனை வவ்வால்‌ 07 
2. அறம்‌ என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌......................௮வ௮வ௮ு௨ூ.ு. 111 
3. பொருள்‌ என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌.............................. 168 
4. இன்பம்‌ என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌.........................வவ.. 225 
5. வீடு என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌...........................வவவவவ. வ... 282 
அயவு முடிவுரை  வவன்வைவ்பளைல்வைவளபவி வவ வண்கை வளை வையவன்‌ 339 
துணைத்‌ பட்டும்‌ கலக்க வன்ன வள வன வலவ டன்வ மின வ வில்‌ 342 


ஆய்வு முன்னுரை 
சோதிட அறிமுகம்‌ 


பண்டைய காலம்தொட்டுச்‌ சோதிடம்‌ மக்கள்‌ வாழ்வில்‌ 
செல்வாக்கைச்‌ செலுத்தி வருகிறது. பல பல்கலைக்கழகங்களில்‌ சோதிடம்‌ 
பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. பட்டயப்படிப்பு முதல்‌ இளங்கலை, 
முதுகலை, ஆய்வியல்‌ நிறைஞா, முனைவர்‌ பட்டம்வரை பயின்று 
வருகின்றனர்‌. உலகளவில்‌ சோதிடத்திற்கென ஆய்வு நிறுவனங்கள்‌ இயங்கி 
வருகின்றன. சோதிடம்‌ தொடர்பான ஆய்வு நூலகங்களும்‌, 
நூற்றுக்கணக்கான ஆய்வேடுகளும்‌ வெளிவந்துள்ளன. பிற துறைகளைப்‌ 
போன்று சோதிடத்‌ துறையும்‌ மக்களுக்குப்‌ பயன்படும்‌ ஒரு அறிவியல்‌ 
துறையாகும்‌. எனவே அதில்‌ ஓரளவு ஆய்வுகள்‌ நிகழ்ந்த வண்ணம்‌ 
உள்ளன. இந்த ஆய்வுகளுக்கு வலுசோக்கும்‌ வகையில்‌ “தசாபுத்திப்‌ 


பலன்கள்‌” என்னும்‌ தலைப்பில்‌ இவ்வாய்வு அமைகிறது. 
விம்சோத்திரி தசாபுத்திப்‌ பலன்கள்‌ 


மானுட வாழ்வில்‌ ஒவ்வொரு குறிப்பிட்ட நிகழ்வும்‌ காலத்தின்‌ 
அடிப்படையிலேயே நடைபெற்று வருகிறது. அப்படிப்பட்ட காலத்தைக்‌ 
கணிக்க இந்தியச்‌ சோதிடத்தில்‌ கிட்டத்தட்ட 32 விதமான தசாபுத்திக்‌ 
கணிதங்கள்‌ இருந்துள்ளதாகப்‌ பிரகத்‌ பராசா ஹோரா சாத்திரம்‌ என்னும்‌ 
நூலில்‌ முனிவர்‌ பராசாரர கூறி உள்ளார்‌. அவை : 1. விம்சோத்தரி 
2. அஷ்டோத்தரி 3. சோடசோத்திரி 4. துவாதசோத்திரி 5. பஞ்சோத்திரி 
6. ஷதப்திகா 7. சதுராசஷ்டி சாம 8. திவிசப்தாதி சாம 9. சஷ்டிபயானி 
10. ஷட்விம்சா சாம 11. கால 12. சர 13. ஸ்திர 14. இலக்கின கேந்திர 
15. காரக கேந்திரா 16. காரக 17 பிரம்மகிரக அஷ்ரிதா 18. மான்டுக 
19. ஸுல 20. யோகர்தா 21. த்ருக்‌ 22. திரகோண 23. இராசி 
24. பஞ்சஸ்வர 25. யோனி 26. பிண்ட 27. அம்ச 28. நைசர்கிக 
29. அஷ்டகவர்கா 30. சந்திய 31. பச்சக 32 தாரதிசை ஆகும்‌'. இந்த 32 
தசாபுத்திக்‌ கணிதங்களில்‌ இன்று நடைமுறையில்‌ இருப்பது இரண்டு, மூன்று 
தசாக்‌ கணிதங்கள்‌ மட்டுமே, மற்ற தசாக்‌ கணிதங்கள்‌ பயன்படுத்தப்‌ 


*Brihat Parasara Hora Sastra of Maharishi Prarasara Volume 2, 
Transalated by R.Santhanam, Chapter 46, 2-5 & 6-11, Page 505, 506, 


1 


படுவதில்லை. பெரும்பாலான இந்தியச்‌ சோதிடர்கள்‌ விம்சோத்திரி தசாபுத்தி 
கணிதத்தைப்‌ பயன்படுத்திப்‌ பலன்‌ கூறி வருகின்றனர்‌. மேற்கத்திய 
சோதிடத்தில்‌ இந்தத்‌ தசாபுத்திக்‌ கணிதம்‌ இல்லாதது இன்றளவும்‌ 
அவர்களுள்‌ ஒரு குறையாகவே பார்க்கப்படுகிறது. தசாபுத்திக்‌ கணிதமும்‌, 





அதன்மூலம்‌ சொல்லப்படும்‌ பலனும்‌ இந்தியச்‌ சோதிடத்தின்‌ ஒரு மைல்கல்‌ 
ஆகும்‌. 


விம்சோத்திரி தசாபுத்திக்‌ கணிதம்‌ மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. 
இந்தக்‌ கணிதத்தின்‌ பயன்பாட்டை மிகுவிக்கும்‌ வகையில்‌ ஒரு புத்தியின்‌ 
காலத்தில்‌ பன்னிரு பாவகங்களுக்கும்‌ பலன்‌ கண்டறிவதாக இவ்வாய்வு 


அமைகிறது. 
ஆய்வுத்தலைப்பு 


விம்சோத்திரி தசாபுத்திக்‌ கணிதம்‌ என்பது பிறந்தகாலச்‌ சாதகத்தில்‌ 
உள்ள கோள்களின்‌ நிலையைக்‌ கொண்டு, தான்‌ இயக்கும்‌ பாவகங்களின்‌ 


பலன்களை அறிய பயன்படக்‌ கூடிய ஒன்றாகும்‌. 


இதில்‌ ஒவ்வொரு தசாபுத்திக்‌ காலக்கட்டத்திலும்‌ பன்னிரு 
பாவகங்களின்‌ இயக்கம்‌ மற்றும்‌ அதன்‌ பலன்கள்‌ பற்றிக்‌ கூறுவதால்‌ 


தசாபுத்திப்‌ பலன்கள்‌ என்னும்‌ ஆய்வுத்‌ தலைப்பு அமைகிறது. 
ஆய்வு நோக்கம்‌ 


பலன்கள்‌ நடக்கும்‌ காலக்கட்டத்தை அறிந்துகொள்ள விம்சோத்திரி 
தசாபுத்திக்‌ கணிதம்‌ பயன்படுகிறது. இந்தத்‌ தசாபுத்திக்‌ கணிதத்தைப்‌ 
புதிய விதிமுறைகளின்‌ அடிப்படையில்‌ அணுகி, புத்திதரும்‌ பன்னிரு 
பாவகங்களுக்குரிய பலன்களை அறிவது இவ்வாய்வின்‌ நோக்கம்‌ ஆகிறது. 


விம்சோத்திரி தசாக்கணிதம்‌ செய்வதில்‌ எந்த வேறுபாடும்‌ இந்தியச்‌ 
சோதிடர்களிடத்தில்‌ இல்லை, ஆனால்‌ பலன்‌ கூறுவதில்‌ பல வேறுபாடுகள்‌ 
உள்ளன. காரணம்‌ விம்சோத்திரி பலன்‌ கூறுவதற்குச்‌ சரியான விதிகள்‌ 
அல்லது அளவுகோல்கள்‌ இல்லை. புத்தியை நடத்தும்‌ கோள்‌ ஒரு 
குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருப்பின்‌, அந்தப்‌ புத்தி நாதனின்‌ சொந்தவீட்டுப்‌ 
பலன்‌ அதாவது ஆதிபத்திய பலனைத்‌ தான்நின்ற வீட்டின்மூலமாகக்‌ 


2 


கொடுக்கும்‌ என்றும்‌, இன்னும்‌ சிஸ்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற 
நட்சத்திர அதிபதி நின்ற வீடு மற்றும்‌ நட்சத்திர அதிபதியின்‌ 
ஆதிபத்தியம்மூலம்‌ கொடுக்கும்‌ என்றும்‌ கூறி வருகின்றனர்‌. புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ நின்ற நட்சத்திர அதிபதி என்று எடுத்துக்கொண்டாலும்‌ 
அதிகபட்சம்‌ 6 பாவகங்களுக்கு மட்டுமே பலன்‌ கூற முடியும்‌. ஆனால்‌ ஒரு 
குறிப்பிட்ட புத்தியில்‌ பன்னிரு பாவகப்‌ பலனையும்‌ கேட்கும்‌ அதிகாரம்‌ 


சாதகருக்கு உண்டு. 


இதனை நிறைவு செய்யும்‌ வகையில்‌ பன்னிரு பாவகங்களுக்கும்‌ 
பலன்‌ கூறப்‌ பன்னிரு விதிகளை உருவாக்கி விரிவாகப்‌ பலன்‌ அறிவது, 
மேலும்‌ பன்னிரு பாவகங்களை அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என்னும்‌ 
நான்கு திரிகோணப்‌ பாவகங்களாகச்‌ சுருக்கி பன்னிரு விதிகளுள்‌ ஒருமித்த 
அளவுகோல்‌ அடிப்படையில்‌ நான்கு விதிகளாகச்‌ சுருக்கிப்‌ பலன்‌ 
அறிவதும்‌, இறுதியாகப்‌ பன்னிரு பாவகங்களை அகம்புறம்‌ என்கிற 
இரண்டு பிரிவுகளாகச்‌ சுருக்கி ஒன்று மற்றொன்றை எதிர்க்கும்‌ என்கிற 
இரண்டே விதிகளில்‌ ஒரு குறிப்பிட்ட புத்திக்குப்‌ பலன்‌ கூறுவதே இந்த 
ஆய்வின்‌ நோக்கம்‌ ஆகும்‌. 


பாரம்பரிய சோதிட மூலநூல்களில்‌ உள்ள விதிகளுக்கு வலு 
சோக்கும்‌ விதமாகவும்‌, தசாபுத்திக்‌ கணிதம்கொண்டு பலன்காணும்‌ 
முறையில்‌ வளர்ச்சியை மேம்படுத்துவதாகவும்‌ இவ்வாய்வு அமைகிறது. 


ஆய்வுக்‌ கருதுகோள்‌ 


உருவாக்கப்பட்ட நான்கு வித திரிகோண விதிகளை 200 
சாதகங்களுடன்‌ ஒப்பிட்டு மெய்ப்பித்தலே இவ்வாய்வின்‌ கருதுகோளாகும்‌. 


ஆய்வு எல்லை 


கொடுப்பினையும்‌ தசாபுத்திகளும்‌ என்னும்‌ நூலில்‌ இடம்பெற்றுள்ள 
12 விதிகளும்‌, ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட 200 சாதகங்களும்‌ ஆய்வு 


எல்லையாக அமைகிறது. 


இவ்வாய்வுக்குத்‌ திருக்கணித முறையில்‌ லகரியின்‌ அயனாம்சம்‌ 





கொண்டு கணிதம்‌ செய்யப்பட்ட சாதகங்கள்‌ பயன்படுத்தப்படூுகிறது. மேலும்‌ 


3 


இராசிக்‌ கட்டம்‌, மத்திமமுறையில்‌ கணிதம்‌ செய்யப்பட்ட பாவகக்‌ கட்டம்‌, 
பன்னிரு பாவகக்‌ காரகப்‌ பலன்கள்‌ மற்றும்‌ விம்சோத்திரி தசாபுத்திக்‌ 


கணிதம்‌ போன்றவை இவ்வாய்விற்கு எடூத்துக்கொள்ளப்படுகிறது. 


பன்னிரு இராசிகளின்‌ காரகம்‌, கோள்களின்‌ உச்சநீச பலம்‌, 
கோள்களின்‌ இணைவு, கோள்களின்‌ பார்வை, கோள்களின்‌ வக்கிர நிலை, 
கோள்களின்‌ அஸ்தமனம்‌, திதி சூனியம்‌, இலக்கின யோகர்‌, பாபர்‌, 
இலக்கின சுபர்‌, அசுபர்‌, தசாபுத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற நட்சத்திர 
அதிபதி நின்ற நவாம்சம்‌ போன்ற எந்தவிதப்‌ பலன்களும்‌ 


எடூத்துக்கொள்ளப்படவில்லை. 


ஆய்வு அணுகுமுறை 


தசாபுத்திக்‌ கணிதத்தை விளக்குவதால்‌ விளக்கமுறைத்‌ திறனாய்வும்‌, 
ஒரு புத்திப்‌ பன்னிரு பாவகங்களுக்குப்‌ பலன்‌ கூறும்‌ முறையை 
ஆராய்வதால்‌ பகுப்பு ஆய்வு அணுகுமுறையும்‌, பலன்களின்‌ உண்மைத்‌ 
தன்மையை அறிய விதிகளைச்‌ சாதகங்களுடன்‌ பொருத்திப்‌ பார்க்கும்‌ 


ஒப்பாய்வு அணுகுமுறையும்‌ இவ்வாய்வில்‌ பின்பற்றப்படுகிறது. 
முதன்மை, துணைமை ஆதாரங்கள்‌ 


கொடுப்பினையும்‌ தசாபுத்திகளும்‌ என்னும்‌ நூலில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ள பன்னிருவிதிகளும்‌, ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 
200 சாதகங்களும்‌ முதன்மையாதாரங்கள்‌ ஆகும்‌. 


சாதகங்களைத்‌ திரட்டிய முறை 


2012 ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதம்‌ முதல்‌ “Tamilnadu Astro Logical 
|nstiப( ” (TALI) என்கிற சோதிடக்‌ கல்வி நிறுவனம்‌ ஏற்படுத்தி அதன்மூலம்‌ 
2019 ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்வரை தமிழகம்‌, கர்நாடகம்‌ மற்றும்‌ 
ஆந்திரப்‌ பிரதேசம்‌ ஆகிய மாநிலங்களில்‌ 1518 சோதிட ஆர்வலர்களுக்கு 
இவ்வாய்வில்‌ கூறப்பட்டுள்ள பலன்கள்‌ ஆய்வாளரால்‌ கற்பிக்கப்பட்டு 
வருகின்றது. அவர்கள்‌ சாட்சியாக இருந்து கொடுத்த சாதகங்களைக்‌ 
கொண்டு இவ்வாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. 


முன்‌ஆய்வு 


தசாபுத்தி தொடர்பான கணிதம்‌ எப்படிச்‌ செய்யப்படுகிறது, இவை 
தரும்‌ பொதுப்‌ பலன்கள்‌ யாவை என்ற வகையில்‌ மூலநூற்களும்‌, அதை 
ஒட்டிய தற்காலச்‌ சோதிட நூல்களும்‌, இதழ்களில்‌ இடம்பெற்றுள்ள சில 
கட்டுரைகளும்‌ வெளிவந்துள்ளன. ஆனால்‌ இவற்றில்‌ ஒரு குறிப்பிட்ட 
புத்தியானது எவ்வாறு பன்னிரு பாவகங்களுக்கும்‌ பலன்‌ அளிக்கும்‌ 
என்பதாகக்‌ கூறப்படவில்லை. எனவே தசாபுத்திப்‌ பலன்கள்‌ என்ற 
இவ்வாய்வு இந்தப்‌ பலன்களைக்‌ கூறுவதால்‌ முதல்‌  ஆய்வாகவும்‌, 


தனித்தன்மையுடைய சிறந்த ஆய்வாகவும்‌ அமைகின்றது. 
ஆய்வுப்‌ பயன்‌ 


மனிதனுடைய ஒவ்வொரு செயலிற்கும்‌ சாதகமான மற்றும்‌ பாதகமான 
புத்திகள்‌ எவை என அறிந்து கொள்ளமுடியும்‌. நடப்புப்‌ புத்தியின்‌ 
அடிப்டையில்‌ எந்தப்‌ பாவகப்‌ பலன்கள்‌ நடக்கும்‌, எந்தப்‌ பாவகப்‌ பலன்கள்‌ 


நடக்காது எனப்‌ பிரித்துப்‌ பலன்களைக்‌ கூற இயலும்‌. 





ஒருவரின்‌ விதி கொடுப்பினையை அறிந்து, என்ன கல்வி பயன்‌ தரும்‌, 
எந்தத்‌ துறையில்‌ தொழில்‌ அல்லது வேலை செய்தால்‌ ஆதாயம்‌ 
கிடைக்கும்‌, ஆரோக்கியம்‌, படிப்பு, வேலை, காதல்‌, திருமணம்‌, குழந்தை, 
வீடு, வெளிநாடு போன்ற பலன்களுக்குச்‌ சாதகமான பாதகமான காலத்தை 


முன்கூட்டி அறிய உதவுகிறது. 
ஆய்வேட்டின்‌ அமைப்புமுறை 


இந்த ஆய்வேடு முன்னுரை, முடிவுரை நீங்கலாகப்‌ பின்வரும்‌ ஐந்து 
யல்களாகப்‌ பகுக்கப்பட்டூள்ளது. 





யல்‌ 1 : விதிகளின்‌ கட்டமைப்பு. 
யல்‌ 2 : அறம்‌ என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌. 
யல்‌ 3 : பொருள்‌ என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌. 


யல்‌ 4 : இன்பம்‌ என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌. 


இ 
இ 
இ 
இ 
இ 
இ 





யல்‌ 5 : வீடு என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌. 


5 


விதிகளின்‌ கட்டமைப்பு என்னும்‌ முதல்‌ இயலில்‌ சோதிட வரலாறு, 
தசாபுத்திக்‌ கணிதங்கள்‌, விதி-மதி-கதி இவற்றின்‌ விளக்கம்‌, கொடுப்பினை 
நாணயம்‌ செய்யத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டூள்ள விதிகள்‌, கொடுப்பினையும்‌ தசா 
புத்திகளும்‌ என்னும்‌ ஆதாரநூலில்‌ இடம்பெறும்‌ 12 விதிகளும்‌ அவற்றை 
இவ்வாய்வுக்கு மாற்றி அமைத்துப்‌ பயன்படுத்துவது தொடர்பான 
விளக்கங்கள்‌, பன்னிரு விதிகளை நான்கு திரிகோணங்களாகச்‌ சுருக்குதல்‌, 
பன்னிரு பாவகங்களை அகம்‌, புறம்‌ என இரண்டு பிரிவுகளில்‌ சுருக்குதல்‌, 


தசாபலன்‌ முறிவு போன்றவை விளக்கப்பெற்றுள்ளன. 


அறம்‌ என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌ என்னும்‌ இரண்டாம்‌ இயலில்‌ 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 


ஏற்படும்‌ பலன்கள்‌ 50 சாதகங்களில்‌ விரிவாக ஆராயப்பட்டூள்ளது. 


பொருள்‌ என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌ என்னும்‌ மூன்றாம்‌ இயலில்‌ 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 


ஏற்படும்‌ பலன்கள்‌ 50 சாதகங்களில்‌ விரிவாக ஆராயப்பட்டூள்ளது. 


இன்பம்‌ என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌ என்னும்‌ நான்காம்‌ இயலில்‌ 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 


ஏற்படும்‌ பலன்கள்‌ 50 சாதகங்களில்‌ விரிவாக ஆராயப்பட்டூள்ளது. 


வீடு என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌ என்னும்‌ ஐந்தாம்‌ இயலில்‌ 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 


ஏற்படும்‌ பலன்கள்‌ 50 சாதகங்களில்‌ விரிவாக ஆராயப்பட்டூள்ளது. 


ஆய்வேட்டின்‌ முடிவுரையில்‌ ஒவ்வொரு இயலிலும்‌ கிடைக்கப்பட்ட 
ஆய்வு முடிவுகள்‌ தொகுத்து வழங்கப்படுகிறது. இதனைஅடுத்து, துணைநூற்‌ 
பட்டியல்‌ அகரவரிசையில்‌ இடம்பெற்றுள்ளது. இறுதியாக பின்‌ இணைப்புகள்‌ 


இணைக்கப்பட்டூள்ளது. 


DASA BHUTHI PALANGAL 


தசாபுத்திப்‌ பலன்கள்‌ 


A THESIS 
Submitted by 


K.S. SUNDARA RAJAN 


Reg.No:D15A S507 
in partial fulfillment for the award of the Degree of 


DOCTOR OF PHILOSOPHY 
under the supervison of 


Dr.T. Mahalakshmi 





FACULTY OF ASTROLOGY 
BHARATH INSTITUTE OF HIGHER EDUCATION 


AND RESEARCH 


CHENNAI 600 073. 
FEBRUARY 2020 


ஆய்வு முடிவுரை 
ஒரு சாதகத்திற்குப்‌ பலன்‌ கூற விதி, மதி இரண்டையும்‌ இணைத்துப்‌ 
பலன்‌ கூற வேண்டும்‌. விதியை நாணயம்‌ செய்யப்‌ பிறந்த சாதகத்தில்‌ 


உள்ள இராசிக்கட்டத்தைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. மதியை நிர்ணயம்‌ 





செய்யப்‌ பிறந்தகால மத்திமமுறை பாவகக்‌ கட்டத்தைப்‌ பயன்படுத்தி, 





விம்சோத்திரி தசாபுத்திப்‌ கணிதங்கள்‌ கொண்டு பலன்‌ கூற வேண்டும்‌. ஒரு 
குறிப்பிட்ட வீட்டிற்கு விதி கொடுப்பினை நன்றாக அமைந்தால்‌, அந்த 
வீட்டிற்குச்‌ சாதமாகத்‌ தசாபுத்திக்‌ காலத்தில்‌ அதன்‌ முமுமையான பலன்‌ 
கிடைக்கிறது. 


தசாவைவிடப்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ வலிமை வாய்ந்தது 
ஆகும்‌. தசாபலனைத்‌ தடை செய்யக்‌ கூடிய அளவில்‌ கூடப்‌ புத்தியை 
நடத்தக்‌ கூடிய கோள்‌ செயல்பட முடியும்‌ என்பதை அறியமுடிகிறது. 
இயல்‌ 1 இன்‌ மூலம்‌ கிடைக்கப்பட்ட செய்திகள்‌, புத்தியை நடத்தக்‌ கூடிய 
கோள்‌ ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருக்கும்போது பன்னிரு பாவகத்திற்கும்‌ 
பன்னிரு விதிகளைப்‌ பயன்படுத்திப்‌ பலன்‌ கூற இயலும்‌ என்பதாகும்‌. 





பன்னிருப்‌ பாவகங்களை அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என்னும்‌ 
நான்கு திரிகோணப்‌ பாவகங்களாகச்‌ சுருக்கி, பன்னிரு பாவகங்களுக்குச்‌ 
சொல்லப்பட்ட 12 விதிகளை ஒருமித்த அளவுகோல்‌ உடைய 4 வித 
விதிகளைக்‌ கொண்டு பலன்‌ அறிப்பட்டூுள்ளது. நான்குவித விதிகள்‌ 
உருவாக்கபட்ட முறைமை குறித்து முதல்‌இயலில்‌ விளக்கப்பட்டூள்ளது. 
அடுத்துவரும்‌ 4 இயல்களில்‌ இத்திரிகோணப்‌ பாவகங்களில்‌ புத்தியை 
நடத்தக்‌ கூடிய கோள்‌ இருக்கும்போது நடைபெற்ற சாதக பாதகப்‌ பலன்கள்‌ 


கண்டறியப்பட்டது. 


மேலும்‌ 2, 3, 4, 5 ஆகிய நான்கு இயல்களில்‌ கிடைத்த 
தகவலின்படி புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற திரிகோணம்‌ 100 
விழுக்காடு இயங்கும்‌. புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற 
திரிகோணத்திற்கு அடுத்த திரிகோணம்‌ இயங்காது. புத்தியை நடத்தக்‌ 
கூடிய கோள்‌ நின்ற திரிகோணத்திற்கு ஒன்றுவிட்ட அடுத்த திரிகோணம்‌ 
பன்மடங்கு இயங்கும்‌. புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற 
திரிகோணத்திற்கு முந்தைய திரிகோணம்‌ ஒரு வரைமுறைக்குக்‌ உட்டபட்டூ 
குறைவாக இயங்கும்‌. இவ்வகையில்‌ முடிவுகள்‌ எடுத்துரைக்கப்படுகிறது. 


339 


இயல்‌ 2, 3, 4, 5 ஆகியவற்றின்மூலம்‌ பெறப்பட்ட முடிவுகள்‌ அட்டவணை 























புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ 
நின்ற நான்கு 100 த ்‌ வரைமுறைக்கு 
திரிகோணப்‌ விழுக்காடு | இயங்காமல்‌ யகம்‌ உட்பட்டுக்‌ 
பாவகங்களும்‌ - இயங்கிப்‌ பலன்‌ ல்ல குறைவாகப்‌ 
ஆய்வுக்கு பலன்‌ தடைபட்ட ளிச்‌ பலன்‌ 
உட்படுத்தப்பட்‌। அளித்த பாவகங்கள்‌ க்‌ அளித்த 
கள்‌ பாவகங்கள்‌ டத்‌ 
நான்குவித பாவகங்கள்‌ பாவகங்கள்‌ 
இயக்க 
விதிகளும்‌ 
அறம்‌ (1,5,9) | 2, 6, 10 3, 7, 11 4, 8, 12 
பொருள்‌ 
(2.6.10) 2, 6, 10 3, 7, 11 4, 8, 12 1, 5, 9 
இன்பம்‌ 
(3,7,11) அதது விர 4, 5, 12 | த: 2, 6, 10 
ரது 4, 8, 12 1.59 2, 6, 10 3, 7, 11 

















அறம்‌ (1,5,9) கிடைத்த காலத்தில்‌ 


பொருள்‌ (2,6,10) கிடைப்பதில்லை, 


பொருள்‌ (2,6,10) கிடைத்த காலத்தில்‌ இன்பம்‌ (3,7,11) கிடைப்பதில்லை, 


இன்பம்‌ 
வீடு 


711) 
(4,8,12) 


கிடைத்த காலத்தில்‌ வீடு 
கிடைத்த காலத்தில்‌ அறம்‌ 


(4,8,12) 
(1,5.9) 


என்பன இவ்வாய்வின்‌ முடிவாகக்‌ கண்டயறிப்பட்டூள்ளது. 


கிடைப்பதில்லை, 


கிடைப்பதில்லை 


பன்னிரு பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ அகம்‌ என்னும்‌ 
ஒநீறைப்படைப்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது அகக்காரகப்‌ பலன்கள்‌ 
நல்லமுறையில்‌ கிடைத்தும்‌, அதேவேளையில்‌ புறம்‌ என்னும்‌ 
இரட்டைப்படைப்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்கள்‌ பாதிக்கப்பட்டுள்ளதையும்‌ 





2 ஆம்‌ மற்றும்‌ 4 ஆம்‌ இயல்களின்‌ முடிவுரைமூலம்‌ அறியமுடிகிறது. 


மேலும்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ புறம்‌ என்னும்‌ இரட்டைப்படைப்‌ 


பாவகங்களில்‌ இருக்கும்போது 


கிடைத்தும்‌, 


காரகப்‌ 


பலன்கள்‌ 


பாதிக்கப்பட்டூுள்ளதையும்‌ 


புறக்காரகப்‌ 


இயல்களின்‌ முடிவுரைமூலம்‌ அறியமுடிகிறது. 


340 


பலன்கள்‌ நல்லமுறையில்‌ 


அதேவேளையில்‌ அகம்‌ என்னும்‌ ஒற்றைப்படைப்‌ 


3 ஆம்‌ மற்றும்‌ 5 


பாவகக்‌ 


ஆம்‌ 





இதன்மூலம்‌ அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌ என்றும்‌, புறம்‌ அகத்தை 
எதிரக்கும்‌ என்றும்‌ தெளிவுப்படுத்தப்‌ பெற்றது. ஒரு நாணயத்தின்‌ 
இருபுறம்போல்‌, ஒன்று கிடைத்தால்‌ மற்றொன்று கிடைக்காது. ஒரு 





குறிப்பிட்ட தசாபுத்திக்‌ காலத்தில்‌ எது கிடைக்கும்‌ எது கிடைக்காது என்று 
பிரித்துக்‌ கூற இவ்வாய்வு உதவுகிறது. 


தசாவை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகத்தில்‌ இருந்து புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 4, 8, 12 ஆக இருந்தால்‌ தசாபலன்‌ முறிவு 
ஏற்படுகிறது என்பதும்‌ கண்டறியப்பட்டது. 


ஒருவரின்‌ விதி கொடுப்பினையை ஆராய்ந்து அறிவதன்மூலம்‌, என்ன 
கல்வி பயன்‌ தரும்‌, எந்தத்‌ துறையில்‌ தொழில்‌ அல்லது வேலை செய்தால்‌ 
ஆதாயம்‌ கிடைக்கும்‌ போன்றவற்றை அறியமுடியும்‌. அதேபோல்‌ 
ஆரோக்கியம்‌, படிப்பு, வேலை, காதல்‌, திருமணம்‌, குழந்தை, சொத்து 
வாங்க விற்க, வெளிநாடு போன்ற அனைத்து விதமான பலன்களுக்கும்‌ 


சாதகமான பாதகமான காலத்தை முன்கூட்டிக்‌ கூற இயலும்‌. 


இந்த ஆய்வின்‌ முடிவுகள்மூலம்‌ மானுட வாழ்வில்‌ ஏந்படும்‌ ஒவ்வொரு 
செயலிற்குமான சாதக பாதகக்‌ காலங்களைத்‌ தெளிவாகத்‌ தேர்ந்தெடுத்து 
அவர்களை வழிநடத்த முடியும்‌. 


மேலாய்வுக்‌ களங்கள்‌ 


கோள்களுக்குரிய காரகத்துவத்தையும்‌ இணைத்துத்‌ தசாபுத்தியின்‌ 
இயக்கத்தை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும்‌. 


இத்திரிகோணத்‌ தசாபுத்தி விதிகளைப்‌ பயன்படுத்தி இராசிக்‌ 
கட்டத்தில்‌ உள்ள 12 வீடுகளுக்கும்‌ தனித்தனியாக ஆய்வு செய்ய 


வேண்டும்‌. 


புதிய பாவகக்‌ காரகத்துவங்கள்‌ பற்றிய ஆய்வு நிகழ்த்தப்பட 
வேண்டும்‌. 


341 


இயல்‌ 1 
விதிகளின்‌ கட்டமைப்பு 
முன்னுரை: 
இயல்‌ 1 இல்‌ சோதிட வரலாறு, தசாபுத்தி விளக்கம்‌ மற்றும்‌ 


கணிதங்கள்‌, விதி, மதி, கதி விளக்கம்‌, கொடுப்பினை நாணயம்‌ செய்ய 


பயன்படூத்தப்படும்‌ 4 விதிகள்‌, இவ்வாய்வுக்குத்‌ தேர்தெடுக்கப்பட்டூள்ள 





பன்னிரு விதிகள்‌, பன்னிரு விதிகளை நான்கு விதிகளாகச்‌ சுருக்குதல்‌, 
பன்னிரு பாவகங்களை அகம்புறம்‌ என இரண்டு பிரிவுகளில்‌ சுருக்குதல்‌, 
கொடுப்பினையும்‌ தசாபுத்தியும்‌ இணைத்துப்‌ பலன்‌ காணுதல்‌, தசாபலன்‌ 
முறிவு போன்ற விளக்கங்கள்‌ இடம்பெறுகிறது. 


சோதிட வரலாறு 


வானில்‌ உள்ள கோள்கள்‌ மனிதவாழ்வில்‌ ஏற்படுத்தும்‌ 
மாந்நங்களைத்‌ தேற்றமாகக்‌ கூறுவதே சோதிடம்‌. சோதிடம்‌ என்பது 
தோற்றத்தில்‌ அறிவியல்‌ போன்ற ஒன்று என்கிறது பிரிட்டானிகா 
கலைக்களஞ்சியம்‌. சோதிடம்‌ ஒரு தெய்வீகமான விஞ்ஞானம்‌ என்கிறார்‌ 
கே.எஸ்‌. கிருஷ்ணமூர்த்தி 1972. 


மனிதன்‌ சிந்திக்கத்‌ தொடங்கிய பின்‌ எதைக்‌ கண்டாலும்‌ அது தன்‌ 
நிகழ்காலத்தை, எதிர்காலத்தைப்‌ பாதிக்குமோ என்ற அச்சம்‌ அவனுக்கு 
ஏற்பட்டு இருக்கிறது. இதில்‌ விண்வெளி அச்சம்‌ சற்று அதிமாகவே 
இருந்துள்ளது. எனவே வின்வெளிச்‌ சகுனங்களை உன்னிப்பாகக்‌ கவனிக்கத்‌ 
தொடங்கினான்‌. ஞாயிறை வைத்துக்‌ காலம்‌ அறிந்தான்‌. இப்படித்‌ தோன்றிய 
சகுனச்‌ சோதிடம்‌ உலகின்‌ பல நாடூகளில்‌ ஒரே நேரத்தில்‌ வளர்ச்சி 
பெற்றது. இருப்பினும்‌ கி.மு. 2000 ஆண்டூகளுக்கு முன்பு சால்தியர்களின்‌ 
குருமார்களும்‌, இடையர்களும்‌ ஊக்கமாக ஆராய்ந்து இச்சோதிடச்‌ 
சாத்திரத்தை விருத்தி செய்தனர்‌. அவர்களின்‌ காலமே சோதிடத்தின்‌ 


பொற்காலம்‌ எனப்பட்டது. 
கி.மு. 2 ஆம்‌ நூற்றாண்டுக்கு முன்னரே மெசப்டோமியர்‌ விண்வெளிச்‌ 


சகுனங்களைத்‌ தொகுத்தனர்‌. அரசவையில்‌ இருந்த பாரு (சோதிடர்‌) 
என்பவர்‌ நிகழவிருக்கும்‌ கெட்ட நிகழ்ச்சிகளை முன்னறிந்து அரசனுக்கு 


அறிவிக்கும்‌ பணியைச்‌ செய்து வந்தார்‌. எனுமா அனு என்லில்‌ என்னும்‌ 
முதல்‌ சோதிட நூல்‌ பாபிலோனியாவில்தான்‌ உருவாகியது. இங்கிருந்து பல 
நாடுகளுக்குப்‌ பரவிய போதும்‌ கிரேக்கத்தில்‌ பல நிலைகளில்‌ வளர்ச்சி 
அடைந்தது. 


இந்தியாவில்‌ சிந்துவெளிக்கரையில்‌ சோதிடக்‌ குறியீடுகள்‌ 
கிடைத்தன. வேதத்தில்‌ சோதிடம்‌ பற்றி கூறப்பற்றுள்ளது. சுவாயம்பு மனு, 
பராசரர்‌ முதலான 18 பேர்‌ சோதிடத்தின்‌ முதல்நூல்‌ ஆசிரியர்கள்‌. இவர்கள்‌ 
இயற்றிய மொத்தச்‌ சுலோகங்கள்‌ 4 இலட்சத்து 50 ஆயிரம்‌ ஆகும்‌ (சாதக 


அலங்காரம்‌). 


இந்திய சோதிடத்தைக்‌ கட்டமைத்துக்‌ கொடுத்தவர்‌ வராகமிகிரர்‌ 
(கிபி 6 ஆம்‌ நூற்றாண்டு. பிருகத்‌ சம்கிதா, பிருகத்‌ சாதகம்‌, 
பஞ்சசித்தாந்திகா முதலான நூல்களை எழுதியுள்ளார்‌. இவரது பிருகத்‌ 
சாதகம்‌, பிருகத்‌ சமிதை போன்ற நூல்களுக்கு ஸ்ரீபதி பட்டாச்சாரியார்‌ 
விளக்கவுரை எழுதினார்‌. ஸ்ரீபதி பத்ததி முறை எனப்படுகிறது. இவருடைய 
கணிதமுறைதான்‌ இந்துதுறைச்‌ சோதிடக்‌ கணிதத்தில்‌ பின்பற்றப்படுகிறது. 


வராகமிகிரருடன்‌ பணியாற்றிய ஆரியபட்டா குப்தப்‌ பேரரசு காலத்தில்‌ 





(கி.பி. 476 - 550) வாழ்ந்தவர்‌. இவர்தான்‌ உலகிலேயே முதன்‌ முதலாகப்‌ 
பஞ்சாங்கத்தை வெளியிட்டார்‌. வானசாத்திரம்‌, பஞ்சாங்கம்‌ போன்ற 
துறைகளுக்கு இவர்‌ வழிகாட்டியாக இருந்ததால்‌ இந்தியா பறக்க விட்ட 
முதல்‌ விண்வெளிக்‌ கப்பலுக்கு ஆரியபட்டா என்ற பெயர்‌ சூட்டப்பெற்றது. 


தமிழகத்தில்‌ சோதிட வரலாற்றை அறியத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
துணைபுரிகின்றன. சங்ககாலம்‌ முதல்‌ சிற்றிலக்கியக்‌ காலம்‌ வரை காலம்‌ 
பற்றியும்‌, வானியல்‌ பற்றியும்‌, சாதகம்‌ கணித்துப்‌ பலனறிதல்‌ பற்றியும்‌, 
நல்லநாள்‌ பார்த்தல்‌ பற்றியும்‌ வரிவாகக்‌ குறிப்புகள்‌ காணப்படுகின்றன. 


இவை தமிழகத்தில்‌ தொன்மைக்காலம்‌ தொடங்கி சோதிடம்‌ பயன்பாட்டில்‌ 





இருந்தமையைக்‌ காட்டுகிறது. 

உலகஅரங்கில்‌ எகிப்து, பாபிலோனியா, சுமேரியா, இந்தியா முதலிய 
பழம்பெருமை வாய்ந்த நாடுகளில்‌ பழங்காலந்‌ தொட்டுச்‌ சோதிடம்‌ பற்றிய 
செய்திகளை வானியல்‌ மற்றும்‌ வரலாற்று நிகழ்வுகளாக அறிய முடிகிறது. 
உலகின்‌ பல பகுதிகளில்‌ சோதிடம்‌ ஒரே காலத்தில்‌ தோன்றி இருப்பினும்‌ 


8 


பாபிலோனியா, கிரேக்கம்‌ போன்றவற்றில்‌ இதன்‌ வளர்ச்சி அதிகமாக 
இருந்துள்ளது. ஒரு நாட்டில்‌ பின்பற்றப்படும்‌ சோதிடம்‌ வேறு நாடுகளுக்குச்‌ 
சென்றுள்ளது. அங்குள்ள முறையுடன்‌ கலந்த கலவை சோதிடம்‌ பல 





நாடுகளுக்குச்‌ சென்றுள்ளது. இப்படிச்‌ சோதிடம்‌ பல வகைகளில்‌ தோற்றம்‌ 
பெற்று வளர்ந்து இருக்கின்றது”. 

1993 தொடங்கி மூவாயிரத்திற்கும்‌ மேற்பட்டவர்கள்‌ சோதிடவியலில்‌ 
பட்டயம்‌ பெற்றுள்ளனர்‌. 2002 முதல்‌ இளங்கலை, முதுகலை முடித்தவர்கள்‌ 
3000 இக்கும்‌ மேற்பட்டவர்கள்‌, ஆய்வியல்‌ நிறைஞர்‌ 300 இக்கும்‌ 
மேற்பட்டவர்கள்‌, தற்போது முனைவர்பட்டம்‌ பயின்று வருபவர்கள்‌ 100 
இக்கும்‌ மேற்பட்டவாகள்‌ ஆவர்‌. ஆய்வேடு பொதுமக்கள்‌ பயன்பெறும்‌ 
வகையிலும்‌, விழிப்புணர்வு பெறும்‌ வகையிலும்‌ பல ஆய்வு முடிவுகளை 
வெளிப்படுத்தி உள்ளன. இருப்பினும்‌ சோதிடவியல்‌ துறையில்‌ இதுவரை 
நடைபெற்று வந்துள்ள வளர்ச்சிகளைத்‌ தொகுத்தல்‌, அவற்றை 
ஒருங்கிணைத்தல்‌, பல்துறை நோக்கில்‌ சோதிடவியலை உயர்‌ஆய்வுக்கு 
உட்படுத்துதல்‌, பொதுவான வரையறுக்கப்பட்ட சோதிடக்‌ கோட்பாடுகளை 
உருவாக்குதல்‌, சோதிடவியல்‌ முறையாகக்‌ கந்பிக்கப்படூுதல்‌ என்றவாறு 
பல்வேறு தேவைகளை நிறைவு செய்யும்‌ நோக்கில்‌ ஆய்வுகள்‌ 
மேற்கொள்ளப்படூுதல்‌ வேண்டும்‌. அப்போது பிறதுறைகளைப்‌ போன்று 
சோதிடத்‌ துறையும்‌ பயனுடைய துறைதான்‌ என்ற உண்மை 


தெளிவுபெறும்‌”. 
விம்சோத்திரி தசா விளக்கம்‌ 


சோதிடச்‌ சாத்திரம்‌ இப்‌ பூமியிலுள்ள உயிரினங்களுக்குக்‌ கோள்கள்‌, 
நட்சத்திரங்கள்‌ ஆகியவற்றால்‌ ஏற்படும்‌ நன்மை தமை பற்றி 
எடுத்துரைக்கின்றது. இந்த நன்மைதீமை எக்காலத்தில்‌ நடைபெறும்‌ 
என்பதைத்‌ தசாபுத்தி வாயிலாகக்‌ கணிக்கப்படுகிறது. பிருகத்‌ பராசாரா 
ஹோரா சாத்திரத்தில்‌ 32 விதமான தசாபுத்தி கணிதங்கள்‌ 
இருந்துள்ளதாகக்‌ காணமுடிகிறது. அவற்றில்‌ வித்சோத்திரி தசாபுத்திக்‌ 
கணிதம்‌ மட்டுமே தற்காலத்தில்‌ புழக்கத்தில்‌ உள்ளது. 


தி. மகாலட்சுமி, சோதிடவியல்‌, பக்‌ 15 - 30 
தி. மகாலட்சுமி, கலைத்தமிழ்‌ ஆய்வுக்‌ களகங்கள்‌, பக்‌ 30 - 58 


9 


இந்த விம்சோத்திரி தசா என்பது மொத்தம்‌ 120 ஆண்டுகள்‌ 
கொண்டவையாக உள்ளன. அவை சூரியனுக்கு 6 ஆண்டுகள்‌, சந்திரனுக்கு 
10 ஆண்டுகள்‌, செவ்வாய்க்கு 7 ஆண்டுகள்‌, இராகுவிற்கு 18 ஆண்டுகள்‌, 
குருவிற்கு 16 ஆண்டுகள்‌, சனிக்கு 19 ஆண்டுகள்‌, புதனுக்கு 17 
ஆண்டுகள்‌, கேதுவிந்கு 7 ஆண்டுகள்‌, சுக்கிரனிற்கு 20 ஆண்டுகள்‌ ஆகும்‌. 
இந்த விம்சோத்திரி தசாவிற்கு உடூமகாதிசை அதாவது நட்சத்திர திசை 
என்ற பெயரும்‌ உண்டு. இந்தத்‌ தசா சந்திரன்‌ இருக்கின்ற நட்சத்திரத்தை 
அனுசரித்து வருகிறது என்பதால்‌ உடு அல்லது நட்சத்திர திசை என்ற 
பெயர்‌ வருகிறது. கார்த்திகை முதல்‌ பரணி வரை உள்ள 27 
நட்சத்திரங்களுக்கு மேலே சொல்லி வரிசைப்படி ஒவ்வொரு கோளிற்கும்‌ 
மூன்று நட்சத்திரங்கள்‌ வீதம்‌ பிரித்துக்‌ கொடுூக்கப்பட்டூள்ளது. ஒரு 
கோளிற்குரிய மூன்று நட்சத்திரங்களில்‌ ஒன்றில்‌ சந்திரன்‌ இருக்கப்‌ 
பிறந்தவர்களுக்கு அந்தக்‌ கோளின்‌ தசா சனனகால தசா இருப்பாக 
இருக்கும்‌. ஒவ்வொரு தசாவும்‌ 9 ஆல்‌ வகுக்கப்பட்டூப்‌ புத்தி, அந்தரம்‌, 
சூட்சமம்‌, பிராணன்‌, உபபிராணன்‌, எனச்‌ சாதகர்‌ சுவாசிக்கும்‌ ஒவ்வொரு 


சுவாசம்‌ வரை பிரித்துக்‌ காலம்‌ கணிக்கப்படுகிறது”. 






































நட்சத்திரங்கள்‌ கோள்‌ ஆண்டுகள்‌ 
கார்த்திகை, உத்திரம்‌, உத்திராடம்‌ சூரியன்‌ 6 
ரோகினி, அஸ்தம்‌, திருவோனம்‌ சந்திரன்‌ 10 
மிருகசீரிடம்‌, சித்திரை, அவிட்டம்‌ செவ்வாய்‌ i 
திருவாதிரை, சுவாதி, சதயம்‌ ராகு 18 
புனர்பூசம்‌, விசாகம்‌, பூரட்டாதி குரு 16 
பூசம்‌, அனுசம்‌, உத்திரட்டாதி சனி 19 
ஆயில்யம்‌, கேட்டை, இரேவதி புதன்‌ 17 
அசுவினி, மகம்‌, மூலம்‌ கேது 4 
பரணி, பூரம்‌, பூராடம்‌ சுக்ரன்‌ 20 
மொத்தம்‌ 120 











“ சி.ஜி.ராஜன்‌, தெசாபுத்தி சிந்தாமணி, ப - 1 
10 





விம்சோத்திரி தசாபுத்திக்‌ கணிதம்‌ 


விம்சோத்திரி தசா இருப்பைக்‌ கண்டுூபிடிப்பதற்குத்‌ தேவையான 
விபரங்கள்‌, சாதகர்‌ பிறந்த நேரத்தில்‌ சந்திரன்‌ சென்று கொண்டிருக்கின்ற 
நட்சத்திரத்தின்‌ மொத்த அளவும்‌, பிறந்த நாழிகை கழித்ததுபோக மீதி 
உள்ள நட்சத்திர இருப்பு அளவுமாகும்‌. இவ்வடிப்படையில்‌ மீதியுள்ள 
நட்சத்திர இருப்பை அந்த நட்சத்திரத்திற்குரிய கோள்களின்‌ விம்சோத்திரி 
தசா ஆண்டால்‌ பெருக்கி வந்த விடையை நட்சத்திரத்தின்‌ மொத்த 
அளவால்‌ வகுக்க வேண்டும்‌. வகுத்து வந்த ஈவு கோளின்‌ தசா 
ஆண்டாகும்‌. மீதியை 12 ஆல்‌ பெருக்கி மொத்த அளவில்‌ வகுத்து, 
வகுத்து வரும்‌ ஈவு மாதமாகும்‌. மீதியை 30 ஆல்‌ பெருக்கி மொத்த 
அளவால்‌ வகுத்து வந்த ஈவு நாட்களாகும்‌. இவ்வாறு கணித்து வந்த 
ஈவுகளில்‌ விம்சோத்திரி தசாவின்‌ இருப்பு ஆண்டு, மாதம்‌, நாட்கள்‌ என்ற 
அமைப்பில்‌ கிடைத்துவிடும்‌. 


இந்தத்‌ தசாவின்‌ அளவைச்‌ சாதகர்‌ பிறந்த நாள்‌ முதலாகக்‌ 
கணக்கிட்டுப்‌ பின்னர்‌ வரும்‌ 8 கோள்களின்‌ தசா ஆண்டுகளாக 
வரிசையாகக்‌ கணித்து எதிர்காலப்‌ பலன்களை 120 வயது வரை கூறலாம்‌. 
இவ்வொவ்வொரு கோளின்‌ தசாக்குள்ளும்‌ 9 கோள்களின்‌ புத்திகளும்‌, ஒரு 
புத்திக்குள்‌ 9 அந்தரங்களும்‌, ஒரு அந்தரத்திற்குள்‌ 9 சூட்சம 
காலங்களையும்‌ கணிக்கலாம்‌. இவ்‌அமைப்பில்‌ பொதுவான மனித ஆயுளான 
120 ஆண்டிற்கு விம்சோத்திரி தசா பிரிக்கப்பட்டுள்ளது. இதில்‌ ஒன்பது 
கோள்களும்‌ எதிர்கால வாழ்வில்‌ பங்கெடுத்து முன்னின்று செயல்படுத்தும்‌ 
விதமாகப்‌ பகுக்கப்பட்டுள்ளன”. ஒரு கோளிற்கு மூன்று நட்சத்திரங்கள்‌ 





வீதம்‌ பிரித்து அவற்றிற்குரிய விம்சோத்திரி தசா அளவும்‌ 


கொடுக்கப்பட்டூள்ளது”. 


* தி.விமலன்‌, வால்மீகி இராமாயணத்தில்‌ சோதிடவியலின்‌ கோட்பாடுகள்‌. ப - 87 
£ பின்னிணைப்பு 1, விம்சோத்திரி தசாபுத்திக்‌ கணிதம்‌. 


11 


விதி, மதி, கதி 


ஒரு சாதகத்திற்குப்‌ பலன்‌ கூற மூன்று பிரிவுகளில்‌ ஆய்வு செய்ய 
வேண்டும்‌. அவை 


1. விதி - (இராசிக்‌ கட்டம்‌ - கொடுப்பினை) 
2. மதி - (பாவகக்‌ கட்டம்‌ - தசாபுத்தி) 


3. கதி - (கோட்சார கிரகநிலை) 


விதி : ஒரு சாதகருக்குப்‌ பன்னிரு வீடுகளின்‌ கொடுப்பினை என்னென்ன 
உள்ளன என்பதை அவரது சாதகத்தில்‌ உள்ள 


இராசிக்கட்டத்தைவைத்து முடிவு செய்யலாம்‌. 


மதி : கொடுப்பினை உள்ளதென்றால்‌ எப்போது நடக்கும்‌ என்பதைத்‌ 


தசாபுத்தி மற்றும்‌ கோட்சார கிரகநிலை மூலம்‌ அறிய வேண்டும்‌. 


கதி : பிறந்தகால கோள்நிலைக்கும்‌ கோட்சார கோள்நிலைக்கும்‌ 


தொடர்பு உண்டு, இது நாடி சோதிடத்தில்‌ முக்கியமாகக்‌ கூறப்படுகிறது. 


இவ்வாய்வுக்குக்‌ கொடுப்பினை மற்றும்‌ தசாபுத்திப்‌ பலன்கள்‌ மட்டுமே 
எடுத்துக்கொள்ளப்படுகிநது. கோட்சார கோள்நிலை எடுக்கப்படவில்லை. ஒரு 
சாதகத்தில்‌ உள்ள யோக பலன்களையோ அல்லது தோச பலன்களையோ 
வெளிப்படுத்துவது தசாபுத்தியே ஆகும்‌. அதனால்‌ காலத்தைத்‌ தீர்மானம்‌ 
செய்வதில்‌ தசாபுத்தியின்‌ பங்கு மிக முக்கியமானதாகும்‌. சோதிடத்தில்‌ 
எத்தனை விதமான ஆய்வுகள்‌ செய்தாலும்‌ தசாபுத்தியைச்‌ சாராமல்‌ 
முடிவுவோ பலன்களோ கூற இயலாது. அந்த அளவிற்கு முக்கியத்துவம்‌ 
தசாபுத்திப்‌ பலனிற்கு உண்டு. 


ஒரு சாதகருக்குப்‌ பன்னிரு வீடுகளின்‌ கொடுப்பினை என்ன என்ன 
உள்ளன என்பதை அவரது சாதகத்தில்‌ உள்ள இராசிக்கட்டத்தை வைத்து 
முடிவுசெய்ய வேண்டும்‌. கொடுப்பினை உள்ளதென்றால்‌ எப்போது நடக்கும்‌ 
என்பதைத்‌ தசாபுத்தி மற்றும்‌ கோட்சார கோள்நிலை மூலம்‌ அறியலாம்‌. 
இவ்வாய்வுக்குக்‌ கொடுப்பினை மற்றும்‌ தசாபுத்திப்‌ பலன்கள்‌ மட்டுமே 


எடுத்துக்‌ கொள்ளப்படுகிறது. கோட்சார கோள்நிலை எடுக்கப்படவில்லை. 


12 


ஒரு சாதகத்தில்‌ உள்ள யோகபலன்களோ அல்லது தோச பலன்களோ 


அதை வெளிப்படுத்துவது தசாபுத்தியே ஆகும்‌. 


கொடுப்பினை 





ஒரு சாதகரின்‌ வாழ்க்கை பன்னிரு வீடுகளாய்ப்‌ பிரிக்கப்பட்டு 
உள்ளது. அதாவது பிறப்பு முதல்‌ இறப்புவரை நடைபெறும்‌ அனைத்துச்‌ 


சம்பவங்களையும்‌ பன்னிரு பாவகக்‌ காரகங்களாகப்‌ பிரித்துப்‌ பலன்‌ 





கூறப்படுகின்றது. பன்னிரு பாவகக்‌  கொடுப்பினையின்படி  சாதகரின்‌ 


வாழ்க்கை அமையும்‌. 


13 


பன்னிரு பாவகக்‌ காரகத்துவங்கள்‌ 
1 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


சாதகரின்‌ தனித்தன்மை, தலை, தலையின்‌ மேல்பகுதி, நெற்றி, 
மூளை, அனைத்துப்‌ பாவங்களின்‌ கட்டுப்பாட்டு அறையாகும்‌, எல்லாப்‌ 
பாவகத்தின்‌ காரகங்களையும்‌ தன்னுள்‌ வைத்துள்ளது, உயிர்‌, துவக்கம்‌, 
பொதுவான தோற்றம்‌, தனித்திறழமைகள்‌, தலைவர்கள்‌, தலைமை, 
திறமைசாலிகள்‌, கெளரவம்‌, பொதுவான எண்ணட்டம்‌, சுயமுயற்சிகள்‌, 
செயல்திறன்‌, ஆரோக்கியம்‌, பெருந்தன்மை, ஒழுக்கம்‌, புகழ்‌, நிர்வாகத்‌ 
திறன்‌, வெற்றி அல்லது தோல்வி, உடலின்‌ நோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌, 


கெளரவத்தை நிலைநாட்ட எடுக்கப்படும்‌ முயற்சிகள்‌. 
2 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


முகம்‌, கண்‌, மூக்கு, வாய்‌, நாக்கு, பற்கள்‌, தாடை, கன்னம்‌, 
தொண்டை, பேச்சுத்திறன்‌, பார்வை, சுவை, முகலட்சணம்‌, கையிருப்புப்‌ 
பணம்‌, எளிதில்‌ மாற்றத்‌ தக்க பொருட்கள்‌, பணத்தைச்‌ செலவு செய்யும்‌ 
விதம்‌, தானியங்கள்‌, உலோகங்கள்‌, இரத்தினங்கள்‌, நகைகள்‌, தங்கம்‌, 
வெள்ளி, விந்பனை செய்திட டாக்குமெண்ட்‌ தேவையில்லாத பொருட்கள்‌, 
குடும்பத்தில்‌ உள்ள நபர்கள்‌, வாழ்க்கைத்‌ துணையின்‌ மரணம்‌, உணவை 


உட்கொள்ளும்‌ திறன்‌. 
3 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


காது, தோள்‌ பட்டை, கைகள்‌, கழுத்தெலும்பு, கழுத்துக்குக்கீழ்‌ 
செல்லும்‌ நரம்புமண்டலம்‌, இரத்தநாளங்கள்‌, உணர்வுப்‌ புலன்கள்‌, எழுத்து, 
எல்லாவிதத்‌ தகவல்‌ தொடர்பு மற்றும்‌ தகவல்‌ பரிமாற்றம்‌, ஒப்பந்தம்‌, 
தைரியம்‌, தன்னம்பிக்கை, மனோபலம்‌, உறுதிப்பாடு, விடாமுயற்சி, 
இடமாற்றம்‌, சிறுபயணம்‌, பக்கத்துவீடு, பக்கத்துஊர்‌, அண்டை மாநிலம்‌, 
அண்டைநாடூ, சொத்துக்கள்‌ இழத்தல்‌, விற்பனை செய்தல்‌, பண்டமாற்று, 
இளைய சகோதரம்‌, சாலை, கடிதம்‌, தபால்‌, கைபேசி, தொலைக்காட்சி, 
ரேடியோ செய்திகள்‌, அடையாளச்‌ சின்னங்கள்‌, சான்றிதழ்‌, காசோலைகள்‌, 


உலகில்‌ உள்ள அனைத்துப்‌ பதிவுகள்‌, தூதுசெல்லுதல்‌, பத்திரிகைகள்‌, 


14 


விளம்பரம்‌, கையெழுத்து, நூலகம்‌, அச்சு, குத்தகை, வதந்திகள்‌, கோள்‌ 
சொல்லுதல்‌, புத்தி பேதலிப்பு, புதிய பரிமாணம்‌. 





4 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


உடலில்‌ எப்போதும்‌ இயங்கிகொண்டிருக்கும்‌ நுரையீரல்‌, இதயம்‌, 
சிறுநீரகம்‌, சொத்துக்கள்‌, சொந்தஊர்‌, உறவினர்கள்‌, கற்பு, உடல்‌ சார்ந்த 
ஒழுக்கம்‌, அலித்தன்மை, மிகைப்படுத்தாமல்‌ அப்படியே கூறுதல்‌, மனப்பாடம்‌ 
செய்தல்‌, ஒப்பனை இல்லாத எளிமையான தோற்றம்‌, அறிவுபூர்வமாகச்‌ 
சிந்தித்தல்‌, யூகங்களை நம்பாதிருத்தல்‌, நாத்திகம்‌, புரட்சிகரமான 
சிந்தனைகள்‌, இருப்பதை அப்படியே பயன்படுத்துதல்‌, தாய்‌, கல்வி, வீடு, 


நிலம்‌, வாகனங்கள்‌, பண்ணைகள்‌, கட்டடங்கள்‌, ஞாபகச்சின்னங்கள்‌, 





புராதனப்பொருள்கள்‌, இயந்திரங்கள்‌, சுரங்கம்‌, வீட்டு உபயோகப்பொருட்கள்‌, 


தேவைக்கு அதிகமான கையிருப்புப்‌ பணம்‌. 
5 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


இதயம்‌, முதுகுப்பகுதி, பாலியல்‌, சுரப்பி, புத்திர உற்பத்திக்கான 
உயிர்‌ அணுக்கள்‌, யூகம்‌, மதிநுட்பம்‌, குழந்தை வாரிசுகள்‌, பொழுதுபோக்கு 
விஷயங்கள்‌, அழகுபடுத்திக்‌ கொள்ளுதல்‌, இரசனை, உல்லாசம்‌, 
விளையாட்டு, கலைகளில்‌ ஆர்வம்‌, உடலை வருத்திக்கொள்ளாமல்‌ 
இருத்தல்‌, ஆழ்ந்த சிந்தனை, சிற்றின்பத்தில்‌ அதிக நாட்டம்‌, தரகு, 
கவர்ச்சி, காதல்‌ வயப்படூதல்‌, எதையும்‌ உணர்வுபூர்வமாகச்‌ சிந்தித்தல்‌, 
கற்பனைவளம்‌, உடல்‌ வளையாது, கடன்‌ தொல்லை இல்லை, 
ஆரோக்கியம்‌, கேளிக்கை, சூதாட்டம்‌, சினிமா, நாடகம்‌, இசை, மந்திரம்‌, 
தெய்வீக பாசுரம்‌, இலக்கியப்‌ படைப்பு, மிகைப்படூத்திய வர்ணனை, 


உடைதானம்‌, உணவுதானம்‌, மருந்து தானம்‌. 
6 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


வயிறு, இரைப்பை, கல்லீரல்‌, மருந்துக்குக்‌ கட்டுப்படும்‌ நோய்‌, மருந்து, 


மருத்துவர்‌, உணவு, உடை, உடல்‌ உழைப்பு, அந்தஸ்துக்குச்‌ சமம்‌ 





இல்லாத வேலையாட்கள்‌, அடிமைகள்‌, செல்லப்பிராணிகள்‌, வீட்டு 
விலங்குகள்‌, சாதகருக்குக்‌ கட்டுப்படும்‌ நபர்கள்‌, ஸ்பரிசசுகம்‌ 
இல்லாதிருத்தல்‌, திருமண பந்தத்தினை முறித்துக்‌ கொள்ளுதல்‌, திருமணம்‌ 
ஆகாதிருத்தல்‌, வாழ்க்கை துணைமீது ஆதிக்கம்‌ செலுத்துதல்‌, பொது 


15 


மக்கள்‌ தொடர்பில்‌ இருந்து விலகித்‌ தனித்து இருத்தல்‌, எதிரிகள்‌, வழக்கு, 
நண்பர்களை உதாசீனப்படுத்துதல்‌, சமூகக்‌ கட்டுப்பாட்டை மீறுதல்‌, 
மற்றவரிடம்‌ பணிபுரிதல்‌, மாதச்சம்பளம்‌, தொழிலாளர்கள்‌, நோய்‌, பகைமை, 
கஞ்சத்தனம்‌, பேராசை, ஆணவம்‌, தற்பெருமை, மற்றவர்‌ பொருட்களை 
அபகரித்தல்‌, மற்றவரைத்‌ தோல்வி அடையசெய்து வெற்றி பெறுதல்‌, 
எதையும்‌ மற்றவரை விடச்‌ சிறப்பாககச்‌ செய்தல்‌, தற்காலிகப்‌ பணவரவு 
அல்லது திருப்பித்‌ தரக்கூடிய  பணம்‌(கடன்‌), ஒன்றுக்கு மேற்பட்ட 


சொத்துக்கள்‌, சொத்துமூலம்‌ வரும்‌ வாடகைப்‌ பணம்‌, வாடகை தருதல்‌. 
7 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


அடிவயிறு, உடலில்‌ நடுப்பகுதி, தொப்புள்‌, சிறுநீரகம்‌, கர்ப்பப்பை, 
சாதகருக்கு எதிரில்‌ உள்ள நபர்கள்‌, சாதகரைச்‌ சந்திக்கும்‌ நபர்கள்‌, 
வாடிக்கையாளர்கள்‌, வாழ்க்கைத்‌ துணை, பொதுஜனத்‌ தொடர்பு, சமூக 
அங்கீகாரம்‌, திடீர்மரணம்‌, இழந்த பொருட்களை மீட்பது, திருமண 
வாழ்க்கை, வாழ்க்கைத்‌ துணை பற்றின விபரங்கள்‌, பொதுமக்களின்‌ 
ஆதரவு, பொதுக்கூட்டம்‌, எதிர்பாலின ஸ்பரிசசுக பரிமாற்றங்கள்‌, 


வியாபாரத்தில்‌ பங்குதாரர்‌, மற்றவரை இணைத்துக்‌ கொள்ளுதல்‌. 
8 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


மாம உறுப்புக்களைக்‌ குறிக்கும்‌, ஆயுள்‌, வலி, வேதனை, துரோகம்‌, 


துக்கம்‌, துரதிஷ்டம்‌, போராட்டம்‌, விபத்து, உடல்‌ உறுப்புக்கள்‌ பழுது, 





தெய்வக்குற்றம்‌, அதர்ம சிந்தனை, அவமானம்‌, கெட்டபெயர்‌, எதையும்‌ பெற 
முடியாமல்‌ போவது, முயற்சிகள்‌ வீணாகுதல்‌, தெய்வவழிபாடு கூடப்‌ 





பயனற்றுப்‌ போகுதல்‌, தற்கொலை, கொலை, துர்மரணம்‌, உடல்‌ உறுப்புகள்‌ 
சேதப்படூதல்‌, கொள்ளை, எதிரிகள்‌ தொல்லை, எல்லாவித்‌ தடைகள்‌, வீண்‌ 
பழி, நஷ்டப்படூுதல்‌, இன்சூரன்ஸ்‌ பணம்‌, இலஞ்சம்‌, இறந்தவரின்‌ பணம்‌, 
அறுவை சிகிச்சை, பெருங்கடன்‌, தன்னிலை தாழ்த்திக்‌ கடுமையாக 
உழைத்தல்‌, பல நோய்‌, சட்ட விரோதமாகக்‌ கிடைக்கக்‌ கூடிய 
பொருள்கள்‌, அதிகப்படியான கோபம்‌, இளமையிலேயே தந்தையை 


இழத்தல்‌, இயற்கைச்‌ சீற்றங்கள்‌, போர்‌, தெய்வநிந்தனை. 


16 


9 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


இடூப்பு, புட்டம்‌, மலத்துவாரம்‌, நேர்மை, நம்பிக்கை, விசுவாசம்‌, 
தெய்வ நம்பிக்கை, கருணை, மனிதாபிமானம்‌, ஆராய்ச்சித்‌ திறன்‌, 
உள்ளுணர்வு, உபாசனை, மதநம்பிக்கை, தானதருமம்‌, தியாகசிந்தனை, 
உயர்கல்வி, அதிர்ஷ்டம்‌, செல்வந்தருக்கு மகனாகப்‌ பிறத்தல்‌, பூர்வீகச்‌ 
சொத்து கிடைத்தல்‌, செல்வத்தை மற்றவரிடம்‌ இருந்து தானமாகப்‌ 
பெறுதல்‌, ஆன்மீகம்‌, சாதகரைத்‌ தொழில்‌ செய்ய விடாமல்‌ தடுக்கும்‌, 
ஆழ்ந்த உறக்கம்‌, தியானம்‌, குருவிடம்‌ இருந்து உபதேசம்‌ பெறுதல்‌, 
ஆன்மிக வாதிகளை சந்தித்தல்‌, தெய்வத்‌ திருப்பணிகள்‌, தந்தை, 
தந்தையின்‌ மூதாதையர்களைக்‌ குறிக்கும்‌, பெருந்தன்மை, முன்யோசனை, 
நீண்ட துூரப்பயணம்‌, தீர்த்தயாத்திரை, கடற்பயணம்‌, வெளிநாடு, அந்நிய 
நபர்கள்‌, பல்கலைக்கழகம்‌, இயற்கை, தெய்வ அனுக்கிரகம்‌, கோவில்‌, 
சர்ச்‌, மசூதி, குலதெய்வம்‌, வணங்கக்‌ கூடிய நபர்கள்‌, குரு, வெளிநாட்டுச்‌ 
செய்திகள்‌, வானொலி, தொலைக்காட்சி, கம்பியில்லாத்‌ தந்தி, ஆவியுலகத்‌ 
தொடர்புகள்‌, உலக அனுபவங்கள்‌, சட்டம்‌ ஒழுங்கு, நீதித்துறை, நீதிநெறி, 
ஏற்றுமதி, இறக்குமதி, சர்வதேச வர்த்தகம்‌, பரம்பரைச்‌ சொத்து, பண 
முடக்கம்‌, தொழில்‌ நட்டம்‌. 


10 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


தொடைப்பகுதி, குடல்‌, அந்தஸ்து, புகழ்‌, அங்கீகாரம்‌, சுய 
சம்பாத்தியம்‌, பணத்திற்கு அதிர்ஷ்ட ஸ்தானம்‌, சாதகரின்‌ உச்சி, தொழில்‌, 
அதிகாரப்‌ பதவிகள்‌, தொழிலில்‌ நீடித்தநிலை, சீவனம்‌, சமூக அந்தஸ்து, 
நிர்வாகத்‌ திறன்‌, அரசாங்கத்திடம்‌ இருந்து வெகுமதி, சங்கக்‌ கூட்டத்திற்குத்‌ 
தலைமை தாங்குதல்‌, எப்போதும்‌ ஒரு பொருளை உற்பத்தி செய்து 
கொண்டிருத்தல்‌. 
11 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 

முழங்கால்‌, மூட்டு, உடலில்‌ உள்ள வைட்டமின்கள்‌, திருப்தி, 
வெற்றியடைதல்‌, நிகரக்‌ கையிருப்பு இலாபம்‌, எதிலும்‌ முதலீடூ செய்யாமல்‌ 
கையில்‌ பணமாக வைத்திருத்தல்‌, சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக இருத்தல்‌, 
இரகசியம்‌ அறிதல்‌, நண்பர்களுடன்‌ மகிழ்ச்சியாக இருத்தல்‌, வரவுக்குள்ளே 
செலவு செய்தல்‌, தடைகள்‌ இன்றி முன்னேறுதல்‌, நலம்‌ விரும்பிகளைக்‌ 


17 


குறிக்கும்‌, கொடுத்த கடனை அசல்‌ வட்டியுடன்‌ பெறுவது, ஆசைகள்‌ 
நிறைவேறுமா அல்லது ஆகாதா என்பதைத்‌ தெரிவிக்கும்‌, மூத்த சகோதரம்‌, 
விருப்பம்‌, அபிலாசைகள்‌, குறிக்கோள்‌, வெற்றிகள்‌, முகஸ்துதி 
செய்பவர்கள்‌, சேமிக்கும்‌ பழக்கம்‌, முயற்சிகள்‌ சித்தியாகுதல்‌, ஆசை 
நிறைவேறியபின்‌ கிடைக்கும்‌ திருப்தி, நீடித்தநட்பு, ஒருமித்த கருத்து 
உடையவர்களின்‌ குழு, சங்கம்‌, கூட்டம்‌, மாநாடு, உச்சநிலை கல்வி, முழு 
அறிவைப்‌ பெறுதல்‌, பாராளுமன்றம்‌, சட்டமன்றம்‌, நகராட்சிகள்‌, வியாதி 


குணமடைதல்‌, மருத்துவமனையில்‌ இருந்து வீடுதிரும்புதல்‌. 
12 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவம்‌ 


பாதங்கள்‌, உடலில்‌ இருந்து வெளியேறும்‌ கழிவுப்‌ பொருள்கள்‌, 
சாதகரின்‌ செயல்பாடுகளை முடிவுக்கு கொண்டுவரும்‌ பாவமாகும்‌, மறைத்து 
வைக்கப்பட்டது, இரகசியம்‌, சதி வேலைகள்‌, இரகசியத்‌ திட்டங்கள்‌, சதி, 
ஆலோசனைகள்‌, இரகசிய எதிரிகள்‌, அரசியல்‌ காரணங்களுக்காகச்‌ 
செய்யப்படும்‌ கொலைகள்‌, புரியாதப்‌ புதிர்கள்‌, துப்பறியும்‌ வேலை, இரகசிய 


முதலீடுகள்‌, உடல்‌ உறுப்புகள்‌ அல்லது மூளை செயல்‌இழந்து போகுதல்‌, 





தாழ்வு மனப்பான்மை, தனிமையில்‌ இருத்தல்‌, செயல்படாதிருத்தல்‌, 
தோல்வி, மறைந்து வாழ்தல்‌, பிற மக்களால்‌ தள்ளி வைக்கப்படூதல்‌, 
சிறைச்சாலை, அனாதை விடுதிகள்‌, நஷ்டங்கள்‌, வரவுக்கு மீறிய செலவு, 
அதிக வட்டியுடன்‌ கடனைத்‌ திருப்பித்‌ தருதல்‌, மறைமுக எதிர்ப்புகளைச்‌ 
சமாளிக்க முடியாமல்‌ திணருதல்‌, இரகசிய சிறையில்‌ இருத்தல்‌, 
மருத்துமனையில்‌ சிகிச்சை பெறுதல்‌, தண்டனை, அபாராதங்கள்‌, துறவு 
போகுதல்‌, இடமாற்றம்‌, வெளிநாடு செல்லுதல்‌, வெளிநாட்டுக்‌ குடியுரிமை 
பெறுதல்‌, பணத்தைச்‌ சொத்துகளில்‌ முதலீடு செய்தல்‌, பணத்தை முதலீடூ 
செய்தல்‌, தனது வேலையை மற்றவரிடம்‌ தந்துவிட்டு நிம்மதியாக இருத்தல்‌, 
இரண்டாவது தொழில்‌ செய்தல்‌, படுக்கைக்குச்‌ செல்லுதல்‌. 


18 


கொடுப்பினை நிர்ணயம்‌ செய்யும்‌ நான்கு விதிகள்‌ 


இராசிக்‌ கட்டத்தில்‌ அவை 1. பாவகம்‌, 2. பாவக அதிபதி, 3. பாவகக்‌ 


காரகக்‌ கோள்‌, 4. சர்வாஷ்டகவர்க்கம்‌ ஆகும்‌. 


1. பாவகம்‌ : உபஜெய (3, 6, 10, 11) ஸ்தானங்களைத்‌ தவிற மற்ற 
பாவகங்களில்‌ (1, 2, 4, 5, 7, 8, 9, 12) இயற்கை திய கோள்களான 
சூரியன்‌, செவ்வாய்‌, சனி, இராகு, கேது ஆகிய கோள்கள்‌ ஏதும்‌ 
இருக்க கூடாது. அவ்வாறு இருந்தால்‌ அந்தப்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌. 

2. பாவக அதிபதி : பன்னிரு பாவக அதிபதிகளும்‌ இலக்கினத்திற்கோ 
அல்லது தனது ஸ்தானத்திற்கோ 8 அல்லது 12 இல்‌ மறையக்‌ 
கூடாது. அவ்வாறு மறைந்தால்‌ அந்தப்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌. 
(இலக்கினத்திற்குத்‌ தீமை செய்யக்‌ கூடிய 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவக 
அதிபதி தனது ஸ்தானத்திற்கு 8 மற்றும்‌ 12 இல்‌ மறையலாம்‌) 

3. பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ : பன்னிரு வீட்டிற்கும்‌ ஒவ்வோரு காரகக்‌ 
கோள்‌ உண்டு. அந்த அந்தப்‌ பாவகத்தின்‌ காரகக்‌ கோள்‌ 
இலக்கினத்திற்கோ அல்லது அந்தக்‌ குறிப்பிட்ட பாவகத்திற்கு 8 
அல்லது 12 இல்‌ மறையக்‌ கூடாது. அவ்வாறு மறைந்தால்‌, அந்தப்‌ 
பாவகம்‌ பாதிக்கப்படும்‌. 

4, சர்வாஷ்டக வர்க்கம்‌ : ஒவ்வொரு பாவகத்திலும்‌ சர்வாஷ்டகவர்க்கம்‌ 
28 பரல்களுக்குக்‌ குறையாமல்‌ இருக்க வேண்டும்‌. அவ்வாறு 28 
பரல்களுக்குக்‌ குறைந்தால்‌ அந்தப்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌. 
(இலக்கினத்திற்குத்‌ தீமை செய்யக்‌ கூடிய 8 மற்றும்‌ 12 ஆம்‌ 
பாவகங்களின்‌ பரல்கள்‌ 28 க்குக்‌ குறைவாக இருப்பது நலமாகும்‌. 


அதாவது தீமையான பலன்கள்‌ குறையும்‌. 


இந்நான்கு விதிகளின்படி ஒவ்வாரு பாவகத்தையும்‌ கணக்கீடு செய்து, 
பன்னிரு பாவகங்களின்‌ கொடுப்பினையை (வலுவை) அறிந்து கொள்ள 


வேண்டும்‌. 


19 


கொடுப்பினையும்‌ தசாபுத்தியும்‌ 


பன்னிரு பாவகக்‌ கொடுப்பினையில்‌ சில பாவகக்‌ கொடுப்பினை 
நன்றாக அமைந்து இருக்கும்‌. சில பாவகக்‌ கொடுப்பினை மத்திமமாக 
அமைந்து இருக்கும்‌. சில பாவகக்‌ கொடுப்பினை இல்லாமல்‌ பலன்‌ 
மறுக்கப்பட்டு இருக்கும்‌. இதன்படி, நல்ல கொடுப்பினை உடைய 
பாவகங்கள்‌ தசாபுத்தியின்‌ தாக்கம்‌ ஏதும்‌ இல்லாமல்‌ எப்போதும்‌ இயங்கிக்‌ 
கொண்டே இருக்கும்‌. அதாவது தசாபுத்தியின்‌ தாக்கம்‌ பெரியமாற்றத்தைக்‌ 
கொடுக்காது. 


மத்திம கொடுப்பனை உடைய பாவகங்கள்‌ தசாபுத்தியைச்‌ சார்ந்தே 
இயங்கும்‌. அதாவது அந்தப்‌ பாவகத்திற்குச்‌ சாதகமானத்‌ தசாபுத்திக்‌ 
காலத்தில்‌ அந்தப்‌ பாவகம்‌ நல்லமுறையில்‌ இயங்கும்‌, அந்தப்‌ 
பாவகத்திற்குப்‌ பாதகமான தசாபுத்திக்‌ காலத்தில்‌ அந்தப்‌ பாவகம்‌ 
இயங்காது. 


கொடுப்பினை இல்லாத பாவகங்களானது எந்தத்‌ தசாபுத்தி வந்தாலும்‌ 
இயங்காது. 


விம்சோத்திரி தசாபுத்திப்‌ பயன்பாடு 


இந்தியச்‌ சோதிடத்தில்‌ பல விதமான தசாபுத்தி கணிதங்கள்‌ 
பயன்பாட்டில்‌ இருந்துள்ளன. ஆனால்‌, தற்காலத்தில்‌ விம்சோத்திரி (120 
ஆண்டுகள்‌) தசாபுத்திக்‌ கணிதங்கள்தான்‌ பெரும்பாலான சோதிடர்கள்‌ 
பயன்படுத்தி வருகின்றனர்‌. எனவே இவ்வாய்வுக்கு விம்சோத்திரி தசாபுத்திக்‌ 
கணிதமே எடுத்துக்கொள்ளப்படுகறது. 


இராசிக்கட்டத்தைக்‌ கொண்டு பலன்‌ நாணயம்‌ செய்ய வேண்டியவை 


1. பன்னிரு இராசிகளில்‌ ஒன்பதுகோள்கள்‌ நின்ற பலன்‌. 
(உம்‌) மேஷ இராசியில்‌ சூரியன்‌ 
இடப இராசியில்‌ சூரியன்‌ 
மிதுன இராசியில்‌ சூரியன்‌. 


20 


இவ்வாறு பன்னிரு இவ்வாறு பன்னிரு இராசிகளில்‌ ஒன்பது கோள்கள்‌ 
நின்ற பலன்கள்‌ என 108 விதமான பலன்கள்‌ தனித்தனியாக 
உள்ளன. 
. ஒன்பது கோள்களின்‌ பலம்‌ குறித்த பலன்கள்‌. 
(உம்‌) சூரியன்‌ உச்சம்‌ அடைந்த பலன்கள்‌. 
சூ 
சூ 
சூ 


சூ 
கோள்களுக்கும்‌ தனது பலத்தின்‌ அடிப்படையில்‌ கூறப்படும்‌ 


யன்‌ நீசம்‌ அடைந்த பலன்கள்‌. 
யன்‌ நட்பு இராசிகளில்‌ நின்ற பலன்கள்‌. 


யன்‌ பகை இராசிகளில்‌ நின்ற பலன்கள்‌. 











ரி 
ரி 
ரி 
ரியன்‌ சம இராசிகளில்‌ நின்ற பலன்கள்‌. இவ்வாறு ஒன்பது 


பலன்களும்‌ இராசிக்கட்டத்தைவைத்தே கூறப்படுகிறது. 
. பன்னிரு பாவக அதிபதி 
(உம்‌) ஒன்றாம்‌ பாவக அதிபதி, இரண்டாம்‌ பாவக அதிபதி, மூன்றாம்‌ 
பாவக அதிபதி 
இவ்வாறு பன்னிரு பாவக அதிபதியும்‌ இராசிக்‌ கட்டத்திற்குத்தான்‌ 
பொருந்தும்‌. 
. பன்னிரு பாவக அதிபதி மாறி நின்ற பலன்கள்‌ 
(உம்‌) ஒன்றாம்‌ பாவக அதிபதி ஒன்றில்‌ நின்ற பலன்‌, 

ஒன்றாம்‌ பாவக அதிபதி இரண்டில்‌ நின்ற பலன்‌, 

ஒன்றாம்‌ பாவக அதிபதி மூன்றில்‌ நின்ற பலன்‌... 
எனப்‌ பன்னிரு பாவக அதிபதியும்‌ பன்னிரு பாவகங்களில்‌ நின்ற 
பலன்கள்‌ என மொத்தம்‌ 144 பலன்கள்‌ தனித்தனியாகக்‌ 
கூறப்பட்டுள்ளன. 
. அரசயோகப்‌ பலன்கள்‌ பெரும்பாலும்‌ இராசிக்‌ கட்டத்திற்கே 
கூறப்பட்டுள்ளது. 
. அனைத்து விதமான தோசங்களும்‌ இராசிக்‌ கட்டத்திற்கே 
கூறப்பட்டுள்ளன. 
. கோள்கள்‌ இணைவு மற்றும்‌ பார்வைப்‌ பலன்கள்‌ இராசிக்‌ 
கட்டத்திற்கே பொருந்தும்‌. 
. கோள்களின்‌ அஸ்தமனம்‌, வக்கிரம்‌ போன்ற பலன்களும்‌ இராசிக்‌ 


கட்டத்திற்குத்‌ தான்‌ சொல்லப்பட்டூள்ளது. 


21 


9. லக்கின சுபர்‌, இலக்கின அசுபர்‌, யோகாதிபதி, பாதாகாதிபதி, 


மாரகாதிபதி போன்ற பலன்களும்‌ இராசிக்கட்டத்திற்குதான்‌ உண்டு. 


ஆனால்‌ தசாபுத்திப்‌ பலன்கள்‌ காணப்‌ பாவகக்‌ கட்டம்தான்‌ 

பயன்படுத்தப்பட வேண்டும்‌. பலவிதமான பாவகக்‌ கணிதமுறை உள்ளது. 
இங்கு ஆய்வுக்கு ஸ்ரீபதி பாவக முறை (பாவக மத்திம முறை) 
தேர்ந்தெடுக்கப்பட்டூள்ளது. 





விம்சோத்திரி தசாபுத்திப்‌ பலன்கள்‌ எனும்போது தசா பலன்‌, புத்தி 


பலன்‌, அந்தரப்‌ பலன்‌ எனப்‌ பிரித்துப்‌ பலன்கள்‌ கூற வேண்டும்‌. நமது 





ஆய்வுப்படி தசாபலன்‌ உண்டா இல்லையா என்பதைப்‌ புத்தியை நடத்தும்‌ 
கோள்தான்‌ தாமானம்‌ செய்கிறது. எனவே புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற 


பாவகமே முக்கியமானதாகும்‌. 


ஒரு பாவகத்தில்‌ இருந்து ஒரு கோள்‌ புத்தியை நடத்தும்‌ பொழுது 
அந்தப்‌ பாவகத்திற்கு மட்டும்‌ பலன்‌ செய்வதில்லை, மற்ற 11 
பாவகங்களுக்கும்‌ பலன்‌ அளிக்கும்‌. அதன்படி சில பாவகங்களுக்கு 
நன்மையான பலன்களும்‌, சில பாவகத்திற்கு மத்திமப்‌ பலனையும்‌, சில 
பாவகங்களுக்குத்‌ தீமையான பலனையும்‌ செய்யத்‌ தவறுவதில்லை. 
ஒவ்வொரு பாவத்திலிருந்து கோள்‌ நின்ற பாவகம்‌ எத்தனையாவது பாவம்‌ 
என்று எண்ணி அதற்குத்‌ தகுந்தாற்போல்‌ 12 பாவகத்திற்கும்‌ பலன்‌ கூற 


வேண்டும்‌. 


22 


இவ்வாய்வுக்குத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டூள்ள 12 விதிகள்‌ 


1. “ஓரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, தன்னுடைய பாவ பலனை 
எப்படிச்‌ செய்ய வேண்டுமோ அப்டியே செய்யும்‌” ” பாவகத்‌ 
தொடர்புக்காகக்‌ கூறப்பட்ட இவ்விதி தசாபுத்திப்‌ பலன்களுக்காகக்‌ 
கீழ்கண்டவாறு மாற்றி அமைக்கப்பட்டூள்ளது. 
ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 1 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்திற்கு எப்படி 
பலனைச்‌ செய்ய வேண்டுமோ அப்படியே செய்யும்‌ (சுயமுயற்சி) 
அதாவது நூறு விழுக்காடு எனக்‌ கொள்ளலாம்‌. 

2. “ஒரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 
பாவத்திற்கு 2 அவது பாவமாக வருகின்றதோ அந்தப்‌ பாவத்தைக்‌ 
குறிப்பிட்ட அளவுக்குமேல்‌ அதிகமாக வளரவிடாமல்‌ அதற்கு 
முட்டுக்கட்டையாகச்‌ செயல்படும்‌” க பாவகத்‌ தொடர்புக்காகக்‌ 
கூறப்பட்ட இவ்விதி தசாபுத்திப்‌ பலன்களுக்காகக்‌ கீழ்கண்டவாறு 
மாற்றி அமைக்கப்பட்டூள்ளது. 
ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 2 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தைக்‌ குறிப்பிட்ட 
அளவுக்குமேல்‌ வளரவிடாமல்‌ (சராசரி அளவைவிடச்‌ சற்றுக்‌ 
கூடுதலாக மட்டும்‌ வளர்த்து) அதற்கு முட்டுக்கட்டையாகச்‌ 
செயல்படும்‌. 

3. “ஒரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 
பாவத்திற்கு 3 ஆம்‌ பாவமாக வருகின்ரதோ அந்தப்‌ பாவத்தை, மிக 
அதிகளவில்‌ பல மடங்கு வளர்த்துவிடும்‌. மேலும்‌ அந்தப்‌ பாவத்தை 
அதன்‌ அடுத்த பரிமாணத்திற்கும்‌ எடுத்துச்‌ செல்லும்‌” ” பாவகத்‌ 
தொடர்புக்காகக்‌ கூறப்பட்ட இவ்விதி தசாபுத்திப்‌ பலன்களுக்காகக்‌ 
கீழ்கண்டவாறு மாற்றி அமைக்கப்பட்டூள்ளது. 
ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 3 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவத்தை மிக அதிக 

7 ஏ. தேவராஜ்‌, கொடூப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 114 


£ ஏ. தேவராஜ்‌, கொடூப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 115 
ஏ. தேவராஜ்‌, கொடுப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 116 


23 


அளவில்‌, அதாவது பலமடங்கு வளாத்துவிடும்‌. மேலும்‌ அந்தப்‌ 
பாவகத்தை அடுத்த பரிமாணத்திற்கு எடுத்துச்‌ செல்லும்‌ ஆற்றல்‌ 
ஏற்படும்‌. 


. “ஒரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 


பாவத்திற்கு 4 ஆம்‌ பாவமாக வருகிறதோ, அந்தப்‌ பாவத்தைத்‌ 
தொடர்ந்து இயங்கவிடாமல்‌ தடுத்து நிறுத்திவிடும்‌. குறிப்பாக ஒரு 
குறிப்பிட்ட பாவம்‌ எந்தப்‌ பாவத்திற்கு 4 ஆம்‌ பாவமாக வருகின்றதோ 
அந்த பாவத்தை 30 விழுக்காடி வரை மட்டுமே இயங்கவிட்டுப்‌ பிறகு 


99 10 


அது தொடர்ந்து இயங்குவதைத்‌ தடுத்து நிறுத்திவிடும்‌ 
தொடர்புக்காகக்‌ கூறப்பட்ட இவ்விதி தசாபுத்திப்‌ பலன்களுக்காகக்‌ 


பாவகத்‌ 


கீழ்கண்டவாறு மாற்றி அமைக்கப்பட்டூள்ளது. 

ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 4 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தைத்‌ தொடர்ந்து 
இயங்கவிடாமல்‌ தடுத்து நிறுத்திவிடும்‌. அதாவது 30 விழுக்காடூ 
வரை இயக்கி, பின்னர்‌ துண்டித்து விடும்‌. 


. “ஒரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 


பாவத்திற்கு 5 ஆம்‌ பாவமாக வருகின்றதோ அந்தப்‌ பாவத்தின்‌ 
காரகங்களுக்கு எந்த விதச்‌ சிரமங்களையும்‌ தராமல்‌ இயங்கும்‌” !! 
பாவகத்‌ தொடர்புக்காகக்‌ கூறப்பட்ட இவ்விதி தசாபுத்திப்‌ 
பலன்களுக்காகக்‌ கீழ்கண்டவாறு மாற்றி அமைக்கப்பட்டூள்ளது. 

ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 5 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தின்‌ 
காரகங்களுக்கு எந்த விதச்‌ சிரமமும்‌ தராமல்‌ இயங்கும்‌ ஆற்றல்‌ 
பெற்றுவிடும்‌. (அறிவாற்றல்‌) நூறு விழுக்காடு எனக்‌ கொள்ளலாம்‌. 


. “ஒரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 


பாவத்திற்கு 6 ஆம்‌ பாவமாக வருகினண்ரதோ, அந்தப்‌ பாவத்தின்‌ 
காரகங்களுக்கு அதிகம்‌ சிரமங்களைக்‌ கொடுத்தாலும்‌ அதனை 


12 


எப்படியாவது இயக்க வைத்துவிடும்‌” பாவகத்‌ தொடர்புக்காகக்‌ 


. தேவராஜ்‌, கொடுப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 117 
. தேவராஜ்‌, கொடுப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 118 
. தேவராஜ்‌, கொடூப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 119 


24 


13 
14 


கூறப்பட்ட இவ்விதி தசாபுத்திப்‌ பலன்களுக்காகக்‌ கீழ்கண்டவாறு 
மாற்றி அமைக்கப்பட்டூள்ளது. 

ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 6 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்திற்கு அதிகம்‌ 
சிரமங்களைக்‌ கொடுத்தாலும்‌, அதனை எப்படியாவது இயங்க 


வைத்துவிடும்‌. கட்டுப்பாடு என்பது இருக்கும்‌. 


. “ஒரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 


பாவத்திற்கு 7 ஆம்‌ பாவமாக வருகின்றதோ, அந்தப்‌ பாவத்தை 
நடுநிலை தன்மையுடன்‌ செயல்படுத்தும்‌, அதாவது ஒரு குறிப்பிட்ட 
பாவத்தின்‌ 7 ஆம்‌ பாவம்‌, தன்னுடைய பாவத்தினை எப்படிச்‌ 
செயல்படுத்துகின்ரதோ அதேபோல்‌ தன்னுடைய ஏழாம்‌ பாவத்தையும்‌ 
செயல்படுத்தும்‌. ஆய்வுக்குரிய பாவம்‌ ஒறீறைப்படையாக இருந்தால்‌ 
அதன்‌ 7 ஆம்‌ பாவம்‌ செயல்படும்போது ஆய்வுக்குரிய பாவத்தை 
மிகச்‌ சிறப்பாகச்‌ செயல்படுத்தும்‌. அதேநேரத்தில்‌ ஆய்வுக்குரிய 
பாவம்‌, இரட்டைப்படைப்‌ பாவமாக இருந்தால்‌ அதிகம்‌ வளரவிடாமல்‌ 
கட்டுப்படுத்திச்‌ செயல்படும்‌ ” 3 பாவகத்‌ தொடர்புக்காகக்‌ கூறப்பட்ட 
இவ்விதி தசாபுத்திப்‌ பலன்களுக்காகக்‌ கீழ்கண்டவாறு மாற்றி 
அமைக்கப்பட்டூள்ளது. 

ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 7 ஆக இருந்தால்‌, ஒற்றைப்படைப்‌ பாவகமாக 
இருந்தால்‌, அந்தப்‌ பாவகப்‌ பலனை வளர்க்கும்‌ ஆற்றல்‌ பெற்றுவிடும்‌. 
மாறாக இரட்டைப்படைப்‌ பாவகமாக இருந்தால்‌ கட்டுப்படுத்தும்‌. 
இங்கு ஒற்றைப்படை, இரட்டைப்படை இலக்கினத்தில்‌ இருந்து 
கணக்கிடப்பட வேண்டும்‌. 


. “ஒரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 


பாவத்திற்கு 8 ஆம்‌ பாவமாக வருகிறதோ, அந்தப்‌ பாவத்தின்‌ 
காரகங்களை ஏப்பழ செயல்படுத்த வேண்டுமோ அப்பழச்‌ 
செயல்படுத்தாமல்‌, அந்தப்‌ பாவத்திற்கு எதிரான நிலையில்‌ 
செயல்படுத்திவிடும்‌” '* பாவகத்‌ தொடர்புக்காகக்‌ கூறப்பட்ட இவ்விதி 


ஏ. தேவராஜ்‌, கொடுப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 120 
ஏ. தேவராஜ்‌, கொடூப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 121 


25 


15 
16 
17 


தசாபுத்திப்‌ பலன்களுக்காகக்‌ கீழ்கண்டவாறு மாற்றி 
அமைக்கப்பட்டூள்ளது. 

ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 8 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகப்‌ பலனை எப்படி 
செயல்படுத்த வேண்டுமோ அப்படிச்‌ செயல்படுத்தாமல்‌, அந்தப்‌ 
பாவகத்திற்கு எதிரான நிலையில்‌ செயல்படுத்திவிடும்‌. 


. “ஒரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 


பாவத்திற்கு 9 ஆம்‌ பாவமாக வருகின்றதோ, அந்தபாவத்தின்‌ 
காரகங்களுக்குச்‌ சாதகர்‌ எந்தவித முயற்சியும்‌ செய்யாமல்‌ 
இருந்தாலும்‌ கூட, தானாகவே அது சாதகரைத்‌ தேடி வரும்‌.” 1” 

பாவகத்‌ தொடர்புக்காகக்‌ கூறப்பட்ட இவ்விதி தசாபுத்திப்‌ 
பலன்களுக்காகக்‌ கீழ்கண்டவாறு மாற்றி அமைக்கப்பட்டூள்ளது. 

ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 9 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகப்‌ பலனை 
எந்தவித முயற்சியும்‌ செய்யாமலே அந்தப்‌ பாவகப்‌ பலனைச்‌ 
செய்துவிடும்‌. தெய்வ அனுக்கிரகம்‌ நூறு விழுக்காடு எனக்‌ 


கொள்ளலாம்‌. 


. “ஓரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 


பாவத்திற்கு 10 ஆம்‌ பாவமாக வருகிறதோ, அந்தப்‌ பாவத்தை 70 
விழுக்காடு வரை இயங்க விட்டு, பிகு அது தொடர்ந்து 
இயங்குவதைத்‌ தடுத்தி நிறுத்தி விடும்‌” '£ பாவகத்‌ தொடர்புக்காகக்‌ 
கூறப்பட்ட இவ்விதி தசாபுத்திப்‌ பலன்களுக்காகக்‌ கீழ்கண்டவாறு 
மாற்றி அமைக்கப்பட்டூள்ளது. 

ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 10 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தை 70 
விழுக்காடு வரை இயக்கி, பின்னர்‌ துண்டித்து விடும்‌. 


11.“ஒஜரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 


பாவத்திற்கு 11 ஆம்‌ பாவமாக வருகின்றதோ, அந்தப்‌ பாவத்தை 


முழுவதுமாக இயக்கும்‌” '' பாவகத்‌ தொடர்புக்காகக்‌ கூறப்பட்ட 


ஏ. தேவராஜ்‌, கொடுப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 122 
ஏ. தேவராஜ்‌, கொடுப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 123 
ஏ. தேவராஜ்‌, கொடுப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 124 


26 


இவ்விதி தசாபுத்திப்‌ பலன்களுக்காகக்‌ கீழ்கண்டவாறு மாற்றி 
அமைக்கப்பட்டூள்ளது. 

ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 11 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தை 
முழுவதுமாக இயக்கும்‌ ஆற்றல்‌ உண்டு. ஊக்கம்‌ அளிக்கும்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌. 


. “ ஓரு குறிப்பிட்ட பாவம்‌ இயங்கும்போது, அந்தப்‌ பாவம்‌ எந்தப்‌ 


பாவத்திற்கு 12 ஆம்‌ பாவமாக வருகின்றதோ, அந்தப்‌ பாவத்தைச்‌ 
சிறிது கூட இயங்க விடாது நசித்து விடும்‌ அல்லது முழுவதுமாகச்‌ 


செயலிழக்கச்‌ செய்துவிடும்‌ ” ! 


பாவகத்‌ தொடர்புக்காகக்‌ கூறப்பட்ட 
இவ்விதி தசாபுத்திப்‌ பலன்களுக்காகக்‌ கீழ்கண்டவாறு மாற்றி 
அமைக்கப்பட்டூள்ளது. 

ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 12 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தைச்‌ சிறிது கூட 
இயங்க விடாமல்‌ முழுவதுமாக நசுக்கிவிடும்‌. 


புத்தியை நடத்துகின்ற ஒரு கோள்‌ ஒரு பாவகத்தில்‌ இருந்தாலும்‌ 


பன்னிரு பாவகங்களுக்கும்‌ எவ்விதம்‌ பலன்‌ அளிக்கும்‌ என ஆய்வுக்கு 


எடுத்துக்கொண்ட பன்னிரு விதிகள்மூலம்‌ அளந்து தனித்தனியே பலன்கள்‌ 
கூற முடியும்‌. 


18 


ஏ. தேவராஜ்‌, கொடூப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, ப 125 


27 


12 விதிகளைப்‌ பயன்படுத்தும்‌ முறை : 
இலக்கினம்‌ இல்லாமல்‌ பன்னிரு விதிகளைப்‌ பயன்படுத்தும்‌ முறை 


வரைபடம்‌-1 : கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம்‌-1 பாவகக்‌ 
கட்டத்தில்‌ குருபுத்தி நடக்கிறது என வைத்துக்கொண்டு, இந்தக்‌ 
குருபுத்தியில்‌ பன்னிரு விதிகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்‌ எனப்‌ 
பார்ப்போம்‌. பாவகக்‌ கட்டத்திற்கு வெளியே விதிஎண்‌ 


பயன்படுத்தப்பட்டூள்ளது. 








மேச இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 5 
ஆக வருவதால்‌, மேச இராசிக்கு விதி 5 ஜ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌, 


இடப இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 
4 ஆக வருவதால்‌, இடப இராசிக்கு விதி 4 ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


மிதுன இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 
3 ஆக வருவதால்‌, மிதுன இராசிக்கு விதி 3 ஐ எடுத்துக்கொள்ள 


வேண்டும்‌. 


கடக இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 
2 ஆக வருவதால்‌, கடக இராசிக்கு விதி 2 ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


சிம்ம இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 
1 ஆக வருவதால்‌, சிம்ம இராசிக்கு விதி 1 ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


28 


கன்னி இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 
12 ஆக வருவதால்‌, கன்னி இராசிக்கு விதி 12 ஐ எடுத்துக்கொள்ள 


வேண்டும்‌. 


துலாம்‌ இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 
11 ஆக வருவதால்‌, துலாம்‌ இராசிக்கு விதி 11 ஐ எடுத்துக்கொள்ள 


வேண்டும்‌. 


விருட்சிக இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற 
பாவகம்‌ 10 ஆக வருவதால்‌, விருட்சிக இராசிக்கு விதி 10 ஜப்‌ 


எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


தனுசு இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 
9 ஆக வருவதால்‌, தனுசு இராசிக்கு விதி 9 ஐ எடுத்துக்கொள்ள 
வேண்டும்‌. 


மகர இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 8 
ஆக வருவதால்‌, மகர இராசிக்கு விதி 8 ஜப்‌ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


கும்ப இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 
7 ஆக வருவதால்‌, கும்ப இராசிக்கு விதி 7 ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


மீன இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 6 
ஆக வருவதால்‌, மீன இராசிக்கு விதி 6 ஐ எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


29 


இலக்கினத்துடன்‌ பன்னிரு விதிகளைப்‌ பயன்படுத்தும்‌ முறை 


வரைபடம்‌-2 : கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம்‌-2 இல்‌ மேச 
இலக்கின சாதகம்‌ ஆகும்‌. இங்குப்‌ புத்தியை நடத்தக்கூடிய கோள்‌ 
சுக்கிரன்‌ என எடுத்துக்கொண்டு, இந்தச்‌ சுக்கிர புத்தியில்‌ எவ்வாறு பன்னிரு 
பாவகத்திற்கும்‌ பலன்‌ அளிக்கும்‌ என ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பன்னிரு 
விதிகள்மூலம்‌ பார்க்கலாம்‌. பாவகக்‌ கட்டத்திற்கு வெளியே விதிஎண்‌ 
பயன்படுத்தப்பட்டூள்ளது. 








ஒன்றாம்‌ பாவகமாகிய மேச இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 11 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 11 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


இரண்டாம்‌ பாவகமாகிய இடப இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 10 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 10 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


மூன்றாம்‌ பாவகமாகிய மிதுன இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 9 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 9 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


30 


நான்காம்‌ பாவகமாகிய கடக இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 8 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 8 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


ஜந்தாம்‌ பாவகமாகிய சிம்ம இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 7 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 7 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


ஆறாம்‌ பாவகமாகிய கன்னி இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 6 ஆக வருகிறது. எனவே 





இங்கு விதிஎண்‌ 6 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


ஏழாம்‌ பாவகமாகிய துலா இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற 
கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 5 ஆக வருகிறது. எனவே இங்கு விதிஎண்‌ 
5 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


எட்டாம்‌ பாவகமாகிய விருட்சிக இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 4 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 4 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


ஒன்பதாம்‌ பாவகமாகிய தனுசு இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 3 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 3 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


பத்தாம்‌ பாவகமாகிய மகர இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 2 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 2 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


பதினொன்றாம்‌ பாவகமாகிய கும்ப இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 1 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 1 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


பன்னிரெண்டாம்‌ பாவகமாகிய மீன இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ சுக்கிரன்‌ நின்ற பாவகம்‌ 12 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 12 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. 


31 


பன்னிரு விதிகளின்படி பலன்‌ விளக்கம்‌ 


வரைபடம்‌-3 : கீழே கொடுூக்கப்பட்டுள்ள வரைபடம்‌-3 இல்‌ மிதுன 
இலக்கின சாதகம்‌ ஆகும்‌. இங்குப்‌ புத்தியை நடத்தக்கூடிய கோள்‌ இராகு 
என எடுத்துக்கொண்டு, இந்த இராகு புத்தியில்‌ எவ்வாறு பன்னிரு 
பாவகத்திற்கும்‌ பலன்‌ அளிக்கும்‌ என ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பன்னிரு 
விதிகள்‌ மூலம்‌ பார்க்கலாம்‌. பாவகக்‌ கட்டத்திற்கு வெளியே விதிஎண்‌ 


பயன்படுத்தபட்டூள்ளது. 








ஒன்றாம்‌ பாவகமாகிய மிதுன இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 4 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 4 ஜப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 4 இன்‌ படி 
அந்தப்‌ பாவகத்தைத்‌ தொடர்நது இயங்கவிடாமல்‌ தடுத்து நிறுத்திவிடும்‌. 
அதன்படி இங்கு ஒன்றாம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்களாகிய சாதகரின்‌ 
தனித்தன்மை, மூளை, பொதுவான தோற்றம்‌, சுதந்திர மனப்பான்மை, 
சுயகெளரவம்‌, சுயமுயற்சி, செயல்திறன்‌, ஆரோக்கியம்‌, பெருந்தன்மை, 
தன்னம்பிக்கை போன்ற பலன்களில்‌ 30 விழுக்காடு மட்டுமே இயங்கும்‌. 70 
விழுக்காடு ஒன்றாம்‌ பாவகப்‌ பலனைத்‌ தர மறுக்கும்‌. 

இரண்டாம்‌ பாவகமாகிய கடக இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 3 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 3 ஜப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 3 இன்‌ படி 


அந்தப்‌ பாவகத்தை மிகஅதிக அளவில்‌, அதாவது பலமடங்கு 


32 


வளர்ந்துவிடும்‌. மேலும்‌ அந்தப்‌ பாவகத்தை அடுத்த பரிணாமத்திற்கு 
எடூத்துச்‌ செல்லும்‌ ஆற்றல்‌ ஏற்படும்‌. அதன்படி இங்கு இரண்டாம்‌ பாவகக்‌ 
காரகப்‌ பலன்களாகிய சாதகரின்‌ பொருளாதாரம்‌, பேச்சுத்‌ திறன்‌, கையிருப்பு 
பணம்‌, எளிதில்‌ பணமாக மாற்றத்‌ தக்க பொருள்கள்‌, பணம்‌ உற்பத்தி 


செய்யும்‌ திறன்‌ போன்ற பலன்கள்‌ பல மடங்கு இருக்கும்‌. 


மூன்றாம்‌ பாவகமாகிய சிம்ம இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 2 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 2 ஜப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 2 இன்‌ படி 
அந்தப்‌ பாவகத்தைக்‌ குறிப்பிட்ட அளவுக்குமேல்‌ வளரவிடாமல்‌, அதாவது 
சராசரி அளவைவிடச்‌ சற்றுக்‌ கூடுதலாக மட்டூம்‌ வளர்த்துப்‌ பின்‌ அதற்கு 
முட்டுக்கட்டையாகச்‌ செயல்படும்‌. அதன்படி இங்கு மூன்றாம்‌ பாவகக்‌ 
காரகப்‌ பலன்களாகிய காது, கழுத்தெலும்பு, கழுத்துக்குக்‌ கீழ்‌ செல்லும்‌ 
நரம்பு மண்டலம்‌, உணர்வுப்‌ புலன்கள்‌, எழுத்து, எல்லாவிதத்‌ தகவல்‌ 
தொடர்பு மற்றும்‌ தகவல்‌ பரிமாற்றம்‌, ஒப்பந்தம்‌, சிறு பயணம்‌, பதிவுகள்‌ 
போன்ற பலன்கள்‌ முட்டுக்கட்டையோடு ஒரு வரைமுறை மட்டும்‌ 


செயல்படும்‌. 


நான்காம்‌ பாவகமாகிய கன்னி இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 1 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 1 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 1 இன்படி அந்தப்‌ 
பாவகத்திற்கு எப்படிப்‌ பலனைச்‌ செய்ய வெண்டுமோ அப்படியே செய்யும்‌. 
அதன்படி இங்கு நான்காம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்களாகிய உடலில்‌ 
எப்பொதும்‌ இயங்கிக்கொண்டிருக்கும்‌ நுரையீரல்‌, சிறுநீரகம்‌, அசையும்‌ 
மற்றும்‌ அசையாச்‌ சொத்துக்கள்‌, தாயகம்‌, உடல்சார்ந்த ஓழுக்கம்‌, 
மிகைப்படூத்தாமல்‌ அப்படியே கூறுதல்‌, மனப்பாடம்‌ செய்தல்‌, ஒப்பனை 
இல்லாத எளிமையான தோற்றம்‌, அறிவுபூரவமாகச்‌ சிந்தித்தல்‌, யூகங்களை 
நம்பாதிருத்தல்‌, நாத்திகம்‌, புரட்சிகரமானச்‌ சிந்தனை, இருப்பதை அப்படியே 
பயன்படூத்துதல்‌, வீட்டு உபயோகப்பொருட்கள்‌, இயந்திரத்தனமானச்‌ செயல்‌ 
போன்ற பலன்கள்‌ நூறுவிழுக்காடு நடைபெறும்‌. 


ஜந்தாம்‌ பாவகமாகிய துலா இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 12 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 12 ஜப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 12 இன்படி 


33 


அந்தப்‌ பாவகத்தைச்‌ சிறிதுகூட இயங்கவிடாமல்‌ முழுவதுமாக நசுக்கி 
விடும்‌. அதன்படி இங்கு ஜந்தாம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்களாகிய இதயம்‌, 
முதுகுப்பகுதி, பாலியல்‌, ஹார்மோன்கள்‌, புத்திர உற்பத்திக்கான உயிர்‌ 
அணுக்கள்‌, யூகம்‌, மதிநுட்பம்‌, குழந்தை, பொழுதுபோக்கு விசயங்கள்‌, 
தன்னை அழகுபடுத்திக்‌ கொள்ளுதல்‌, உல்லாசம்‌, விளையாட்டு, 
கலைகளில்‌ ஆர்வம்‌, உடலை வருத்திக்கொள்ளாமல்‌ இருத்தல்‌, சிற்றின்ப 
நாட்டம்‌, காதல்‌, கற்பனை, சூதாட்டம்‌, மிகைபடுத்திய வர்ணனை போன்ற 


பலன்கள்‌ நடைபெறுவதில்‌ தடை ஏற்படும்‌ அல்லது நடைபெறாது. 


ஆறாம்‌ பாவகமாகிய விருட்சிக இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 11 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 11 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 11 இன்படி அந்தப்‌ 
பாவகத்தை ஊக்கம்‌ அளிக்கும்‌ விதமாகப்‌ பலன்கள்‌ அமையும்‌, அதன்படி 
இங்கு ஆறாம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்களாகிய வயிறு, இரைப்பை, கல்லீரல்‌, 


மருந்துக்குக்‌ கட்டுப்படும்‌ நோய்கள்‌ வரக்கூடும்‌, உணவு, உடை, 





உடல்‌உழைப்பு, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள்‌, போட்டி மற்றும்‌ 
போட்டித்‌ தேர்வுகளில்‌ வெற்றி, மற்றவர்கள்மீது ஆதிக்கம்‌ செலுத்தல்‌, 
ஸ்பரிச சுகத்தை மறுத்தல்‌, திருமணப்‌ பந்தத்தினைத்‌ தானே 
முறித்துக்கொள்ளுதல்‌, திருமணத்‌ தடை, பொதுமக்கள்‌ தொடர்பில்‌ இருந்து 
விலகி இருத்தல்‌, போட்டி பொறாமையோடு எதிரிகளை உருவாக்கிக்‌ 
கொள்ளுதல்‌, வழக்கு, கடன்‌ போன்ற பிரச்சினைகள்‌, மாதச்‌ சம்பளம்‌ 
வாங்குதல்‌, ஒழுங்காக வேலைக்குச்‌ செல்லுதல்‌, பேராசை, ஆணவம்‌, 
தற்பெருமை, மற்றவர்கள்‌ பொருள்களை அபகரித்தல்‌, ஒன்றுக்கு மேற்பட்ட 


சொத்துக்கள்மூலம்‌ வாடகை பெறுதல்‌ போன்ற பலன்கள்‌ நடைபெறும்‌. 


ஏழாம்‌ பாவகமாகிய தனுசு இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 10 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 10 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 10 இன்‌ படி அந்த 
பாவகத்தை 70 விழுக்காடு வரை இயக்கிப்‌ பின்னா துண்டித்துவிடும்‌. 
அதன்படி இங்கு ஏழாம்பாவகக்‌ காரகப்‌ பலன்களாகிய அடிவயிறு, உடலில்‌ 
நடுப்பகுதி, சிறுநீரகம்‌, கர்ப்பபை போன்ற அகம்‌ சார்ந்த பலன்களில்‌ சில 
பிரச்சினைகள்‌ வரக்கூடும்‌, சாதகருக்கு எதிரில்‌ உள்ள நபர்கள்‌, சாதகரை 
சந்திக்கும்‌ நபர்கள்‌, வாடிக்கையாளர்கள்‌, வாழ்க்கைத்‌ துணை, பொதுசனத்‌ 
தொடர்பு, சமூகஅங்கீகாரம்‌, இழந்த பொருட்களை மீட்பது, திருமண 


34 


வாழ்க்கை, பொதுமக்கள்‌ தொடர்பு, வியாபாரத்தில்‌ பங்குதாரர்‌ போன்ற 
பலன்கள்‌ 70 விழுக்காடு வரை நல்லமுறையில்‌ செயல்படும்‌. 30 விழுக்காடு 


வரை பாதிக்கவும்‌ கூடும்‌. 


எட்டாம்‌ பாவகமாகிய மகர இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 9 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 9 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 9 இன்படி அந்தப்‌ 
பாவகத்தை எந்தவித முயற்சியும்‌ செய்யாமலே அந்தபாவகப்‌ பலனைச்‌ 


செய்யும்‌. அதன்படி எட்டாம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்களாகிய ஆயுள்‌, வலி, 





வேதனை, போராட்டம்‌, ஏமாற்றப்படூதல்‌, துரதிருஷ்டம்‌, விபத்து, உடல்‌ 
உறுப்புகள்‌ பழுதுஅடைதல்‌, அவமானம்‌, கெட்டபெயர்‌, எதையும்‌ பெற 
முடியாமல்‌ போவது, முயற்சிகள்‌ வீணாவது, தற்கொலை சிந்தனை, 
எதிரிகள்‌ தொல்லை, எந்தக்‌ காரியத்திலும்‌ தடைகள்‌ போன்ற பலன்கள்‌ 


நடைபெறக்கூடும்‌. 


ஒன்பதாம்‌ பாவகமாகிய கும்ப இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 8 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 8 ஜப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 8 இன்‌ படி 
அந்தப்‌ பாவகத்தை எப்படிச்‌ செயல்படுத்த வேண்டுமோ அப்படிச்‌ 
செயல்படுத்தாமல்‌, அந்தபாவகதிந்கு எதிரான நிலையில்‌ 
செயல்படுத்திவிடும்‌. அதன்படி ஒன்பதாம்‌ பாவக காரகப்‌ பலன்களாகிய 
இடுப்பு, மலத்துவாரம்‌ போன்ற பகுதியில்‌ நோய்களும்‌, நோமையின்மை, 
தன்னம்பிக்கை இன்மை, தெய்வ நம்பிக்கை, கருணை, மனிதாபிமானம்‌, 
நெறி ஒழுக்கம்‌, ஆராய்ச்சித்‌ திறன்‌, உள்ளுணர்வு, உபாசனை, 
மதநம்பிக்கை, தானதர்மம்‌, தியாக சிந்தனை, அதிர்ஷடம்‌, ஆன்மிகம்‌, 
நண்டதூரப்‌ பயணம்‌, தாத்தயாத்திரை, வெளிநாடு, சட்டம்‌ ஓழுங்கு, 
ஏற்றுமதி இறக்குமதி வணிகம்‌ போன்ற பலன்கள்‌ நல்லபலன்கள்‌ 
கிடைக்காமல்‌ தடையைக்‌ கொடுப்பதோடு, இவற்றிக்கு எதிராகவும்‌ 


செயல்படும்‌. 


பத்தாம்‌ பாவகமாகிய மீன இராசியில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற 
கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 7 ஆக வருகிறது. எனவே இங்கு விதிஎண்‌ 
7 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. விதி 7 ஜப்‌ பயன்படுத்தும்போது ஆய்வுக்குரிய 
பாவகம்‌ ஒற்றைப்படையாக (1,3,5,7,9,11) வருகிறதா அல்லது 


35 


இரட்டைப்படையாக (2,4,6,8,10,12) வருகிறதா எனப்‌ பார்க்க வேண்டும்‌. 
ஒற்றைப்படையாக இருந்தால்‌ ஆய்வுக்குரிய பாவகப்‌ பலன்‌ வளரும்‌, 


இரட்டைப்படைப்‌ பாவகமாக இருந்தால்‌ ஆய்வுக்குரிய பாவகப்‌ பலன்‌ 





கட்டுப்படுத்தப்படும்‌. இங்கு ஆய்வுக்குரிய பாவகம்‌ 10 என்பது 
இரட்டைப்படையாக வருகிறது. அதன்படி சாதகரின்‌ அந்தஸ்து, புகழ்‌, 
பொதுவாழ்வில்‌ கிடைக்கும்‌ கெளவரம்‌, பதவிஉயர்வு, நிர்வாகத்‌ திறன்‌, 


தலைமை தாங்குதல்‌ போன்ற பலன்கள்‌ கட்டுப்பாட்டுடன்‌ இயங்கும்‌. 


பதினொன்றாம்‌ பாவகமாகிய மேச இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 6 ஆக வருகிறது. எனவே 





இங்கு விதிஎண்‌ 6 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 6 இன்‌ படி அந்தப்‌ 
பாவகத்தை இயக்குவதில்‌ சிரமங்களைக்‌ கொடுத்தாலும்‌ போட்டிபோட்டு 
அந்தப்‌ பாவகப்‌ பலனை இயக்கும்‌. கட்டுப்பாடு என்பது இருக்கும்‌. அதன்படி 
இங்கு 11 ஆம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்களாகிய முழங்கால்‌, மூட்டு, உடலில்‌ 
உள்ள வைட்டமின்கள்‌ ஆகியவற்றில்‌ சில குறைபாடுகள்‌ ஏற்பட வாய்ப்பு 
உள்ளது. நிகர கையிருப்பு பணம்‌, எதிலும்‌ முதலீடு செய்யாமல்‌ பணமாகக்‌ 
கையில்‌ வைத்து இருத்தல்‌, வரவுக்குள்ளே செலவு செய்தல்‌, கொடுத்த 
கடனை அசல்‌ வட்டியுடன்‌ திரும்பப்‌ பெறுதல்‌, ஆசை நிறைவேறிய பிறகு 
கிடைக்கும்‌ நிறைவு போன்ற பலன்களைப்‌ போராடிப்‌ பெற வேண்டியது 
இருக்கும்‌. 





பன்னிரெண்டாம்‌ பாவகமாகிய இடப இராசியில்‌ இருந்து புத்தியை 
நடத்துகின்ற கோள்‌ இராகு நின்ற பாவகம்‌ 5 ஆக வருகிறது. எனவே 
இங்கு விதிஎண்‌ 5 ஐ பயன்படுத்த வேண்டும்‌. விதிஎண்‌ 5 இன்படி எந்த 
விதச்‌ சிரமங்களையம்‌ கொடுக்காமல்‌ அந்தப்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்களை 
செயல்படுத்தும்‌. அதன்படி இங்கு 12 ஆம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்களாகிய 
பாதங்கள்‌, உடலில்‌ இருந்து வெளியேறும்‌ கழிவு பொருட்கள்‌, உடலில்‌ 
இருந்து உறுப்புக்கள்‌ அகற்றப்படூதல்‌, சாதகருக்குத்‌ தீமை செய்யும்‌ 
பலன்களும்‌ தங்கு தடையின்றி நடக்கக்‌ கூடும்‌. இரகசியம்‌, சதி, இரகசிய 
எதிரிகள்‌, புரியாதபுதிாகள்‌, உடல்‌உறுப்புக்கள்‌ அல்லது மூளை செயல்‌ 
இழந்து போகுதல்‌, தாழ்வு மனப்பான்மை, தனிமையில்‌ இருத்தல்‌, 
மருத்துவமனையில்‌ சிகிச்சை பெறுதல்‌, பணத்தைச்‌ சொத்துக்களில்‌, 
முதலீடு செய்தல்‌, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்‌, பணத்தை முதலீடு 
செய்தல்‌ போன்ற பலன்கள்‌ நடைபெறும்‌. 


36 


இவ்வாறு புத்தியை நடத்துகின்ற ஒரு கோள்‌ ஒரு குறிப்பிட்ட 
பாவகத்தில்‌ இருந்தாலும்‌ பன்னிரு பாவகப்‌ பலன்களையும்‌ எவ்வாறு 
அளிக்கும்‌ என ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பன்னிரு விதிகள்மூலம்‌ 
தெளிவாகப்‌ பலன்களைப்‌ பிரித்து கூறமுடியும்‌. 


37 


பன்னிரு விதிகளை நான்கு விதிகளாகச்‌ சுருக்குதல்‌ 


ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட 12 விதிகளை ஒருமித்த அளவுகொண்ட 
அல்லது சம விழுக்காடு கொண்ட விதிகளைத்‌ திரிகோணத்தின்‌ 
அடிப்படையில்‌ 4 விதிகளாக மாற்றி அமைத்தால்‌ பலன்‌ நிர்ணயம்‌ இன்னும்‌ 


சுலபமாக ஆகிவிடும்‌. அவை வருமாறு: 
விதிஎண்‌ 1: 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 1 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்திற்கு எப்படி 
பலனைச்‌ செய்ய வேண்டுமோ அப்படியே செய்யும்‌ (சுயமுயற்சி). 


அதாவது 100 விழுக்காடு எனக்‌ கொள்ளலாம்‌. 

விதிஎண்‌ 5: 
ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 5 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தின்‌ 


காரகங்களுக்கு எந்த விதச்‌ சிரமமும்‌ தராமல்‌ இயங்கும்‌ ஆற்றல்‌ 
பெற்று விடும்‌ (அறிவாற்றால்‌). 100 விழுக்காடு எனக்‌ கொள்ளலாம்‌. 


விதிஎண்‌ 9: 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 9 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகப்‌ பலனை 








எந்தவித முயற்சியும்‌ செய்யாமலே அந்தப்‌ பாவகப்‌ பலனைச்‌ 
செய்துவிடும்‌. (தெய்வ அனுக்கிரகம்‌). 100 விழுக்காடு எனக்‌ 


கொள்ளலாம்‌. 


விதிஎண்‌ 1, 5, 9 ஆகியவற்றில்‌ ஒன்று போல்‌ 100 விழுக்காடு 
பலன்‌ என உள்ளன, ஆகவே விதிஎண்‌ 1, 5, 9 ஆகியவற்றை ஒன்றாக 
இணைத்து “நுறு விழுக்காடு” பலன்‌ அளிக்கும்‌ திரிகோணம்‌ எனக்‌ 


கொள்ளலாம்‌. 
விதிஎண்‌ 2 : 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 2 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தைக்‌ குறிப்பிட்ட 


38 


அளவுக்குமேல்‌ வளரவிடாமல்‌ (சராசரி அளவைவிடச்‌ சற்றுக்‌ 
கூடுதலாக மட்டும்‌ வளர்த்து) அதற்கு முட்டுக்கட்டையாகச்‌ 


செயல்படும்‌. 

விதிஎண்‌ 6 : 
ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 6 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்திற்கு அதிகமானச்‌ 
சிரமங்களைக்‌ கொடுத்தாலும்‌, அதனை எப்படியாவது இயங்க 


வைத்துவிடும்‌. கட்டுப்பாடு என்பது இருக்கும்‌. 
விதிஎண்‌ 10 : 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 10 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தை 70 
விழுக்காடு வரை இயக்கி, பின்னா்‌ துண்டித்துவிடும்‌. 


விதிஎண்‌ 2, 6, 10 ஆகியவற்றில்‌ முட்டுக்கட்டை, போட்டி, 70 





விழுக்காடு என முழுமை அடையாமல்‌ பலன்‌ நிர்ணயம்‌ செய்ய வேண்டி 
இருப்பதால்‌ இவ்விதிஎண்‌ 2, 6, 10 ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து 


“வரைமுறையுடன்‌”” பலன்தரும்‌ திரிகோணம்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 
விதிஎண்‌ 3 : 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 3 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவத்தை மிக அதிக 
அளவில்‌, அதாவது பலமடங்கு வளாத்துவிடும்‌. மேலும்‌ அந்தப்‌ 
பாவகத்தை அடுத்த பரிமாணத்திற்கு எடுத்துச்‌ செல்லும்‌ ஆற்றல்‌ 
ஏற்படும்‌. 

விதிஎண்‌ 7 : 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 7 ஆக இருந்தால்‌, ஒந்றைபடைப்‌ பாவகமாக 
இருந்தால்‌, அந்தப்‌ பாவகப்‌ பலனை வளர்க்கும்‌ ஆற்றல்‌ பெற்றுவிடும்‌. 
மாறாக இரட்டை படை பாவகமாக இருந்தால்‌ கட்டுப்படுத்தும்‌. இங்கு 





39 


ஒற்றைப்படை, இரட்டைப்படை இலக்கினத்தில்‌ இருந்து கணக்கிடப்பட 





வேண்டும்‌. 
விதிஎண்‌ 11 : 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 11 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தை முழுவதுமாக 
இயக்கும்‌ ஆற்றல்‌ உண்டு. ஊக்கம்‌ அளிக்கும்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. 


விதிஎண்‌ 3, 7, 11 ஆகியவற்றில்‌ அடுத்த பரிணாமத்திற்கு எடுத்துச்‌ 
செல்லும்‌. ஒற்றைப்படையாக இருந்தால்‌ வளர்க்கும்‌, ஊக்கம்‌ அளிக்கும்‌ 
என உந்துசக்தியாக விளங்குவதால்‌ இவ்விதிஎண்‌ 3, 7, 11 ஆகியவற்றை 
ஒன்றாக இணைத்து, “பன்மடங்கு?” பலன்‌ அளிக்கும்‌ திரிகோணம்‌ எனக்‌ 


கொள்ளலாம்‌. 


விதிஎண்‌ 4 : 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 4 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தைத்‌ தொடர்ந்து 
இயங்கவிடாமல்‌ தடுத்து நிறுத்திவிடும்‌. அதாவது 30 விழுக்காடு 
வரை இயக்கி, பின்னர்‌ துண்டித்துவிடும்‌. 


விதிஎண்‌ 8 : 
ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 8 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகப்‌ பலனை எப்படிச்‌ 


செயல்படுத்த வேண்டுமோ அப்படிச்‌ செயல்படுத்தாமல்‌, அந்தப்‌ 
பாவகத்திற்கு எதிரான நிலையில்‌ செயல்படுத்திவிடும்‌. 


விதிஎண்‌ 12 : 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 12 ஆக இருந்தால்‌, அந்தப்‌ பாவகத்தைச்‌ சிறிதுகூட 
இயங்கவிடாமல்‌ முழுவதுமாக நசுக்கி விடும்‌. 


40 


விதிஎண்‌ 4, 8, 12 ஆகியவற்றில்‌ அடுத்த 70 விழுக்காடு 
தமையாகவும்‌, எதிர்மறையும்‌, இயங்கவிடாமல்‌ செய்வதுமாக இருப்பதால்‌, 
இம்மூன்று விதிகளையும்‌ ஒன்றாக இணைத்து “இயங்காத” திரிகோணம்‌ 


எனக்‌ கொள்ளலாம்‌. 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகத்தில்‌ இருந்து பன்னிரு 
விதிகளைத்‌ திரிகோணத்தின்‌ அடிப்படையில்‌ சுருக்கி அமைத்தால்‌ 


கீழ்கண்டவாறு அமையும்‌. 
விதி 1, 5, 9 - 100 விழுக்காடு பலன்‌ அளிக்கும்‌, 
விதி 2, 6, 10 - வரைமுறைக்கு உட்பட்டூப்‌ பலன்‌ அளிக்கும்‌, 


விதி 3, 7, 11 - பன்மடங்குப்‌ பலன்‌ அளிக்கும்‌, 











விதி 4, 8, 12 - இயங்காது, என அமையும்‌. 


நான்கு விதிகளின்படி எவ்வாறு பலன்‌ அறிவது என 


உதாரணங்களைப்‌ பாவகம்மூலம்‌ பார்ப்போம்‌. 


41 


இந்த உதாரண சாதகத்தில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இராகு நின்ற 
பாவகம்‌ 9 ஆகும்‌. 


வரைபடம்‌-4 : இங்கு 1, 5, 9 ஆகிய விதி எண்களை இணைத்தால்‌, 
சாதகத்தில்‌ 1, 5, 9 ஆகிய பாவகங்கள்‌ 100 விழுக்காடூ இயங்கும்‌ என்று 


வரும்‌. 





வரைபடம்‌-5 : இங்கு 2, 6, 10 ஆகிய விதி எண்களை இணைத்தால்‌, 
சாதகத்தில்‌ 4, 8, 12 ஆகிய பாவகங்கள்‌ வரைமுறைக்கு உட்பட்டு 


இயங்கும்‌ என்று வரும்‌. 





42 


வரைபடம்‌-6 : இங்கு 3, 7, 11 ஆகிய விதி எண்களை இணைத்தால்‌, 
சாதகத்தில்‌ 3, 7, 11 ஆகிய பாவகங்கள்‌ பன்மடங்கு இயங்கும்‌ என்று 


வரும்‌. 





வரைபடம்‌-7 : இங்கு 4, 8, 12 ஆகிய விதி எண்களை இணைத்தால்‌, 


சாதகத்தில்‌ 2, 6, 10 ஆகிய பாவகங்கள்‌ இயங்காது என்று வரும்‌. 





மேலே உள்ள உதாரண சாதகத்தின்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
நின்ற பாவகம்‌ 9 ஆக இருக்கும்‌ பொழுது பன்னிரு பாவகங்களின்‌ இயக்கம்‌ 


கீழ்கண்டவாறு அமையும்‌. 


9 ஆம்‌ பாவகங்கள்‌ - 100 விழுக்காடு பலன்‌ அளிக்கும்‌. 
10 ஆம்‌ பாவகங்கள்‌ - இயங்காது 


11 ஆம்‌ பாவகங்கள்‌ - பன்மடங்கு பலன்‌ அளிக்கும்‌. 


12 ஆம்‌ பாவகங்கள்‌ - ஒரு வரைமுறைக்கு உட்பட்டூப்‌ பலன்‌ அளிக்கும்‌. 


43 


இந்த உதாரண சாதகத்தில்‌ புத்தியை நடத்தும்‌ கோளான சனி நின்ற 
பாவகம்‌ 6 ஆகும்‌. நான்கு வரைபடங்களையும்‌ இணைத்துப்‌ பார்த்தல்‌. 


வரைபடம்‌ 8, 9, 10, 11: 








திரிகோண பாவங்கள்‌ 


பலன்‌ அளிக்கும்விதம்‌ 


வரைபடம்‌ எண்‌ 























2, 6, 10 100 விழுக்காடூ 8 

1 5, 9 வரைமுறைக்குட்பட்டு 9 
இயங்கும்‌ 

4, 8, 12 பன்மடங்கு இயங்கும்‌ 10 

2 11 இயங்காது 11 





44 





நான்கு திரிகோணங்களில்‌ சிறப்பானத்‌ திரிகோணம்‌ 
1, 5, 9 இந்தத்‌ திரிகோணம்‌ இயங்கும்போது பொருளாதாரம்‌ பாதிக்கப்படும்‌. 


4, 8, 12 இந்தத்‌ திரிகோணம்‌ இயங்கும்போது சாதகரின்‌ ஆரோக்கியம்‌ 


பாதிக்கப்படும்‌. 


2, 6, 10 இந்தத்‌ திரிகோணம்‌ இயங்கும்போது 1, 5, 9 ஆம்‌ பாவகங்கள்‌ 
ஒருவரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌, ஆனால்‌ இலக்கினத்திற்கு ஊக்கம்‌ 
தரும்‌ 11 பாவகப்‌ பலனையும்‌, இலக்கினத்தை அடுத்தப்‌ பரிணாமத்திற்கு 
எடுத்துச்‌ செல்லும்‌ 3 ஆம்‌ பாவகப்‌ பலனையும்‌, 7 ஆம்‌ பாவகப்‌ 
பலன்களான வாழ்க்கைத்துணை மற்றும்‌ பிற மனிதர்களிடம்‌ உள்ள 
தொடர்பு ஆகியவற்றைத்‌ தடைசெய்யும்‌. மேலும்‌ இலக்கினத்தைக்‌ 
கெடுக்கும்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களைப்‌ பன்மடங்கு 
செயல்படுத்தும்‌. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்கள்‌ இயங்கும்போது சாதகருக்கு அகம்சார்ந்த 
பலன்கள்‌ நல்லமுறையில்‌ செயல்படும்‌. அதேவேளையில்‌ 2, 6, 10 ஆம்‌ 
பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ ஒருவரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 
சாதகருக்குத்‌ தீமைதரும்‌ திரிகோணமான 4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ 
இயங்காது என்பது கூடூதல்‌ சிறப்பு ஆகும்‌. 


எனவே 3, 7, 11 திரிகோணமே சிறப்பானத்‌ திரிகோணமாகும்‌. 


45 


பன்னிரு பாவங்களை இரண்டு வகையாகச்‌ சுருக்குதல்‌ 
1, 5, 9 மற்றும்‌ 3, 7, 11 ஆகிய ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ 
அதிக அளவில்‌ அகம்சார்ந்த காரகப்‌ பலன்கள்‌ இருப்பதால்‌ ஒற்றைப்படைப்‌ 


பாவகங்களை “அகம்‌” எனவும்‌, 2, 6, 10 மற்றும்‌ 4, 8, 12 ஆகிய 





இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ அதிக அளவில்‌ புநம்சார்ந்த காரகப்‌ 


[14 +29 


பலன்கள்‌ இருப்பதால்‌ இரட்டைப்படைப்‌ பாவகங்களைப்‌ “புறம்‌” எனவும்‌ 





சுருக்கிக்‌ கொண்டு சாதகங்களைச்‌ சுலபமாக ஆராயலாம்‌. 





இயற்கையாகவே, அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌ ! புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌ ! 
என்பது பொதுவிதியாகும்‌. 


அகம்‌ என்பது உடல்‌ சுகத்தைப்‌ பற்றிக்‌ கூறுவது ஆகும்‌. புறம்‌ 
என்பது பண சுகத்தைப்‌ பற்றிக்‌ கூறுவது ஆகும்‌. 

அகம்‌ சார்ந்த பாவகங்களில்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 
இருக்கக்‌ கூடிய காலக்கட்டத்தில்‌ அகம்சார்ந்த பலன்கள்‌ நடைபெறும்‌. புறம்‌ 
சார்ந்த பாவகங்களில்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ இருக்கக்‌ கூடிய 


காலக்கட்டத்தில்‌ புறம்சார்ந்த பலன்கள்‌ நடைபெறும்‌ 


அகம்‌ தொடர்பான பலன்களும்‌, புறம்‌ தொடர்பான பலன்களும்‌ கீழே 


கொடுக்கப்பட்டுள்ளது. 


46 


Oo 0 x Om RH WN 


WwW OW NNNNNNNNNNங_ ௮. ம்‌ ம்‌ அ அ மம்‌ பம வ அ அ 
= © 09000 NN OM 0 N= Oo O00 ™~N OM RW N= லு 


அகம்‌ (Sentiment) 
அகச்சார்பு என்பது எதையும்‌ உணர்வுப்‌ பூர்வமாகச்‌ சிந்தித்தல்‌ 
அனைவரிடமும்‌ மனித நேயத்துடன்‌ பழகுதல்‌ 
பொருளாதாரத்தை மந்நவரிடம்‌ பகிர்ந்து கொள்ளுதல்‌ 
கெளரவத்தை அதிகமாக எதிர்ப்பார்த்தல்‌ 





பணத்திற்காகத்‌ தனது கெளரவத்தை விட்டுக்‌ கொடுக்காமை 
பொதுப்பணிகளில்‌ ஈடுபாடு 

எதிலும்‌ மற்றவரின்‌ ஆலோசனையைக்‌ கேட்டல்‌ 
அனைவரையும்‌ அரவணைத்துச்‌ செல்லுதல்‌ 
பொருளாதாரத்தை விடப்‌ பெயர்‌ மற்றும்‌ புகழை விரும்புதல்‌ 
எளிதில்‌ உணர்ச்சிகளுக்கு அடிமையாகுதல்‌ 

ஸ்பரிச சுகங்களை அனுபவித்தலில்‌ அதிக ஆர்வம்‌ 
மரபுவழி சிந்தனைகளை விட்டு விலகாமல்‌ இருத்தல்‌ 
தான்கொண்ட கொள்கையில்‌ உறுதிப்பாடு 





உடல்‌உழைப்பில்‌ நாட்டமின்மை 

ஊதாரித்தனம்‌ 

கேளிக்கை மற்றும்‌ விருந்து உபசாரங்களில்‌ நாட்டம்‌ 
எதிர்காலத்தைப்‌ பற்றிய சிந்தனை இன்மை 

ஆன்மிக விசயங்களில்‌ அதிக நாட்டம்‌ 
யூகங்களுக்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுத்தல்‌ 
எதையும்‌ கலை உணர்வோடு இரசித்தல்‌ 

உடலை எப்போதும்‌ அழகுப்படுத்திக்‌ கொள்வது 
எதிலும்‌ விழிப்புணர்வு இல்லாதிருத்தல்‌ 

எதிரிகள்‌ இல்லாத நிலை 

எளிதில்‌ யாரையும்‌ நம்புதல்‌ 

தான தருமச்‌ சிந்தனைகள்‌ 

நோய்நொடி இல்லாத ஆரோக்கியநிலை 

எதையும்‌ வெளிப்படையாகச்‌ செய்தல்‌ 
சிற்றின்பத்தில்‌ அதிக விருப்பம்‌ 
பொருளாதாரத்தைவிட உடல்‌ சுகங்களில்‌ அதிக நாட்டம்‌ 
தனது நலம்‌ விரும்பிகளிடம்‌ ஆலோசனை கேட்டல்‌. 
விட்டுக்கொடுத்தல்‌ 


47 


Oo 0 x ௫ம்‌ 2 


ம்‌ ம 


புறம்‌ (Logic) 
புறச்சார்புடைய காரகங்கள்‌ என்பது அறிவுப்‌ பூர்வமாகச்‌ சிந்தித்தல்‌ 
அனைவரிடமும்‌ சுயநலத்துடன்‌ பழகுதல்‌ 
பொருளாதாரத்தைத்‌ தானே வைத்திருத்தல்‌ 
கெளரவத்தைக்‌ விட பொருளாதாரத்தைக்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌ 
பணத்திற்காகத்‌ தனது கெளரவத்தை விட்டுக்கொடுத்தல்‌ 
பொதுப்பணிகளில்‌ ஈடுபாடு இல்லாது இருத்தல்‌ 





எதிலும்‌ மற்றவரின்‌ ஆலோசனையைக்‌ கேட்காமல்‌ தானே முடிவெடுத்தல்‌ 





மற்றவர்‌ உணர்வுகளைப்‌ புரிந்துகொள்ளாமை 

பொருளாதாரச்‌ சிந்தனையே பிரதானம்‌ 

உணர்ச்சிகளைக்‌ கட்டுப்படுத்தி வாழ்தல்‌ 

ஸ்பரிச சுகங்களில்‌ நாட்டமின்மை 

மரபுவழிச்‌ சிந்தனைகளிலிருந்து புரட்சிகரமாகச்‌ சிந்தனை செய்தல்‌ 
சூழ்நிலைக்கேற்பத்‌ தன்னை மாற்றிக்‌ கொள்ளுதல்‌ 

உடல்‌ உழைப்பில்‌ அதிக நாட்டம்‌ 





வீண்‌ செலவுகளைக்‌ குறைத்துக்கொண்டு பணத்தைச்‌ சேமிப்பதில்‌ நாட்டம்‌ 
கேளிக்கை மற்றும்‌ விருந்து உபசாரங்களில்‌ கலந்து கொள்ளாதிருத்தல்‌ 
எதையும்‌ திட்டமிட்டுப்‌ பயன்படுத்துதல்‌ 

ஆன்மிக விசயங்களில்‌ நாட்டமின்மை 





யூகங்களை அதிகம்‌ நம்பாமல்‌, தனது திறமையை கருத்தில்‌ கொள்ளுதல்‌ 
ஒரு பொருளின்‌ அழகை விட அதன்‌ தரத்திற்கு முக்கியத்துவம்‌ அளித்தல்‌ 
தன்னை அழகுப்படுத்திக்‌ கொள்வதில்‌ நாட்டமின்மை 

போட்டி பொறாமையோடூ பணம்‌ சம்பாதிக்கும்‌ நோக்கம்‌ 

எதிரிகளை வளர்த்துக்‌ கொள்ளுதல்‌ 

எதிலும்‌ வெளிப்படையாக இல்லாமல்‌ இரகசியமாக இருத்தல்‌ 
பணத்திற்காக மட்டுமே மற்றவரிடம்‌ பழகுதல்‌ 

தனது ஆரோக்கித்தை விட உழைப்பில்‌ ஆர்வம்‌ 

எதையும்‌ மறைமுகமாகச்‌ செய்தல்‌ 

சிற்றின்பத்தில்‌ ஆர்வமின்மை 

உடல்‌ சுகங்களை இழந்தாவது பொருளாதாரத்தைப்‌ பெறுவதில்‌ நாட்டம்‌ 
தனது நலம்‌ விரும்பிகளைக்‌ கண்டுகொள்ளாதிருத்தல்‌. 

பிடிவாதம்‌. 


48 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்றவீடு அகம்‌ (ஒற்றைப்படையாக) 
இருப்பின்‌ உடல்‌ மனம்‌ தொடர்பான பலன்கள்‌ சாதகருக்குக்‌ கிடைக்கும்‌. 
அதேவேளையில்‌ பொருளாதாரம்‌ சார்ந்த பலன்கள்‌ கிடைப்பது கடினமாக 
இருக்கும்‌. 

புத்தியை நடத்தும்‌ கோள்‌ நின்ற வீடு புறம்‌ (இரட்டைப்படையாக) 
இருப்பின்‌ பொருளாதாரம்‌ தொடர்பான பலன்கள்‌ சாதகருக்குக்‌ கிடைக்கும்‌, 


அதேவேளையில்‌ அகம்சார்ந்த பலன்கள்‌ கிடைப்பது கடினமாக இருக்கும்‌. 


வரைபடம்‌-12: 





ஸ்ரீபதி பாவகப்படி 


திரிகோணமி கோள்கள்‌ 














































ராகு சந்‌ 
K.5.SUNDARA RAJAN 1,5,9 
14-07-1972 18:24:00 புத த | 
El Nagercoil,T.N. ச சலி சுக்‌ 
ர்‌ ர்‌ 
ஸ்ரீபதி பாவகம்‌ சூரி தேது 
[ன | 
4*-வருடம்‌ 02-மாதம்‌ 2-நாள்‌ [5] ட 
செவ புத்‌ கரு 
4,8,12 
சுக்‌ திசை இருப்பு 16 வருடம்‌ 
08-மாதம்‌ 09-நாள்‌ 











[1] 112] 111] [10] 


மேற்கண்ட சாதகத்தில்‌ நான்கு திரிகோணங்களில்‌ உள்ள கோள்களின்‌ 


நிலை 

1,5,9 ஆம்‌ பாவகங்களில்‌ : இராகு, சந்‌ 
2,6,10 ஆம்‌ பாவகங்களில்‌ : சனி, சுக்‌ 
3,7,11 ஆம்‌ பாவகங்களில்‌ : சூரி, கேது 
4,8,12 ஆம்‌ பாவகங்களில்‌ : செ, புத, குரு 


இவற்றில்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள கோள்களும்‌, 3, 7, 11 ஆம்‌ 
பாவகங்களில்‌ உள்ள கோள்களான இராகு, சந்திரன்‌, சூரியன்‌, கேது இவற்றின்‌ 


புத்திகளில்‌ அகம்‌ தொடர்பான பலன்கள்‌ நடைபெறும்‌ என்றும்‌ 


2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களும்‌ 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ உள்ள கோள்களான சனி, சுக்கிரன்‌, செவ்வாய்‌, புதன்‌, குரு 
இவற்றின்‌ புத்திகளில்‌ புறம்‌ தொடர்பான பலன்கள்‌ நடைபெறும்‌ என்றும்‌ 


சுலபமாகப்‌ பிரித்துப்‌ பலன்கள்‌ கூறலாம்‌. 





49 





ஒரு 


பன்னரு பாவகப்‌ பலன்கள்‌ சோதிட விதிப்படி பிரித்தல்‌ 


பாவகத்தின்‌ மூன்றாம்‌ பாவகம்‌ என்பது அந்தப்‌ பாவகத்தின்‌ 


பரிணாமத்தைக்‌ குறிக்கும்‌. அந்தவகையில்‌ பன்னிரு பாவகத்தையும்‌ அகம்‌ 


சார்ந்த 


பலன்கள்‌ மற்றும்‌ 


பார்க்கலாம்‌. 


புறம்சார்ந்த பலன்கள்‌ எனப்‌ பிரித்துப்‌ 


அட்டவனை 1: அகம்‌ சார்ந்த பாவகங்களின்‌ பரிணாமப்‌ பலன்கள்‌ 


























ஒரு குறிபிட்ட பாவகம்‌ குறிப்பிட்ட பாவகத்தின்‌ பரிணாமப்‌ பாவகம்‌ 
பாவகம்‌ பலன்கள்‌ பாவகம்‌ பலன்கள்‌ 
| சாதகர்‌ 3 தம்பி அல்லது தங்கை 
வீரியம்‌ : 
3 (பருவ வயது) 5 காதல்‌ 
3 காதல்‌ 7 திருமணம்‌ 
இரண்டாவது மனைவி 
i முதல்‌ மனைவி 1 (மனைவியின்‌ தங்கை) 
9 தேடுதல்‌ 11 தேடியது கிடைத்தல்‌ (திருப்தி) 
நோய்‌ எதிர்ப்புத்‌ ்‌ ்‌ ர 
11 - | சாதகரின்‌ ஆரோக்கியம்‌ 
திறன்‌ தகரின்‌ ஆரே 











அட்டவனை 2 : புறம்‌ சார்ந்த பாவகங்களின்‌ பரிணாமப்‌ பலன்கள்‌ 





ஒரு குறிபிட்ட பாவகம்‌ 


குறிப்பிட்ட பாவகத்தின்‌ பரிணாமப்‌ 


























பாவகம்‌ 
பாவகம்‌ பலன்கள்‌ பாவகம்‌ பலன்கள்‌ 
2 கையிருப்பு பணம்‌ 4 அசையும்‌ அசையாச்‌ சொத்து 
ஒன்றுக்கு மேற்பட்ட 
4 சொத்து (ஒருமை) 6 சொத்துக்கள்‌ 
6 ஒரு - கடன்‌, நோய்‌, 8 ஒன்றுக்கு மேந்பட்ட கடன்‌, 
எதிரி நோய்‌, எதிரி 
i 2 அவமானத்திற்குப்‌ பின்‌ 
8 அவமானம்‌, தோல்வி 10 வெகுமானம்‌, வெற்றி 
10 முதல்தொழில்‌, 12 ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்‌, 
தலைமையகம்‌ கிளைகள்‌ 
12 முதலீடுகள்‌ 2 மீண்டும்‌ பணமாக மாறும்‌ 














50 








அட்டவனை 3: ஒரு பாவகத்தின்‌ செயல்பாடுகளை அதன்‌ 12 ஆம்‌ 


பாவகம்‌ மறுக்கும்‌. 





ஒரு குறிபிட்ட பாவகம்‌ 


குறிப்பிட்ட பாவகத்தின்‌ 12 ஆம்‌ பாவகம்‌ 



















































































பாவகம்‌ பலன்கள்‌ பாவகம்‌ பலன்கள்‌ 
12 தோல்வி 11 வெற்றி 
முதலீடு முதலீடுகளை எடுத்தல்‌ 
இரகசியம்‌ வெளிப்படை 
காணாமல்‌ போகுதல்‌ கிடைத்தல்‌ 
கத்தில்‌ றைவேறா சைகள்‌ 
11 ண 10 நீ கிருப்தி இல்லை 
10 தொழில்‌ வளர்சிசி 9 தொழில்‌ வளர்ச்சி இல்லை 
பொறுப்பு, நிர்வாகத்‌ பொறுப்பு இல்லை, நிர்வாகத்‌ 
திறன்‌ திறன்‌ இல்லை 
9 இறையருள்‌ 8 இறையருள்‌ இல்லை 
நம்பிக்கை நம்பிக்கை இல்லை 
எல்‌ தெய்வ அனுக்கிரகம்‌ இல்லை 
அதிஷ்டம்‌ அதிஷ்டம்‌ இல்லை 
நண்டதூரப்‌ பயணம்‌ நீண்டதூரப்‌ பயணத்‌ தடை 
8 க 7 நேரடியான நிகழ்ச்சிகள்‌ 
ட்‌ சட்டத்திற்கு உட்பட்ட செயல்‌ 
திருடு போகுதல்‌ ர. . மீண்டும்‌ 
இம்சை மரணம்‌ திடீர்‌ மரணம்‌ 
7 சமமான நபர்கள்‌ 6 சமமற்ற நபர்கள்‌ 
கணவன்‌ மனைவி முதலாளி தொழிலாளி 
நண்பர்கள்‌ எதிரிகள்‌ 
வாடிக்கையாளர்கள்‌ வேலையாட்கள்‌ 
6 உடல்‌உழைப்பு ல] உடல்‌ சுகம்‌ 
நோய்‌ நோயின்மை 
கடன்‌ கடனில்லை, கிடைக்காது 
வழக்கு வழக்கு இல்லை 
ஆணவம்‌ பிடிவாதம்‌ 














விட்டுக்கொடுத்தல்‌ 





51 





ஒரு குறிபிட்ட பாவகம்‌ 


குறிப்பிட்ட பாவகத்தின்‌ 12 ஆம்‌ பாவகம்‌ 















































பாவகம்‌ பலன்கள்‌ பாவகம்‌ பலன்கள்‌ 
5 காதல்‌ 4 காதல்‌ வராது 
வர்ணனை வர்ணனை இருக்காது 
ர. அழகுபடுத்துதல்‌ இருக்காது 
இயற்கை செயற்கை 
; பொழுதுபோக்குகளில்‌ விருப்பம்‌ 
பொழுதுடோக்கு இருக்காது 
4 சொத்து வாங்குதல்‌ சொத்து விற்பனை 
உள்ளுர்‌ வெளியூர்‌ 
நிலையானது நிலையற்றது 
ப்‌ எர டம்‌ பத்திரங்கள்‌ இல்லாதது தங்கம்‌, 
3 சொத்துப்பத்திரங்கள்‌ 2 ல்‌ 
த பதிவுகள்‌ இல்லாதது - 
பதிவுகள்‌ வாய்மொழி 
2 னு 1 பணத்தை இழந்து 
கெளரவத்தைப்‌ பெறுதல்‌ 
| தோற்றம்‌ 12 மறைவு 











52 





பன்னிரு பாவங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இருக்கும்போது, 
ஏற்படும்‌ பொது பலன்கள்‌ 


திருமணம்‌ 


திருமணம்‌ என்பது அகம்சார்ந்த நிகழ்வு ஆகும்‌, எனவே இங்குப்‌ 
பொருள்‌ சார்ந்த சிந்தனை இன்றி ஆரோக்கியம்‌, அழகு, இயற்கை, 
இரசனை, மகிழ்ச்சி, பிறருடன்‌ அனுசரித்துச்‌ செல்லுதல்‌, மற்றவரைப்‌ 
புரிந்துக்கொள்ளுதல்‌, விட்டுக்கொடுத்தல்‌, காதல்‌, அன்பு செலுத்துல்‌, 
அதிர்ஷ்டம்‌, தெய்வ அனுக்கிரகம்‌, திருப்தி போன்ற பலன்கள்‌ 
ஒநீறைப்படையில்‌ இருந்து புத்திகள்‌ நடைபெறும்போது நடைபெறும்‌. எனவே 
இந்தக்‌ காலகட்டத்தில்‌ திருமணம்‌ செய்து கொள்ளுதல்‌ உத்தமம்‌ ஆகும்‌. 
இதனையே முன்னோர்கள்‌ ஒற்றைப்படையில்‌ திருமணம்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌ எனக்‌ கூறியுள்ளனர்‌. ஆனால்‌ இது தவறாக ஒற்றைப்படை வயது 
என எடுத்துக்கொள்ளத்‌ தொடங்கிவிட்டோம்‌. ஆக திருமணத்தின்போது 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ ஒந்றைப்படைப்‌ பாவகங்களான 1, 3, 5, 7, 9, 


11 இல்‌ இருக்க வேண்டும்‌. 


சில சாதகங்களில்‌ ஒற்றைப்படையில்‌ கோள்கள்‌ இல்லாமலோ 
அல்லது ஒந்றைப்படையில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தி வருவதற்குப்‌ பல 
ஆண்டுகள்‌ ஆகிவிடும்‌. இந்த நேரத்தில்‌ திருமணத்திற்கு அதிக பாதிப்பைத்‌ 
தராதப்‌ பாவகங்களான 2, 4, 10 இல்‌ இருந்து புத்தியை நடத்தும்போதும்‌ 
திருமணம்‌ செய்து கொள்ளலாம்‌. ஆனால்‌ வரக்கூடிய சாதகத்தில்‌ புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ ஒந்றைப்படையாக இருப்பது அவசியம்‌ 
ஆகும்‌. 

எக்காரணம்‌ கொண்டும்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 6, 8, 12 இல்‌ 
இருக்கும்போது திருமணம்‌ செய்யக்‌ கூடாது. இவை திருமணத்திற்குத்‌ 
தேவையானப்‌ புரிதல்களை மணமக்களிடம்‌ தராது, மேலும்‌ 
பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும்‌. அதாவது புத்தியை நடத்தக்‌ கூடிய 
கோள்‌ 6 ஆம்‌ பாவகத்தில்‌ இருந்தால்‌ சாதகர்‌ தனது வாழ்க்கை 
துணையிடம்‌ ஆதிக்கம்‌, வன்மம்‌, அடக்குதல்‌, ஸ்பரிச சுகங்களைத்‌ தானே 
மறுத்தல்‌, திருமண பந்தத்தில்‌ இருந்து விலகிச்‌ செல்லுதல்‌, திருமண 
உறவினை முறித்துக்கொள்ளுதல்‌, திருமணத்‌ தடை, பிரம்மசாரியம்‌ போன்ற 
பலன்கள்‌ எற்படும்‌. புத்தியை நடத்தக்கூடிய கோள்‌ 12 இல்‌ இருக்கும்போது 


53 


வாழ்க்கைத்‌ துணையின்‌ ஆதிக்கம்‌, வாழ்க்கைத்‌ துணை திருமணப்‌ 
பந்தத்தை முறித்துக்கொள்ளுதல்‌, விலகிச்‌ செல்லுதல்‌, வாழ்க்கைத்‌ 
துணைத்‌ தன்‌ ஸ்பரிச சுகத்தை மறுத்தல்‌ போன்ற பலன்கள்‌ நடைபெறும்‌. 
புத்தியை நடத்த கூடியக்‌ கோள்‌ 8 இல்‌ இருந்தால்‌ சாதகர்‌ ஏமாற்றம்‌ 
அடையும்‌ காலம்‌ ஆகும்‌. ஆதலால்‌ தனக்கு ஒத்துவராத குணம்கொண்ட 
வாழ்க்கைத்‌ துணையைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌, நிச்சயதார்த்தம்‌ மட்டும்‌ நடந்து 
திருமணம்‌ நடைபெறாமல்‌ போகுதல்‌, வாழ்க்கைத்‌ துணை தவறான 
சுயவிபரங்களை அல்லது போலியான சாதகத்தைக்‌ கொடுத்து அதன்மூலம்‌ 
சாதகர்‌ ஏமாற்றப்படூதல்‌ போன்ற துக்கமானப்‌ பலன்கள்‌ நடைபெறும்‌. 
ஆதலால்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 6, 8, 12 ஆகிய பாவகங்களில்‌ 
இருக்கும்போது திருமணம்‌ செய்வதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. 


வேலைவாய்ப்பு 


புதிய வேலைவாய்ப்பு, நேர்க்காணல்‌, போட்டித்‌ தோவுமூலம்‌ 
கிடைக்கும்‌ வேலை, பணி நிரந்தரம்‌ ஆகுதல்‌, ஒரு வேலையில்‌ இருந்து 
அடுத்த வேலைக்குத்‌ தாவுதல்‌, சம்பளஉயர்வு, பதவிஉயர்வு போன்றவை 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 2, 4, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது சாதகமாக இருக்கும்‌. 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது பெரிய முன்னேற்றம்‌ இல்லாவிட்டாலும்‌ இருக்கக்‌ கூடிய 


வேலையில்‌ அப்படியே தடையில்லாமல்‌ தொடரலாம்‌. 


புத்தியை நடத்தும்கோள்‌ 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 
புதுவேலை கிடைத்தாலும்‌ மனதிற்குப்‌ பிடிக்காமல்‌ இருக்கும்‌, நிரந்தர 
வேலையாக இருக்காது, உடல்‌ மற்றும்‌ மனத்தைப்‌ பாதிக்கக்‌ கூடிய 
அல்லது கடினமான வேலையாக இருக்கும்‌. செய்துவரும்‌ வேலையில்‌ பதவி 
குறைப்பு, இடைக்கால பணிற்க்கம்‌, சம்பளம்‌ குறைப்பு போன்ற பலன்கள்‌ 
நடக்கும்‌. ஆனால்‌ சாதகர்‌ செய்துவரும்‌ வேலை போகாது. காரணம்‌ 8 
மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகம்‌ என்பது, 10 ஆம்‌ பாவக நித்திய பணிக்கு 3 
மற்றும்‌ 11 ஆம்‌ பாவகமாக வரும்‌. அதாவது 10 ஆம்‌ பாவகம்‌ பன்மடங்கு 
இயங்கும்‌ என்பதால்‌ நித்திய பணி தடைபடாது. இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ 
வேலை செய்து பழகிய இடத்தில்‌ தொடருவது உத்தமம்‌ ஆகும்‌. 8 மற்றும்‌ 
12 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ புதிய புரியாத சூழ்நிலையில்‌ வேலை செய்வது 


54 


மிகக்‌ கடினமாக இருக்கும்‌. 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ வேலை 
தானாகப்‌ போகாது, அதே நேரம்‌ சாதகர்‌ அந்த வேலையை இராஜினாமா 


செய்யக்‌ கூடாது. 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது, புது வேலையும்‌ கிடைக்காது, மேலும்‌ இருக்கக்‌ கூடிய 
வேலையும்‌ இழக்கக்‌ கூடிய சூழ்நிலை இங்கு ஏற்படும்‌. செய்துவரும்‌ 
வேலையைத்‌ தக்க வைத்துக்கொள்ளப்‌ போராட வேண்டியது வரும்‌. 


சுயதொழில்‌ செய்வோரின்‌ வருமானம்‌ 


சுயதொழில்‌ செய்வோருக்குப்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 2, 4, 
6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது, அளவிற்கு அதிகமான 
வருமானம்‌ கிடைக்கும்‌. புதிய முயற்சிகள்‌, தொழிலில்‌ முதலீடூ இந்தப்‌ 
புத்திகளில்‌ செய்யலாம்‌. 


சுயதொழில்‌ செய்வோருக்குப்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 3, 7, 
11 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது, குடும்பச்‌ செலவிற்குப்‌ போதுமான 
அளவு வருமானம்‌ வந்துகொண்டு இருக்கும்‌. சுபசெலவுகள்‌ அதிகமாக 
இருக்கக்‌ கூடிய காலம்‌ என்பதால்‌ தொழிலில்‌ முதலீடு செய்ய இயலாது 
தொழில்‌ முன்னேற்றம்‌ அதிகம்‌ இராது. 


சுயதொழில்‌ செய்வோருக்குப்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 1, 5, 
9 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது, வருமானம்‌ அதிகம்‌ இருக்காது. 
தொழிலை வளர்ச்சிப்‌ பாதையில்‌ இட்டுச்‌ செல்ல பிறரிடம்‌ இருந்து 
தேவையான கடனும்‌ இந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ கிடைக்காது. காரணம்‌ 
1, 5, 9 என்பது 6 ஆம்‌ பாவகக்‌ கடனுக்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகமாக 
வரும்‌. எனவே கடன்‌ கிடைக்காமல்‌ தொழில்‌ தடைபட கூடிய நிலை 
ஏற்படும்‌. 

சுயதொழில்‌ செய்வோருக்குப்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 12 
இல்‌ இருக்கும்போது தொழிலை அடுத்தநிலைக்கு எடுத்துச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்கிற எண்ணம்‌ தோன்றும்‌. அப்போது தொழில்‌ முதலீடுகளை 
அதிகம்‌ செய்ய நேரிடும்‌. ஆனால்‌ கிணற்றில்‌ போட்ட கல்போல்‌ முதலீடுகள்‌ 
அப்படியே இருக்கும்‌. ஆதலால்‌ போட்ட முதலீடுகளுக்கு உடனே பிரதிபலன்‌ 





எதிர்ப்பார்க்கக்‌ கூடாது. 


55 


சுயதொழில்‌ செய்வோருக்குப்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 
8 ஆம்‌ பாவகத்தில்‌ இருக்கும்போது தவறான முடிவுகள்‌ எடுக்க நேரிடும்‌. 
அல்லது பிறரிடம்‌ ஏமாந்து போகுதல்‌, பெருத்த நட்டம்‌ ஏற்படும்‌ காலம்‌ 
ஆகும்‌. எனவே சுயதொழில்‌ செய்வோர்‌ மிகுந்த கவனத்துடன்‌ இருக்க 


வேண்டிய காலமாகும்‌. 
நிலம்‌, வீடு வாங்க 


நிலம்‌, வீடு வாங்க மற்றும்‌ சுயமாக வீடு கட்டூவது நாலாம்‌ 
பாவகத்திற்குச்‌ சாதகமான புத்திகளில்‌ செய்வது உத்தமம்‌. அதாவது 
புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ இரட்டைப்படையில்‌ இருக்கும்போது 
செய்யலாம்‌. அதாவது புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 4, 8, 12 அல்லது 
2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது அசையா சொத்துச்‌ 


சோக்கலாம்‌. 


புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 4 ஆம்‌ பாவகத்திற்கு அடுத்த 
திரிகோணமான 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது சிறிய அளவில்‌ 
மாற்றங்கள்‌, மராமத்துப்‌ பணிகள்‌ அல்லது ஒர்‌ அறை கட்டுவது போன்ற 
சிறிய வேலைகள்‌ மட்டும்‌ செய்யலாம்‌. அதாவது கடன்‌ எதிர்பார்க்காமல்‌ 
பணம்‌ கையில்‌ இருந்தால்‌ வீடு வாங்கலாம்‌. காரணம்‌ புத்தியை நடத்தக்‌ 
கூடிய கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ இருந்தால்‌ 6 ஆம்‌ பாவகம்‌ 


இயங்காது, அதனால்‌ கடன்‌ கிடைக்காது. 


புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது நிலம்‌, வீடு வாங்கக்‌ கூடாது. காரணம்‌ 3, 7, 11 ஆம்‌ 
பாவகம்‌ என்பது 4 ஆம்‌ பாவகத்திற்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகமாக வரும்‌. 
அதனால்‌ நாலாம்பாவகம்‌ பாதிக்கும்‌. சொத்துச்‌ சேர்க்கக்‌ கூடாத காலத்தில்‌ 
சொத்து சோத்தால்‌ அந்தச்‌ சொத்து நிலைக்காது. மேலும்‌ 3, 7, 11 ஆம்‌ 
பாவகம்‌ இயக்கத்தில்‌ சொத்து வாங்கினால்‌ வரக்கூடிய வருமானத்தில்‌ 
தடை ஏற்படும்‌. அதாவது பிறரிடம்‌ வேலை செய்து வந்தால்‌ வேலை 
போகும்‌ அல்லது சுயவருமானம்‌ என்றால்‌ வருமானம்‌ தடைபடும்‌. இதனை 
எதிர்விளைவுகள்‌ என்று கூறலாம்‌. ஒவ்வொரு செயலிற்கும்‌ ஒவ்வொரு 
விளைவும்‌ எதிர்விளைவும்‌ ஏற்படும்‌. 


56 


சொத்து விற்பனை 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது எதிர்பார்க்கும்‌ விலைக்குச்‌ சொத்து விலை போகும்‌. 
அதாவது சொத்து என்பது 4 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ ஆகும்‌. நாலாம்‌ 
பாவகம்‌ பலவீனப்படூும்‌ போது நாலாம்‌ பாவகப்‌ பலன்‌ விலகும்‌. இதன்படி 4 
ஆம்‌ பாவகத்திற்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களாக 3, 7, 11 ஆம்‌ 
பாவகங்கள்‌ வரும்‌. அப்போது சொத்தினை விற்க முடியும்‌ என்பதாகும்‌. 


நாலாம்‌ பாவகத்திற்குச்‌ சாதகமான புத்திகளில்‌, அதாவது 4, 8, 12 
ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இருக்கும்போது நாலாம்‌ 
பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. மேலும்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 2, 
6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 4 ஆம்‌ பாவகம்‌ பன்மடங்கு 
இயங்கும்‌. எனவே இந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ சொத்துச்‌ சோக்க வேண்டிய 
காலம்‌ ஆகும்‌. ஆதலால்‌ விற்பனை செய்ய இயலாது. சொத்து, சேர்க்க 
வேண்டிய காலத்தில்‌ சொத்தினை விற்பனை செய்தால்‌ அந்தப்‌ பணம்‌ 
பயன்‌ இல்லாமல்‌ வீணாகப்‌ போகும்‌ அல்லது சாதகரின்‌ வருமானமும்‌ 


தடைபடூம்‌. இது எதிர்விளைவு ஆகும்‌. 
நோய்‌ 


பொதுவாக அகம்‌ ஆரோக்கியம்‌, புறம்‌ நோய்‌ என்று 
எடூத்துக்கொள்ளலாம்‌. அதாவது அகம்‌ தொடர்பான பாவகங்களில்‌ புத்தியை 
நடத்தக்‌ கூடிய கோள்‌ இருந்தால்‌ நோய்பாதிப்பு ஏற்படாது, புறம்‌ 
தொடர்பான பாவகங்களில்‌ இருந்தால்‌ நோய்‌ ஏற்டும்‌. 


இலக்கினத்தை அதிகம்‌ பாதிக்காத 2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 
உணவுப்‌ பழக்க வழக்கங்களால்‌ வயிறு தொடர்பான செரிமான கோளாறு 
போன்ற நோய்கள்‌ வரக்கூடும்‌. அதாவது வெளியில்‌ இருந்து உட்கொள்ளும்‌ 
உணவு மூலமே இந்தப்‌ புத்திகளில்‌ நோய்கள்‌ வரக்கூடும்‌. இந்தப்‌ 
புத்திகளில்‌ வரக்கூடிய நோய்களானது மருந்துக்குக்‌ கட்டுப்படக்கூடிய 
அளவிலேயே இருக்கும்‌. இயற்கை மருத்துவம்மூலம்‌ இந்நோய்களைக்‌ 
குணப்படுத்த முடியும்‌. 


57 


இலக்கினத்தை அதிகம்‌ பாதிக்கக்கூடிய பாகங்களான கோள்‌ 4, 8, 
12 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்கள்‌ இருக்கும்போது 
இதயத்‌ துடிப்பு காரணமாக வரக்கூடிய இரத்தஓட்டம்‌, நரம்புமண்டலத்‌ 
துண்டிப்பு, உறுப்புகள்‌ செயலிழந்து போகுதல்‌, புற்றுநோய்‌, அவசர 





அறுவைச்‌ சிகிச்சை போன்ற கடினமான நோய்கள்‌ வரக்கூடும்‌. 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது பொதுவாக எந்த நோயும்‌ வராது அப்படியே வந்தாலும்‌ 
பாரம்பரிய நோய்கள்‌ வரக்கூடும்‌. புதிய நோய்கள்‌ வர வாய்ப்பு இல்லை 


என்றே கூறலாம்‌. 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது நோய்கள்‌ வராது, எற்கனவே வந்த நோயும்‌ குணமாகும்‌. 
அதாவது புத்தியை நடத்த கூடிய கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது 11 ஆம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. அதனால்‌ 
11 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவ நோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌ அதிக அளவில்‌ 


செயல்படும்‌. 
கடன்‌ கிடைக்கும்‌ காலம்‌ 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இரட்டைப்படையில்‌ இருக்கும்போது 
பொதுவாக பிறரிடம்‌ இருந்து கடன்‌ கிடைக்கும்‌. அதாவது கடன்‌ என்பது 
6 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ ஆகும்‌. அதாவது புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 
2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 6 ஆம்‌ பாவகம்‌ 100 
விழுக்காடு இயங்கும்‌. புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4, 8, 12 ஆம்‌ 


பாவகங்களில்‌ இருக்கும்போது 6 ஆம்‌ பாவகத்தைப்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ ஓஒற்றைப்படையில்‌ இருக்கும்போது, 
அதுவும்‌ முக்கியமாகப்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது கடன்‌ கிடைக்காது. காரணம்‌ 1, 5, 9 ஆம்‌ 
பாவகங்கள்‌ என்பது 6 ஆம்‌ பாவகத்திற்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களாக 


வந்து 6 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ பாதிக்கப்படும்‌, கடன்‌ கிடைக்காது. 


58 


ஆரோக்கியம்‌ 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ ஒற்றைப்படையில்‌ இருக்கும்போது 
ஆரோக்கியம்‌ நன்நாக இருக்கும்‌. 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இரட்டைப்படையில்‌ இருக்கும்போது 
ஆரோக்கியக்‌ கேடு ஏற்படும்‌. 


பணம்‌ வரும்‌ காலம்‌ 


பணவரவு என்பது சுயதொழில்‌ செய்வோருக்கும்‌ அல்லது பிறரிடம்‌ 
வேலை செய்து அதன்மூலம்‌ வரும்‌ சம்பளம்‌ என்பது 2 ஆம்‌ பாவகக்‌ 
காரகம்‌ ஆகும்‌. எனவே இரண்டாம்‌ பாவகத்திற்குச்‌ சாதகமான 


இரட்டைப்படைப்‌ பாவகங்களின்‌ புத்தியில்‌ பணம்‌ வரும்‌, ஒற்றைப்படைப்‌ 





பாவகங்களின்‌ புத்தியில்‌ பணம்‌ வரத்துக்‌ குறைவாக இருக்கும்‌. 


புத்தியை நடத்த கூடிய கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது சாதகருக்கு அதிக சிரமங்களைக்‌ கொடுக்காமல்‌ சுலபமாகப்‌ 


பணம்‌ வரும்‌. 


புத்தியை நடத்த கூடிய கோள்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது அதிக பணம்‌ வரும்‌. ஆனால்‌ குறுக்குவழியில்‌ அல்லது 


சாதகரின்‌ மனம்‌ மற்றும்‌ உடலை அதிகம்‌ வருத்தி அதன்மூலம்‌ வரக்கூடும்‌. 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது தேவைக்குத்‌ தகுந்த அளவு மட்டுமே பணம்‌ வரும்‌. 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது பணம்‌ வராது அல்லது மிகக்‌ குறைவாக வரும்‌. 
காதல்‌ 


காதல்‌ என்பது 5 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ ஆகும்‌. 5 ஆம்‌ 
பாவகத்திற்குச்‌ சாதகமான காலம்‌ என்பது ஒற்றைப்படைப்‌ புத்திகள்‌ ஆகும்‌. 
அதன்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது 5 ஆம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. அதேபோல்‌ 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 5 


59 


ஆம்‌ பாவகச்‌ செயல்‌ பன்மடங்கு நடக்கும்‌. அதனால்‌ ஒற்றைப்படைப்‌ 


புத்திகள்‌ காதலுக்குச்‌ சாதகமான காலம்‌ ஆகும்‌. 


5 ஆம்‌ பாவகத்திற்குப்‌ பாதகமான காலம்‌ என்பது 5 ஆம்‌ 
பாவகத்திற்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களாக வரக்கூடிய 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருந்து ஒரு கோள்‌ தனது புத்தியை நடத்தும்போது காதல்‌ 
வராது அல்லது காதல்முறிவு ஏற்படும்‌. 


புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது, 5 ஆம்‌ பாவகத்திற்குச்‌ சாதகமாகவும்‌ இருக்காது, 
பாதகமாகவும்‌ இருக்காது. சாதகர்‌ பணப்‌ பெருக்கத்தினைப்‌ பிரதானமாகக்‌ 


கொண்டு இயங்குவார்‌. 
புதியகலைகள்‌ கந்க 


கலைகள்‌ என்பது 5 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ ஆகும்‌. எனவே புதிய 
கலைகள்‌ 5 ஆம்‌ பாவகத்திற்குச்‌ சாதகமான புத்திகளில்‌ கற்கலாம்‌. 5 ஆம்‌ 
பாவகத்திற்குச்‌ சாதகமானப்‌ பாவகங்கள்‌ என்பது அனைத்து 
ஒற்றைப்படைகள்‌ ஆகும்‌. எனவே புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1, 5, 9 
அல்லது 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது புதியகலைகள்‌ கற்க 


சாதகமான காலம்‌ ஆகும்‌. 


5 ஆம்‌ பாவகத்திற்குப்‌ பாதகமான காலம்‌ என்பது 5 ஆம்‌ 
பாவகத்திற்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களாக வரக்கூடிய 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இருந்தால்‌ அந்த காலகட்டத்தில்‌ 


புதிய கலைகள்‌ கற்க இயலாது. 


2, 6, 10 ஆம்‌ பாவகங்களின்‌ புத்தியில்‌ புதியகலைகள்‌ கற்க 
வேண்டும்‌ என்கிற எண்ணம்‌ சாதகருக்குத்‌ தோன்றாது. 


எதிரிகள்‌ 
எதிரிகள்‌ இரண்டு வகையில்‌ உருவாகின்றனர்‌. அதாவது சாதகரின்‌ 
ஆதிக்கத்தினால்‌ உருவாகும்‌ எதிரி மற்றும்‌ பிறா சாதகர்‌ மீது செலுத்தும்‌ 


ஆதிக்கத்தினால்‌ உருவாகும்‌ எதிரிகள்‌. சாதகா ஆதிக்கம்‌ என்பது 6 ஆம்‌ 
பாவகமும்‌ பிறர்‌ செலுத்தும்‌ ஆதிக்கம்‌ என்பது 12 ஆம்‌ பாவகமும்‌ ஆகும்‌. 


60 


புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது சாதகரின்‌ ஆதிக்கத்தினால்‌ எதிரிகள்‌ உருவாக நேரிடும்‌. 


புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது பிறர்‌ சாதகர்‌ மீது செலுத்தும்‌ ஆதிக்கத்தினால்‌ எதிரிகள்‌ 
ஆவர்‌. 

புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது சாதகர்‌ பிறர்‌ மீது அன்பு செலுத்துவார்‌. அதனால்‌ பகை 
ஏற்படாது. 

புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது பிறர்‌ சாதகர்‌ மீது அன்பு செலுத்துவார்கள்‌. அதனால்‌ பகை 
ஏற்படாது. 

மரணபயம்‌, அவமானம்‌ 

மரணப்பயம்‌ என்பது 8 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ ஆகும்‌. 8 ஆம்‌ 

பாவகத்தை ஊக்கப்படுத்தும்‌ இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ மரணப்பயம்‌ 


இருக்கும்‌. அதாவது புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போதும்‌, புத்தியை நடக்கும்‌ கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ 





பாவகங்களில்‌ இருக்கும்போதும்‌ மரணபயமும்‌, ஒருவிதப்‌ பதட்டமும்‌ 
இருந்துகொண்டே இருக்கும்‌. 


8 ஆம்‌ பாவகம்‌ தனது ஸ்தானத்திற்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ 
இயங்கும்போது பலவீனப்படும்‌. அதாவது 8 ஆம்‌ பாவகத்திற்கு 4, 8, 12 
ஆம்‌ பாவகங்களாக 3, 7, 11 ஆம்‌ பாவகங்கள்‌ வரும்‌. எனவே 3, 7, 11 
ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இருக்கும்போது சாதகர்‌ 
மரணப்பயம்‌ ஏதும்‌ இன்றி மனோதிடத்துடன்‌ தைரியமாக இருப்பார்‌. 
அதேபோல்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது இலக்கினத்தைக்‌ கெடுக்கக்‌ கூடிய காரகப்‌ பலன்களான 


அவமானம்‌ உள்ளிட்டவை ஏற்படாது. 
ஆய்வுக்‌ கல்விக்குச்‌ சாதகமான காலம்‌ 


ஆய்வுக்‌ கல்வி என்பது 9 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ ஆகும்‌. எனவே 9 
ஆம்‌ பாவகத்திற்குச்‌ சாதகமான ஒற்றைப்படைப்‌ புத்திகள்‌ சாதகமானதாகும்‌. 


61 


அதாவது புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1, 5, 9 அல்லது 3, 7, 11 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது ஆய்வுக்‌ கல்விக்குச்‌ சாதகமான காலம்‌ 


ஆகும்‌. 


9 ஆம்‌ பாவகத்திற்குப்‌ பாதகமான காலம்‌ என்பது 9 ஆம்‌ 
பாவத்திற்கு 4, 8, 12 ஆம்‌ பாவங்களாக வரும்‌ 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இருக்கும்போது ஆய்வுக்‌ 
கல்விக்குத்‌ தடை ஏற்படும்‌. 


9 ஆம்‌ பாவகத்திற்கு 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களாக வரும்‌ 
இலக்கினத்திற்கு 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கக்கூடிய காலத்தில்‌ ஆய்வுக்‌ கல்வியைச்‌ செய்வதில்‌ சிரமம்‌ ஏற்படும்‌. 


செலவுகள்‌ 


செலவுகள்‌ என்பது 2 ஆம்‌ பாவகப்‌ பணத்தைப்‌ 
பலவீனப்படுத்துவதாகும்‌. 2 ஆம்‌ பாவகத்தை அதனுடைய 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்கள்‌ பலவீனப்படுத்தும்‌. அதன்படி 2 ஆம்‌ பாவகத்திற்கு 4, 8, 12 
ஆம்‌ பாவகங்களாக 1, 5, 9 ஆம்‌ பாவகங்கள்‌ வரும்‌. எனவே 1, 5, 9 ஆம்‌ 
பாவகங்கள்‌ வரும்‌. 1, 5, 9 ஆம்‌ பாவகங்கள்‌ இலக்கினம்‌ என்னும்‌ 
சாதகரைப்‌ பாதிக்காத பாவகங்களாக வருவதால்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது வரக்கூடிய செலவுகள்‌ 


சுபசெலவுகள்‌ என எடுத்துக்கொள்ளலாம்‌. 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8 மற்றும்‌ 12 இல்‌ இருக்கும்போது 
எதிர்பாராத அசுப செலவுகள்‌ ஏற்படும்‌. காரணம்‌ 8 மற்றும்‌ 12 ஆம்‌ 


பாவகங்கள்‌ என்பது இலக்கினம்‌ என்னும்‌ சாதகரைப்‌ பாதிக்கும்‌. 
வெளிநாட்டு வேலை மற்றும்‌ வெளிநாட்டில்‌ படிப்பு 


வெளிநாடு என்பதினை மூன்றுவிதத்தில்‌ எடுக்க வேண்டும்‌. பன்னிரு 
பாவகத்தில்‌ வெளிநாடு என்றால்‌ 9 ஆம்‌ பாவகமே ஆகும்‌. அடுத்து 
உள்ளுர்‌, தாயகம்‌, சொந்தஊர்‌ என்பது 4 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ ஆகும்‌. 
உள்ளுரில்‌ இல்லை என்பதினை மூன்றாம்‌ பாவகம்‌ குறிக்கும்‌. எனவே 3 
ஆம்‌ பாவகத்தையும்‌ வெளிநாட்டுப்‌ பயணத்திற்கு எடூத்துக்கொள்ளலாம்‌. 
அடுத்து ஒர்‌ இடத்தில்‌ இல்லாமல்‌ போகுதல்‌, நாடு கடத்தப்படூதல்‌ என்பது 


62 


12 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ ஆகும்‌. இதனையும்‌ வெளிநாட்டுக்குச்‌ செல்வது 
என்று எடுத்துக்கொள்ளலாம்‌. ஆக 3, 9, 12 ஆம்‌ பாவகங்களை 
வெளிநாட்டிற்குச்‌ செல்ல உதவும்‌ பாவகங்கள்‌ என்று கூறலாம்‌. புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ 3, 9, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது சாதகர்‌ 
வெளிநாடு செல்ல சிறிது முயற்சி செய்தாலே போதுமானது, கண்டிப்பாகச்‌ 
செல்ல முடியும்‌. வெளிநாட்டு வாய்ப்புகளைப்‌ பற்றி கூறும்போது திரிகோண 


இயக்கம்‌ மற்றும்‌ விதிகளை எடுக்கக்‌ கூடாது. 


காரணம்‌ 3, 9, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ என்பது நான்கு 


திரிகோணங்களில்‌ மூன்று திரிகோணங்களில்‌ வந்து விடும்‌. 
1, 5, 9 என்கிற திரிகோணத்தில்‌ 9 ஆம்‌ பாவகம்‌ வெளிநாடூ என்று வரும்‌. 
3, 7, 11 என்கிற திரிகோணத்தில்‌ 3 ஆம்‌ பாவகம்‌ வெளிநாடூ என்று வரும்‌. 


4, 8, 12 என்கிற திரிகோணத்தில்‌ 12 ஆம்‌ பாவகம்‌ வெளிநாடு என்று 
வரும்‌. எனவே வெளிநாடு செல்ல மட்டும்‌ திரிகோண விதிகளை எடுக்காமல்‌ 


நேரடியாகப்‌ பன்னிரு பாவகங்களைக்‌ கொண்டு பலன்‌ சொல்ல வேண்டும்‌. 


பொதுவாக 9 ஆம்‌ பாவகமே வெளிநாடு ஆகும்‌. அதனால்‌ 9 ஆம்‌ 
பாவகத்தைத்‌ தடை செய்யும்‌ 9 ஆம்‌ பாவகத்திற்கு 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ 12 ஆம்‌ பாவகத்தைத்‌ தவிர (12 ஆம்‌ பாவகம்‌ வெளிநாடு 
என்று வருவதால்‌) 4 மற்றும்‌ 8 ஆம்‌ பாவகங்கள்‌ வெளிநாட்டிற்குத்‌ 
தடையாக இருக்கும்‌. அதாவது புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4 ஆம்‌ பாவகம்‌ 
மற்றும்‌ 8 ஆம்‌ பாவகத்தில்‌ இருக்கும்போது வெளிநாடு செல்ல முயற்சி 
செய்தால்‌ செல்ல இயலாது, எற்கனவே வெளிநாடூ சென்று இருந்தால்‌ 4 
மற்றும்‌ 8 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ அங்கு தொடர்வதில்‌ சிக்கல்‌ ஏற்பட்டுத்‌ 
தாயகம்‌ திரும்ப நேரிடும்‌. 


1, 2, 5, 6, 7, 10, 11 ஆம்‌ பாவகங்களின்‌ புத்தியில்‌ வெளிநாடு 
செல்ல வேண்டுமானால்‌ இயலாது என்பது அல்ல, ஆனால்‌ அதிக முயந்சி 
தேவை. 1, 2, 5, 6, 7, 10, 11 ஆம்‌ பாவகங்களின புத்தியில்‌ ஏற்கனவே 
வெளிநாட்டில்‌ இருந்து வருபவர்களுக்கு அங்கு வசிப்பதில்‌ தடை ஏதும்‌ 
இல்லை, அவர்கள்‌ அங்கேயே தொடர முடியும்‌. 


63 


அடூத்தவரிடத்தில்‌ வேலைக்குப்‌ போகலாமா? அல்லது சுயதொழில்‌ 
செய்யலாமா? என்ன துறையில்‌ வருமானம்‌? அதற்கு என்ன படிக்க 


வேண்டும்‌? 


பத்தாம்‌ பாவகம்‌ என்பது சாதகரின்‌ நித்ய பணியினை மட்டுமே 
கூறும்‌. அதாவது சாதகர்‌ தினமும்‌ வேலை செய்யும்‌ இடம்‌, சூழல்‌, வேலை 
செய்யும்‌ திறன்‌, சாதகர்‌ உடலால்‌ வேலை செய்யக்‌ கூடியவரா அல்லது 
அறிவால்‌ வேலை செய்ய கூடியவரா? ஒரு வேலையைத்‌ தானே செய்வாரா 
அல்லது பிற நபர்களை அந்த வேலையைச்‌ செய்ய வைப்பாரா? போன்ற 
பலன்களையே 10 ஆம்‌ பாவகம்மூலம்‌ கூற முடியும்‌. ஆனால்‌ சுயதொழில்‌ 
செய்வாரா? அல்லது அடுத்தவரிடம்‌ சம்பளத்திற்கு வேலைக்குச்‌ செல்வாரா? 
என்பதினை 10 ஆம்‌ பாவகம்மூலம்‌ கூற இயலாது, இந்தக்‌ கேள்விக்கு 6 
ஆம்‌ பாவகம்‌ மற்றும்‌ 7 ஆம்‌ பாவகத்தை ஆய்வுச்‌ செய்து அதன்மூலமே 
பலன்‌ கூற இயலும்‌. 

சுயதொழில்‌ செய்வதற்கு 7 ஆம்‌ பாவகத்தை ஆய்வு செய்ய 
வேண்டும்‌, அடிமை வேலை செய்வதற்கு 6 ஆம்‌ பாவகத்தை ஆய்வு 
செய்து கூற வேண்டும்‌. மேலும்‌ இந்தக்‌ கேள்விக்கு விடைகாண, சாதகப்படி 
விதி (இராசிக்‌ கட்டம்‌) மற்றும்‌ மதி (பாவகக்‌ கட்டம்‌) இரண்டையும்‌ 


இணைத்துப்‌ பார்க்க வேண்டும்‌. 


இராசிக்‌ கட்டப்படி அடிமை வேலை நீர்ணயம்‌ செய்வதற்கான விதி: 

1. இராசிக்‌ கட்டப்படி 6 ஆம்‌ அதிபதி 2, 4, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருந்தால்‌ அடிமை வேலை உத்தமம்‌. 

2. இராசிக்‌ கட்டப்படி 6 ஆம்‌ அதிபதி 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருந்தால்‌ அடிமை வேலை ஒத்துவராது. 

3. இராசிக்‌ கட்டப்படி 6 ஆம்‌ அதிபதி 3, 6, 7, 8, 11, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருந்தால்‌ அடிமை வேலை மத்திமம்‌. 
இராசிக்‌ கட்டப்படி சுயதொழில்‌ நிர்ணயம்‌ செய்வதற்கான விதி: 

1. இராசிக்‌ கட்டப்படி 7 ஆம்‌ அதிபதி 2, 4, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருந்தால்‌ சுயதொழில்‌ உத்தமம்‌. 

2. இராசிக்‌ கட்டப்படி 7 ஆம்‌ அதிபதி 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருந்தால்‌ சுயதொழில்‌ ஒத்துவராது. 


64 


3. இராசிக்‌ கட்டப்படி 7 ஆம்‌ அதிபதி 1, 3, 5, 7, 9, 11 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருந்தால்‌ சுயதொழில்‌ மத்திமம்‌. 
துறையும்‌ அதற்கான வருமானமும்‌ 
1. இராசிக்‌ கட்டத்தில்‌ 2, 4, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ என்ன என்ன 
கோள்கள்‌ உள்ளனவோ, அந்தக்‌ கோள்களின்‌ காரகத்துவத்‌ தன்மையில்‌ 
தொழில்‌ செய்தால்‌ சாதகருக்கு முதல்தர வருமானம்‌ கிடைக்கும்‌. 
2. இராசிக்‌ கட்டத்தில்‌ 3, 7 , 11 ஆம்‌ பாவகங்களில்‌ என்ன என்ன 
கோள்கள்‌ உள்ளனவோ, அந்தக்‌ கோள்களின்‌ காரகத்துவத்‌ தன்மையில்‌ 
தொழில்‌ செய்தால்‌ சாதகருக்கு இரண்டாம்தர வருமானம்‌ கிடைக்கும்‌. 
3. இராசிக்கட்டத்தில்‌ 1, 5, 9, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ என்னென்ன 
கோள்கள்‌ உள்ளனவோ, அந்தக்‌ கோள்களின்‌ காரகத்துவத்‌ தன்மையில்‌ 
தொழில்‌ செய்தால்‌ சாதகருக்கு மூன்றாம்தர வருமானம்‌ கிடைக்கும்‌. 
4. பாவகக்‌ கட்டத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ மூன்று கோள்களோ 
அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட கோள்களோ இருக்குமேயானால்‌ அந்தப்‌ 
பாவகத்திற்குண்டான தொழில்‌ (அல்லது) எந்தத்‌ திரிகோணத்தில்‌ மூன்று 
கோள்களோ அல்லது மூன்றுக்கு மேற்பட்ட கோள்கள்‌ உள்ளனவோ அந்தத்‌ 


திரிகோணத்தின்‌ பாவகக்‌ காரகத்தொழில்‌ செய்து வருமானம்‌ ஈட்டலாம்‌. 


தொழிலுக்கான கல்வி ஆலோசனை 
சாதகருக்கு இராசிக்‌ கட்டம்படி 2, 4, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள 
கோள்களின்‌ காரகத்துவத்‌ தன்மையில்‌ அதிக வருமானம்‌ ஈட்ட முடியும்‌ 
என்பதால்‌, அந்தத்‌ துறையில்‌ வருமானம்‌ ஈட்ட என்ன படிப்பு படிக்க 
வேண்டுமோ அதனைப்‌ படிக்க ஆலோசனை வழங்கலாம்‌. 2, 4, 6, 10 
ஆகிய பாவகங்களில்‌ கோள்கள்‌ ஏதும்‌ இல்லை என்றால்‌ 3, 7, 11 ஆம்‌ 
பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ துறையைத்‌ தோவு செய்து அதற்குத்‌ 


தகுந்த படிப்பினைப்‌ படிக்க ஆலோசனை வழங்கலாம்‌. 





பாவகப்படி தசாபுத்தி கொடுக்கும்‌ வருமானம்‌ 
அடிமை வேலை செய்யக்‌ கூடியவர்களின்‌ வருமானம்‌ 
1. புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகம்‌ 2, 4, 6, 10 ஆக 
இருக்கும்போது புதியவேலை, சம்பளஉயார்வு, பதவிஉயர்வு, 


வருமானம்‌ நல்லமுறையில்‌ இருக்கும்‌ 


65 


2. புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகம்‌ 1, 5, 9 ஆக 


இருக்கும்போது வருமானம்‌ சரிவர இருக்காது, வேலையை இழக்கக்‌ 
கூடிய நிலை கூட வரலாம்‌. 

புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகம்‌ 3, 7, 11 ஆக 
இருக்கும்போது அதேநிலையில்‌ நீடிக்கும்‌. 

புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகம்‌ 8, 12 ஆக 


இருக்கும்போது வேலை, வருமானம்‌ கடினமாக இருக்கும்‌. 


சுயதொழில்‌ செய்யக்‌ கூடியவர்களின்‌ வருமானம்‌ 


1, 


புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகம்‌ 2, 4, 6, 10 ஆக 
இருக்கும்போது வருமானம்‌ நல்லமுறையில்‌ இருக்கும்‌. 

புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகம்‌ 3, 7, 11 ஆக 
இருக்கும்போது வருமானம்‌ போதுமான அளவு இருக்கும்‌. 

புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகம்‌ 1, 5, 9 ஆக 
இருக்கும்போது வருமானம்‌ குறைவாக இருக்கும்‌. 

புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகம்‌ 8 ஆக 
இருக்கும்போது நஷ்டம்‌ ஏற்படும்‌. 12 ஆக இருக்கும்போது பணம்‌ 
முடங்கும்‌. 


66 


ஒன்பது கோள்களுக்கான காரகத்‌ தொழில்கள்‌... 

1. சூரியனின்‌ காரகத்துவத்‌ தொழில்கள்‌ : 

அரசாங்க உத்தியோகம்‌, முதலமைச்சர்‌, பிரதமர்‌, மருத்துவம்‌, 
தலைமை நிர்வாகம்‌, தந்தை தொழில்‌, பரம்பரை தொழில்‌, நவரத்தின 
வியாபாரம்‌, அரசியல்வாதி, ஆபரண வியாபாரம்‌, மாணிக்கக்‌ கற்கள்‌ 
வியாபாரம்‌, அரசு அனுகூலத்துடன்‌ செய்யும்‌ தொழில்கள்‌, கெளரவப்‌ 
பதவிகள்‌, அறுவைச்‌ சிகிச்சை நிபுணர்‌, துப்பறியும்‌ தொழில்‌, 
ஆளுமை, ஆளுமை பதவிகள்‌, பொதுவாழ்க்கை, நெருப்பு சார்ந்த 
பணிகள்‌, சமூக நலப்பணி, கண்மருத்துவம்‌, மின்னணு சார்ந்த 
தொழில்கள்‌, சூரியஒளி மின்சாரம்‌, ஒளிகளைப்‌ பயன்படுத்திச்‌ 
செய்யும்‌ தொழில்கள்‌ (பராம்‌ போன்றவை சூரியனின்‌ தொழில்கள்‌ 
ஆகும்‌. 
2. சந்திரன்‌ காரகத்துவத்‌ தொழில்கள்‌ : 

உணவகம்‌, மனோதிடம்‌, சோதிடம்‌, பால்‌, தயிர்‌ வியாபாரம்‌, 


உணவுப்‌ பொருள்‌ வியாபாரம்‌, விவசாயம்‌, நா தொடர்பான 





தொழில்கள்‌, நார்‌ போக்குவரத்துச்‌ சார்ந்த தொழில்கள்‌, அரிசி 
வியாபாரம்‌, சமையல்‌, கதை, கவிதைகள்‌ எழுதுதல்‌, வெளிநாடூ 
சார்ந்த தொழிகள்‌, இரசாயன தொழில்‌, மளிகைக்‌ கடை, எண்ணை 


வியாபாரம்‌, விலங்குள்‌ பராமரிப்பு, பூ வியாபாரம்‌, செவிலியர்‌, 





ரொட்டிக்‌ கடை, ஓவியம்‌ வரைதல்‌, மனநல மருத்துவர்‌, மகப்பேறு 
மருத்துவர்‌, கடல்சாந்த வியாபாரம்‌, குழந்தைகள்‌ பராமரிப்பு, யோகா, 
ஏற்றுமதி இறக்குமதி, கலைத்துறை, புலவர்கள்‌, தாய்மொழிக்‌ கல்வி 
ஆசிரியர்கள்‌, இரவு நேரப்பணிகள்‌, பழரசம்‌ தயாரிப்பு, கால்நடைத்‌ 
தீவனம்‌ வியாபாரம்‌, மீன்பிடி தொழில்கள்‌, ஆடு, மாடு, கோழி 
போன்றன வளர்த்தல்‌ போன்றவை சந்திரனின்‌ தொழில்கள்‌ ஆகும்‌. 


3. செவ்வாய்‌ காரகத்துவத்‌ தொழில்கள்‌ : 

காவல்‌ துறை, பூமி தொடர்பான தொழில்‌, இராணுவம்‌, அரசு 
சட்டங்களை நிறைவேற்றும்‌ அதிகாரி, விளையாட்டு வீரர்கள்‌, 
விவசாயம்‌, சீருடை பணியானர்கள்‌, கசாப்புக்‌ கடை, பொறியியல்‌ 
துறை, உலோகப்‌ பொறியியல்‌, மின்சாரப்‌ பொறியியல்‌, மின்சாரப்‌ 


பணியாளர்கள்‌, மரவேலை செய்தல்‌, பல்மருத்துவ்‌, அறுவைச்‌ 


67 


சிகிச்சை நிபுணர்‌, பொறியாளர்கள்‌, தீயணைப்பு வீரர்கள்‌, 
மண்பாண்டம்‌ செய்தல்‌, செங்கல்சூளை, வாஸ்து, கட்டுமானக்‌ 
கருவிகள்‌ மற்றும்‌ ஆயுதங்கள்‌ தயாரித்தல்‌, கல்வியாபாரம்‌, கல்‌ 
உடைத்தல்‌, சுரங்கத்தொழில்‌, உலைக்‌ கூடப்‌ பணியாளர்கள்‌, 
இயந்திரப்‌ பணியாளர்கள்‌, சமையல்கலை, தொழிற்சங்க நிர்வாகிகள்‌, 
வீட்டு மனை விற்பனை முகவர்‌, துளைக்கிணறு வெட்டூபவர்‌, ஜே.சி.பி. 
ஆப்பரேட்டாகள்‌, விவசாய இயந்திரங்களை இயக்குபவர்கள்‌, தாதுப்‌ 
பொருட்கள்‌, புராதானப்‌ பொருள்கள்‌ தொடர்பான தொழில்கள்‌, 
அதிகாரப்‌ பதவிகள்‌, நாவிதர்‌, இரத்தவங்கி, மின்‌ ஆற்றலுக்குரிய 
பொருள்கள்‌ கடை, தீப்பெட்டித்‌ தயாரிக்கும்தொழில்‌, துப்பாக்கி 
தொழிற்சாலை பணி, பட்டாசு ஆலை, வெடிமருந்து தயாரித்தல்‌ 


போன்றவை செவ்வாயின்‌ தொழில்கள்‌ ஆகும்‌. 


4. புதனின்‌ காரகத்துவத்‌ தொழில்கள்‌: 

வியாபாரம்‌, ஏற்றுமதி இறக்குமதி, கணிதத்துறை, கணக்காளர்‌, 
சோதிடம்‌, வழக்கறிஞர்‌, ஆசிரியர்கள்‌, புத்தக வெளியீட்டாளர்கள்‌, 
நோட்டுப்‌ புத்தகம்‌, பேனா மந்றும்‌ அளவீடு கருவிகள்‌, 
விற்பனையாளர்‌, கல்வி நிறுவனங்கள்‌, வர்த்தகம்‌, ஒப்பந்தத்‌ தொழில்‌, 
மேடைப்‌ பேச்சாளர்‌, பங்குத்‌ தொழில்‌, பத்திரிகை ஆசிரியர்கள்‌, 
பத்திரிக்கை துறை, கணிதவல்லுனர்‌, கணித ஆசிரியர்கள்‌, தரகுத்‌ 
தொழில்‌, தணிக்கை அதிகாரிகள்‌, துூதுரகப்‌ பணி, புலனாய்வுத்‌ 
துறை, செய்தித்‌ துறை, செய்தி வாசிப்பாளர்கள்‌, தகவல்‌ தொடர்பு 
துறை, அஞ்சல்‌ துறை, அச்சுத்துறை, காகித தொழில்கள்‌, 
தொலைபேசி துறைகள்‌, தந்தி துறைகள்‌, ஒற்றர்பணி, எழுத்தாளர்‌, 
பதிவுத்துறை, பதிவாளர்‌ பணிகள்‌, நியூஸ்‌ பேப்பர்‌ ஏஜென்சி, 
பிரிண்டிங்‌ பிரஸ்‌, புள்ளியியல்‌ துறை, நகைச்சுவை பேச்சாளர்‌, பல 
குரல்‌ வித்தகர்‌, விற்பனை பிரதிநிதிகள்‌, சட்ட ஆலோசகர்கள்‌, 
வரைபட வரைவாளர்‌, ஆடிட்டர்‌, சில்லரை வியாபாரம்‌, மதியூக 
வேலைகள்‌, ஆலோசனை வழங்கும்‌ அலுவலகர்‌, நவீன பொறியியல்‌ 
துறை, திட்ட அலுவலகர்‌, தோட்டப்‌ பணிகள்‌, கிளிசோதிடம்‌, 
கூட்டுறவு துறை, நூலகப்‌ பணியாளர்கள்‌ போன்றவை புதனின்‌ 


தொழில்கள்‌ ஆகும்‌. 


68 


5. குருவின்‌ காரகத்துவத்‌ தொழில்கள்‌: 

வங்கிப்பணிகள்‌, உபதேச தொழில்கள்‌, ஆன்மீகப்‌ பணிகள்‌, 
நிதி நிறுவனம்‌, நாரவாக மேலாளார்‌, உயர்ந்த பொறுப்புகள்‌, 
கெளரவப்பதவிகள்‌, மதகுருமார்கள்‌, அறநிலையத்‌ துறை, 
அமைச்சாகள்‌, கல்வித்துறை, பொருளாதாரத்‌ துறை, தியான 
ஆசிரியர்கள்‌, வேத விற்பனாகள்‌, சட்டம்‌ சார்ந்த துறையில்‌ வேலை, 
கல்வி அமைச்சர்‌, கல்வித்‌ துறை அதிகாரிகள்‌, உயிர்‌ பாதுகாப்பு, 
தரம ஸ்தாபனங்களில்‌ பணிபுரிதல்‌, வங்கிமேலாளர்‌, சோதிடம்‌, 
தெய்வத்‌ தொண்டு, கருவூலத்தில்‌ பணிபுரிதல்‌, நிதிஅமைச்சர்‌, 
சமஸ்கிருத ஆசிரியர்கள்‌, நீதிமன்றத்தில்‌ பணிபுரிதல்‌, நீதிபதி, 
நீதித்துறை, மதபோதகர்கள்‌, அறிவுரை வழங்கும்‌ பணி, நடூவர்‌ 
மன்றம்‌, பஞ்சாயத்துத்‌ தலைவர்கள்‌, ஆசிரியர்‌ பயிற்சி நிறுவனங்கள்‌, 
தலைமை ஆசிரியர்‌, தங்க வியாபாரம்‌, யானை பராமரிப்பு, பூசை 
சாமான்கள்‌ விற்பனை, கதா காலட்சேபம்‌ செய்தல்‌, அறங்காவலர்‌, 
ஆலயகுருக்கள்‌, காசாளர்‌, சட்டமன்ற உறுப்பினாகள்‌, 
வழக்குரைஞர்கள்‌, அரசியல்‌ பிரமுகர்கள்‌, விசாரண ஆணையம்‌ 
அதிகாரிகள்‌, தங்கச்‌ சுரங்கப்‌ பணிகள்‌, அரசு ஆதரவுடன்‌ செய்யும்‌ 
தொழில்கள்‌ போன்றவை குருவின்‌ தொழில்கள்‌ ஆகும்‌. 


6. சுக்கிரனின்‌ காரகத்துவத்‌ தொழில்கள்‌: 

வாகனத்தொழில்‌, நடிப்பு, கலைத்துறை, ஆடைகள்‌ விற்பனை, 
வெள்ளி வியாபாரம்‌, பேன்சி தொழில்‌, வாசனை திரவியங்கள்‌ மற்றும்‌ 
அழகுசாதனப்‌ பொருள்கள்‌ வியாபாரம்‌, ரெடிமேட்‌ ஷோரும்‌, கட்டடக்‌ 
கலை நிபுணர்கள்‌, பெண்கள்‌ அழகு நிலையம்‌, பெண்கள்‌ 
மருத்துவம்‌, நிதிநிறுவனங்கள்‌, மகளிர்‌ சுயஉதவிக்‌ குழுக்கள்‌, 
பெண்கள்‌ கல்லூரி, பெண்கள்‌ பணிபுரியும்‌ இடம்‌, பாலியல்‌ 
தொழில்கள்‌, செயற்கை முறை கருத்தரிப்பு மையம்‌, ஆடை 
வடிவமைப்பு, பொழுதுபோக்கு மையம்‌, பூங்காக்களில்‌ பணி, பழரசம்‌ 
தயாரிப்பு, நடனநாட்டியக்‌ கலை நிகழ்ச்சி நடத்துதல்‌, தங்கும்‌ 
விடுதிகள்‌, இசை கச்சேரி, வரவேற்பாளர்கள்‌, கருவிழி சிகிச்சை 





நிபுணர்கள்‌, இசையமைப்பாளர்கள்‌, ஆடம்பர ஓட்டல்‌ நடத்துபவர்கள்‌, 





மதுபானம்‌ விந்பனை, வைரநகைகள்‌ வியாபாரம்‌, சொகுசுப்‌ 


69 


பொருள்கள்‌ வியாபாரம்‌, கலைசாதனப்‌ பொருள்கள்‌ வியாபாரம்‌, 
கட்டில்‌ மெத்தை வியாபாரம்‌, கேளிக்கை விடுதிகள்‌ நடத்துதல்‌, 
வட்டித்‌ தொழில்கள்‌, நகை அடமானக்கடை, இனிப்பு வகைகள்‌ 
விற்பனை, திருமண மண்டபம்‌ நடத்துவது, திருமணத்‌ தகவல்‌ 
மையங்கள்‌, திரையரங்கம்‌ நடத்துவது, திருமண தரகர்‌, அழகுப்‌ 
போட்டிகளில்‌ பங்கேற்பு, சுற்றுலாத்‌ துறை, வாகனங்கள்‌ வாடகைக்கு 
விடுதல்‌, சங்கீத கருவிகள்‌ விற்பனை செய்தல்‌, பின்னணிப்‌ 
பாடகர்கள்‌, கால்நடை வளர்ப்பு, இரத்தின வியாபாரம்‌, நிதி 
நிறுவனங்களில்‌ பணி புரிதல்‌, ஓவியம்‌ வரைதல்‌, சிற்ப கலைஞர்கள்‌, 
வங்கிப்‌ பணி, இசைக்‌ கல்லூரி, வெண்கல வியாபாரம்‌, 
முகம்பார்க்கும்‌ கண்ணாடிப்‌ பொருள்கள்‌ வியாபாரம்‌, வெற்றிலை 
பாக்கு வியாபாரம்‌, சந்தன வியாபாரம்‌, கால்நடை பண்ணை, 
இலவம்பஞ்சு வியாபாரம்‌, பாத்திரக்கடை, கோல்டு கவரிங்‌ கடை 


போன்றவை சுக்ரனின்‌ தொழில்கள்‌ ஆகும்‌. 


7. சனியின்‌ காரகத்துவத்‌ தொழில்கள்‌: 

இரும்பு வியாபாரம்‌, பழைய இரும்புச்‌ சாமான்கள்‌ வாங்குவது, 
துப்புரவுப்‌ பணியாளர்கள்‌, தோல்வியாபாரம்‌, எண்ணை வியாபாரம்‌, 
எள்ளுப்‌ பயிரிட்டு விற்பனை செய்தல்‌, மரவியாபாரம்‌, இரும்புத்‌ தாது 
பிரித்து எடுத்தல்‌, இரும்புத்‌ தொழில்‌ வல்லுனர்கள்‌, கூலிவேலை 
செய்தல்‌, தினக்கூலி, மறுசுழற்சி தொழில்‌, தண்டல்‌ வரிவசூல்‌ 
செய்தல்‌, கிராம நிர்வாக அலுவலகர்‌, அகழ்வாராய்ச்சி 
நிறுவனங்களில்‌ பணிபுரிதல்‌, பொறியியல்‌ துறைகளில்‌ பணிபுரிதல்‌, 
இரவு பணிகள்‌, கீழ்நிலை ஊழியர்கள்‌, இரகசியப்‌ பிரிவு, உழவு 
துறைகளில்‌ பணிபுரிதல்‌, சாலை பணியாளர்கள்‌, அடுப்புக்‌ கரி 
வியாபாரம்‌, நிலக்கரி சுரங்கப்‌ பணிகள்‌, சேமிப்புக்‌ கிடங்கு வைத்தல்‌, 
பிணவறை ஊழியர்கள்‌, சுரங்கப்‌ பாதைகள்‌ அமைத்தல்‌, அரசு 
ஊழியர்கள்‌, கீழ்நிலைச்‌ சீருடைப்பணியாளர்கள்‌, மரம்‌ வெட்டுதல்‌, 
செருப்பு தைத்தல்‌, காலணி கடை, சித்தாள்‌ பணி, டீக்கடை வேலை 
செய்தல்‌, வீட்டுவேலை செய்தல்‌, மயானத்தில்‌ வேலைசெய்தல்‌, ஆடு, 
மாடு, பன்றி போன்றன வளர்த்தல்‌, ஆயுள்காப்பீட்டு நிறுவனத்தில்‌ 
பணியாற்றுவது, முடிவெட்டும்‌ பணி, கழிவுப்‌ பொருட்கள்‌ வியாபாரம்‌, 


70 


மண்வியாபாரம்‌, கிராமத்‌ தலைவர்‌, லேத்பட்டறை, அமரர்‌ ஊர்தி 
ஓட்டுனர்‌, மக்கள்‌ தொடர்பு அதிகம்‌ உள்ள பணிகள்‌, உர 
வியாபாரம்‌, கட்டிட வேலை செய்தல்‌, அரசுதூதுவர்‌, முதியோர்‌ 
இல்லம்‌, ஆதரவற்றோர்‌ உடல்‌ ஊனமுற்றோர்‌ காப்பகம்‌, கள்ளர்‌ 
தொழில்‌, சுமை தூக்குபவர்‌, லாண்ட்ரி தொழில்‌ போன்றவை சனியின்‌ 
தொழில்கள்‌ ஆகும்‌. 
8. இராகுவின்‌ காரகத்துவத்‌ தொழில்கள்‌: 

புகைப்படம்‌ எடுத்தல்‌, வீடியோ, சினிமாத்‌ தொழில்கள்‌, 
வெளிநாடு வர்த்தகம்‌, சிகரெட்‌ கம்பெனி, மின்னணு சாந்த 
தொழில்கள்‌, ஒற்றர்கள்‌, புலனாய்வுத்‌ துறை மற்றும்‌ உழவுத்‌ 
துறையில்‌ பணி புரிதல்‌, தோட்டவேலை செய்தல்‌, கேஸ்‌ சிலிண்டர்‌ 
ஏஜென்சீஸ்‌, பெட்ரோல்‌ பங்கு, கடினமான வேலை, அலோபதி 
மருத்துவம்‌, மெடிக்கல்‌ ஷாப்‌, மதுபான தொழிற்சாலை, இரசாயனப்‌ 
பொருட்கள்‌ விற்பனை, நிழல்‌ வர்த்தகம்‌, தொழுநோய்‌ மருத்துவம்‌, 
பாம்புப்‌ பண்ணையில்‌ வேலைசெய்தல்‌, பாம்பாட்டி தொழில்கள்‌, 
போதைப்‌ பொருள்கள்‌ வியாபாரம்‌, இரப்பர்‌ தொழிற்சாலை, பிளாஸ்டிக்‌ 
பைகள்‌ தயாரிப்பாளர்‌, வெடிகுண்டு தயாரித்தல்‌, சட்டத்திற்குப்‌ 
புறம்பாகச்‌ செய்யும்‌ தொழில்கள்‌, வாகனங்கள்‌ ஓட்டுதல்‌, ஏமாற்றிப்‌ 
பிழைத்தல்‌, தீவிரவாத அமைப்பு, கொள்ளையர்கள்‌, மாந்திரீகம்‌ 
செய்தல்‌, மின்னொளி டவர்‌ கோபுரம்‌ அமைத்தல்‌, மேஜிக்‌ செய்தல்‌, 
பாலியல்‌ தொழில்கள்‌, கள்ளக்கடத்தல்‌, ஏவல்‌, பில்லி சூனியம்‌ 
செய்தல்‌, சூதாட்டம்‌ கிளப்‌, இலாட்டரிச்‌ சீட்டு வியாபாரம்‌, தோல்‌ 
பதனிடும்‌ தொழில்‌, வேசம்‌ கட்டுதல்‌, சாக்குப்பை, துடைப்பம்‌ 
விற்பனை, விசமருந்து தயாரித்தல்‌, பீடி தொழில்கள்‌. ஆபாசப்படங்கள்‌ 
விற்பனை, உடல்‌ உறுப்புக்கள்‌ விற்பனை செய்தல்‌, போலிமருந்து 





தயாரிப்பு, ஈயம்‌ பூசுதல்‌, சாக்கஸ்‌ தொழில்கள்‌, கிணறு வெட்டுதல்‌, 
கள்ளச்‌ சாராயம்‌ காயச்சுதல்‌, சிமெண்ட்‌ தொழிற்சாலை, சிமெண்டு 
வியாபாரம்‌, கருங்கல்‌ விற்பனை, பாத்திரம்‌ வாடகைக்கு விடுதல்‌, 
முலாம்‌ பூசுதல்‌, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள்‌, புற்றுநோய்‌ 
சிகிச்சை மையம்‌, சாயப்பட்டறை தொழில்கள்‌, பிரமாண்ட மேடைகள்‌ 
அமைத்தல்‌, செல்போன்‌ டவர்‌ அமைத்தல்‌, ஜெராக்ஸ்‌ கடை, 


எக்ஸ்ரே ஸகேன்‌ சென்டர்‌, இரகசியம்‌ காத்தல்‌, மின்சார 


71 


உபகரணங்கள்‌ தயாரிப்பு போன்றவை இராகுவின்‌ தொழில்கள்‌ 
ஆகும்‌. 
9. கேதுவின்‌ காரகத்துவத்‌ தொழில்கள்‌ : 

மதகுரு, சித்த மருத்துவம்‌, சோதிடம்‌, கேபிள்‌ ஆப்பரேட்டர்‌, 
செங்கல்‌ செய்பவர்கள்‌, சட்டத்‌ துறை, துறவறம்‌ கொள்தல்‌, கயிறு 
திரித்தல்‌, கயிறு வியாபாரம்‌, ஓயரிங்‌ வேலை, பவர்லூம்‌ மற்றும்‌ 
கைத்தறி நெசவாளாகள்‌, நூற்பாலைகளில்‌ பணிபுரிதல்‌, ஓடு 
வியாபாரம்‌, வழக்குரைஞர்கள்‌, வேட்டைக்காரன்‌, தையல்‌ தொழில்‌, 
பால்‌ வியாபாரம்‌, கூடை பின்னுதல்‌, ஒயர்‌ கூடை பின்னுதல்‌, ரெய்கி, 
அக்குபஞ்சா, மின்‌ கம்பியாளர்கள்‌, யோகா பயிற்சி அளித்தல்‌, 
ஆன்மிகப்‌ பணிகள்‌, மூலிகை வியாபாரம்‌, நாட்டூமருந்துக்‌ கடை, 
கஞ்சா மற்றும்‌ அபின்‌ விற்பனை, மந்திரச்‌ சித்தியின்மூலம்‌ சிகிச்சை 
செய்தல்‌, கிருத்துவப்‌ பாதிரியார்கள்‌, இரப்பர்‌ குழாய்கள்‌ மற்றும்‌ 
மின்சார ஓயர்கள்‌ தயாரித்தல்‌, பைப்‌ கம்பெனி, சீ.டி. மற்றும்‌ 
மெமெரிகார்டூ விற்பனை மற்றும்‌ பதிவேற்றம்‌ செய்தல்‌, ஆன்மீகப்‌ 
படங்கள்‌ மற்றும்‌ ஆன்மீகப்‌ புத்தங்கள்‌ விற்பனை, கடிகாரம்‌ 
விற்பனை, கைகடிகாரம்‌ பழுது பார்த்தல்‌, வலை பின்னுதல்‌, 
மீன்பிடித்தல்‌, பிளம்பிங்‌ வேலைகள்‌, தையல்‌ மிஷின்‌ பழுது 
பார்த்தல்‌, நரம்பியல்‌ நிபுணர்கள்‌, பூமாலைகட்டூதல்‌, மணிமாலைக்‌ 
கோர்த்தல்‌, கைவினை பொருட்கள்‌ தயாரித்தல்‌ மற்றும்‌ விற்பனை, 
காஜாகடை, வரமகலை பயிற்சி, உபதேசம்‌ செய்தல்‌, பிரசன்னம்‌ 
பார்த்தல்‌, செயின்பட்டறை, கொசுவலை விற்பனை, நுணுக்கமான 
வேலைகள்‌, கம்ப்யூட்டர்‌ சர்வீஸ்‌, புலனாய்வு துறை, வெடிகுண்டு 
தயாரித்தல்‌, இலவசச்‌ சேவைகள்‌, வெளிநாட்டுத்‌ தொடர்புடைய 
தொழில்கள்‌, மரபணு ஆராய்ச்சி, இரசவாதம்‌ செய்தல்‌, ஈயம்‌, தகரம்‌ 
வியாபாரம்‌, அலுமினியப்‌ பாத்திரங்கள்‌ வியாபாரம்‌, முத்துக்குளித்தல்‌, 
தலைமுடி மாற்றியமைத்தல்‌ போன்றவை கேதுவின்‌ தொழில்கள்‌ 
ஆகும்‌. 


72 


பன்னிரு “பாவகக்‌ காரகத்‌'” தொழில்‌ 


1 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 

மற்றவர்களுக்குத்‌ தலைமை தாங்கும்‌ தொழில்‌. குறிப்பாக 
நிர்வாகம்‌ சாந்த துறை (ரான்‌ ச்‌) வேலையைப்‌ பிரித்துத்‌ 
தரும்‌ பொறுப்பு (உதாரணம்‌ : மாவட்ட ஆட்சியர்‌, வருவாய்த்‌ துறை 


அதிகாரி, தலைமை ஆசிரியர்‌, நிர்வாக அதிகாரி, மேலாளர்‌) 


2 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 

எளிதில்‌ பணமாக மாற்றக்‌ கூடிய பொருள்களைக்‌ கொண்டு 
செய்யும்‌ தொழில்கள்‌. பணத்தை மூலதனமாகக்‌ கொண்டூ செய்யும்‌ 
தொழில்கள்‌, உதாரணம்‌: பணம்‌ வட்டிக்கு விடுதல்‌, பணத்தைப்‌ 
பாதுகாக்கும்‌ தொழில்கள்‌ (வங்கி) எல்லாவித உலோகங்கள்மூலம்‌ 
செய்யப்படும்‌ தொழில்கள்‌ (பாத்திரக்கடை), பிரசங்கம்‌, மந்திரம்‌, 


பட்டிமன்றம்‌, தங்கம்‌, வெள்ளி அடகுகடை. 


3 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 

தகவல்‌ தொடர்பு சாதனங்களைப்‌ பயன்படூத்திச்‌ செய்யும்‌ 
அனைத்துத்‌ தொழில்களும்‌, கணினி, தொலைபேசி கைப்பேசி, 
தொலைக்காட்சி, நகல்‌, பத்திரிக்கை, செய்தித்தாள்‌, தபால்துறை, 
எழுத்து, ஒப்பந்தம்‌, பதிவு செய்தல்‌ பயணம்‌, இடமாற்றம்‌, கதைகள்‌, 
எழுத்தாளர்‌, பத்திரப்‌ பதிவு சார்ந்ததுறை, நூலகத்துறை, 
விளம்பரத்துறை, போக்குவரத்துத்‌ துறை, சாலைபோடும்‌ பணி, 





மின்சாரத்துறை, அச்சுத்துறை, பொருள்களை விற்பனை செய்யும்‌ 
விற்பனைப்‌ பிரதிநிதி. 


4 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 

அதிகமான பணத்தை மூலதனமாகக்‌ கொண்டு செய்யப்படும்‌ 
தொழில்கள்‌. அடிக்கடி மாற்றாமல்‌ நீண்டகாலம்‌ செய்யப்படும்‌ 
தொழில்கள்‌, கனமான பொருள்கள்‌, பொருள்களை உற்பத்தி 
செய்தல்‌, வீடு, மனை, வாகனம்‌, குடோன்‌, கட்டடத்‌ தொழில்கள்‌, 


கட்டுமானப்‌ பொருள்கள்‌ (Hard Ware) கருவிகள்‌  (॥5trumentS) 


73 


இயந்திரங்கள்‌ (Machines) வீட்டு உபயோகப்‌ பொருள்கள்‌, (Home 
Appliances), ஒரே மாதிரியான வேலைகள்‌, அச்சுக்கள்‌ (Moulding Dies 
and Templates), அறிவு பூர்வமான (Logistics Teacher சினிமா 
இயக்குநர்‌. செக்குமாடு போல்‌ ஒரே வேலையை மீண்டும்‌ மீண்டும்‌ 


செய்யும்‌ வேலைகள்‌ அனைத்தும்‌. 


5 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 





உடல்‌ உழைப்பு இல்லாத தொழில்கள்‌, மூளைக்கு மட்டும்‌ 
வேலை தரும்‌ தொழில்கள்‌, சோதிடம்‌, கலைஞன்‌, யூகம்‌, 
பொழுதுபோக்கு, தரகர்‌, சினிமா, இயல்‌, இசை, நாடகம்‌, வர்ணனை, 
மந்திரம்‌ செபித்தல்‌, உணர்வு சார்ந்த தொழில்கள்‌, கலை 
தொடர்பானத்‌ தொழில்கள்‌ அனைத்தும்‌ (75) 


6 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 


உடலுக்கு வலியைத்‌ தராத உடல்‌ உழைப்பு (மாதச்‌ சம்பள 





வேலைகள்‌), போட்டி, ஒன்றுக்கு மேற்பட்ட இயந்திரங்கள்‌, தேவைக்கு 
அதிகமான உற்பத்தி, உணவு, உடை, விவசாயம்‌, ஆடு, கோழிப்‌ 
பண்ணை, ஆடை தயாரிப்பு, தொழிற்சாலை, நெசவு, துணிக்கடை, 
வாடகை, நோய்‌, மருத்துவம்‌, மருந்து, மருந்துக்கடை, செவிலியர்‌, 
பரிசோதனை செய்யும்‌ தொழில்‌, வழக்கறிஞர்‌, உணவகங்கள்‌, 
தங்கும்விடுதி, சுயகெளரவத்தை குறைத்துக்‌ கொள்ளாமல்‌ மாதச்‌ 


சம்பளம்‌ வாங்கும்‌ தொழில்கள்‌ அனைத்தும்‌. 


7 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 

சாதகருக்குச்‌ சமமான நிலையில்‌ உள்ள நபர்களுடன்‌ 
செய்யப்படும்‌ தொழில்கள்‌, வாடிக்கையாளர்கள்‌, பங்குதாரர்‌, 
பொதுசனத்‌ தொடர்பு அதிகம்‌ உள்ள தொழில்கள்‌, 
வாடிக்கையாளர்கள்‌ இருப்பிடத்திற்குச்‌ சென்று பொருள்களை 
வியாபாரம்‌ செய்தல்‌, பொதுநல சேவை பணிகள்‌, பொதுப்பணித்துறை 
சார்ந்த தொழில்கள்‌, சந்தை (1481, திருமணத்‌ தகவல்‌, மக்கள்‌ 


தொடர்பு பணி. 


74 


8 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 

அசிங்கம்‌ அவமானம்‌ நிறைந்த தொழில்கள்‌, பிச்சையெடுத்தல்‌, 
கொத்தடிமை, மூட்டை தூக்குதல்‌, அடிமைத்‌ தொழில்‌, கழிவுநீர்‌ 
அகற்றுதல்‌, சுடூகாட்டுவேலை, சவக்கிடங்கு, பிரேத பரிசோதனை, 
கசாப்புக்கடை, முடிவெட்டூதல்‌, திருட்டு, கொலை, கொள்ளை, 
தீவிரவாதம்‌, காட்டிக்கொடுக்கும்‌ தொழில்‌, ஆயுள்‌ காப்பீடு, 
தந்திரமான தொழில்‌, பழைய பொருட்களை விற்பனை செய்தல்‌, 
பழுதுபார்க்கும்‌ தொழில்‌, இலஞ்சம்‌, இலஞ்சத்‌ தரகு, கட்டப்‌ 
பஞ்சாயத்து, மறுசுழற்சி தொழில்‌, வரி கட்டாத ஏய்ப்புத்‌ தொழில்‌, 
காவல்துறை, இலஞ்ச ஒழிப்புத்துறை, சிறைக்‌ காவலர்கள்‌, 
தீயணைப்புத்‌ துறை, வெடிகுண்டூ நிபுணர்கள்‌. 


9 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 

பேராசிரியர்கள்‌, ஆராய்ச்சிக்கூடம்‌, தகவல்‌ தொடர்பு, 
வெளிநாட்டு ஏற்றுமதி, இறக்குமதி, துறைமுகம்‌, வெளிநாட்டுத்‌ 
தூதுவர்‌, நீதிபதி, பஞ்சாயத்துத்‌ தலைவர்‌, அரசர்கள்‌, மடாதிபதிகள்‌, 
ஆன்மீகப்‌ பொருள்கள்‌ வியாபாரம்‌, அறக்கட்டளை நிர்வாகம்‌, தாமம்‌, 
அன்பளிப்பு வாங்குபவர்‌, தொல்பொருள்‌ இலாக்கா, மரபணு 


ஆராய்ச்சி, அரசுகஜானா. 


10 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 

நிலையான வேலை, சீவனம்‌, கர்மம்‌, கடமை, மதிப்பு, 
அதிகாரம்‌, உயர்பதவி, பதவி உயர்வு, முதல்‌அமைச்சர்‌, பொறுப்பான 
பதவி, பெயர்‌, கெளரவம்‌, மரியாதை, புகழ்‌, அந்தஸ்து, பொறுப்புகள்‌, 
அரசாங்க விருது, தலைமை பொறுப்பு, அரசாங்க ஆதரவு, நிர்வாகத்‌ 
திறன்‌, முதல்தொழில்‌, தலைமை உணர்வு. 


11 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 
பிடித்தமான எல்லா விதத்‌ தொழில்கள்‌, அதிக முதலீடூ 
இல்லாத தொழில்கள்‌, உல்லாச சூதாட்ட விடூதிகள்‌, பொழுதுபோக்கு 


மையங்கள்‌, சுற்றுலா மையம்‌, சங்கம்‌, கட்சி, சட்டமன்றம்‌, 


75 


நாடாளுமன்றம்‌, நகரசபை, கிராமசபை, முனைவர்பட்ட வழிகாட்டி, 


ஒரே தொழில்‌ மட்டும்‌. 


12 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ தொழில்கள்‌ : 

ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள்‌, தொழிற்‌ கிளைகள்‌, இரகசிய 
நடவடிக்கை தொழில்‌, இராணுவ இரகசியம்‌, துப்பறியும்‌ தொழில்‌, 
இரகசிய போலீஸ்‌, பரப்பரப்பான தகவல்களைச்‌ சேகரிக்கும்‌ 
தொழில்கள்‌, வரி ஏய்ப்புத்‌ தொழில்கள்‌, வருமானவரி 


சோதனையாளர்கள்‌, கடனை வசூல்‌ செய்யும்‌ அடியாட்கள்‌. 


ஒருவர்‌ எந்தப்‌ பாவகத்‌ தொழில்‌ செய்கிறாறோ அந்தப்‌ 
பாவகத்திற்கு 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகத்தில்‌ புத்தியை நடத்தும்‌ 
கோள்‌ இருந்தால்‌, இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ சாதகர்‌ செய்யக்‌ கூடிய 


தொழிலில்‌ பாதிப்பு ஏற்படும்‌. 


76 


கொடுப்பினை நாணயமும்‌ தசாபுத்திப்‌ பலன்களும்‌... 


இராசிக்‌ கட்டத்தில்‌ கொடுப்பினையை நிர்ணயம்‌ செய்யத்‌ 


தேர்ந்தெடுத்துள்ள விதிகள்‌ நான்கு ஆகும்‌. அவை : 
1. பாவகம்‌ 
2. பாவக அதிபதி 


3. பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ 





4. சாவாஷ்டகவர்க்கம்‌ 


1. பாவகம்‌ : உபஜெய (3, 6, 10, 11) ஸ்தானங்களைத்‌ தவிர மற்ற 
பாகவங்களில்‌ (1, 2, 4, 5, 7, 8, 9, 12) இயற்கைத்‌ தீய கோள்களான 
சூரியன்‌, செவ்வாய்‌, சனி, இராகு, கேது ஆகிய கோள்கள்‌ ஏதும்‌ இருக்க 
கூடாது. அவ்வாறு இருந்தால்‌ அந்தப்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌. 


ஒரு சாதகத்தில்‌ பன்னிரு பாவகங்கள்‌ (வீடு) உண்டு. பிறப்பு முதல்‌ 
இறப்புவரை நடைபெறும்‌ அனைத்துச்‌ சம்பவங்களும்‌ இப்பன்னிரு 
பாவகத்தினுள்‌ அடக்கம்‌ ஆகும்‌. இதன்படியே பன்னிரு பாவகக்‌ 
காரகங்களாக முன்னோர்‌ பிரித்து எழுதி வைத்து உள்ளனர்‌. இந்தப்‌ 
பன்னிரு பாகவங்களில்‌ உபஜெய ஸ்தானம்‌ என்று கூறப்படும்‌ 3, 6, 10, 11 
ஆகிய நான்கு பாவகங்களில்‌ தீயகோள்கள்‌ என்று பிரிக்கப்பட்டூள்ள 
சூரியன்‌, செவ்வாய்‌, சனி, இராகு, கேது ஆகிய கோள்கள்‌ அமரலாம்‌, 
அதனால்‌ அந்தப்‌ பாவகத்தின்‌ காரகம்‌ பாதிக்கப்படாது. அதாவது ஒன்பது 
கோள்களும்‌ உபஜெய ஸ்தானங்களில்‌ அமரலாம்‌. உபஜெயம்‌ அல்லாத 
மற்ற பாவகங்களில்‌ இயற்கை தீயகோள்கள்‌ எனக்‌ கூறப்பட்டுள்ள சூரியன்‌, 
செவ்வாய்‌, சனி, இராகு, கேது ஆகிய கோள்கள்‌ அமரக்‌ கூடாது. அவ்வாறு 
அமர்ந்தால்‌ அந்தப்‌ பாவகத்திற்கெனக்‌ கூறப்பட்டுள்ள காரகம்‌ பாதிக்கக்‌ 


கூடும்‌ என எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


2. பாவக அதிபதி பன்னிரு பாவக அதிபதிகளும்‌ 
இலக்கினத்திற்கோ அல்லது தனது ஸ்தானத்திற்கோ 8 அல்லது 12 இல்‌ 
மறையக்‌ கூடாது. அவ்வாறு மறைந்தால்‌ அந்தப்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌. 


77 


(இலக்கினத்திற்குத்‌ தீமை செய்யக்‌ கூடிய 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவக 
அதிபதி தனது ஸ்தானத்திற்கு 8 மற்றும்‌ 12 இல்‌ மறையலாம்‌) 


ஒரு சாதகத்திற்கு இலக்கினம்‌ என்று குறித்துவிட்டால்‌ பன்னிரு 
பாவகம்‌ எற்பட்டூவிடும்‌. அந்தப்‌ பன்னிரு பாவகத்திற்கும்‌ பன்னிரு பாவக 
அதிபதி வரும்‌. இந்தப்‌ பன்னிரு பாவகத்திலும்‌ இலக்கினத்தைப்‌ பெரிதும்‌ 
பாதிக்கக்‌ கூடிய பாவகங்கள்‌ இரண்டு ஆகும்‌. அவை 8 ஆம்‌ அதிபதி 
மற்றும்‌ 12 ஆம்‌ அதிபதி ஆகும்‌. இந்த 8 ஆம்‌ அதிபதியோ அல்லது 12 
ஆம்‌ அதிபதியோ வலுப்பெற்று விட்டால்‌ சாதகருக்குத்‌ தீமையான பலன்கள்‌ 
அதிகரிக்கும்‌. எனவே 8 ஆம்‌ அதிபதியும்‌ 12 ஆம்‌ அதிபதியும்‌ வலு 
இழக்க வேண்டும்‌ என்றால்‌ இந்த வீட்டு அதிபதிகள்‌ தனது வீட்டிற்கு 8 
அல்லது 12 இல்‌ மறைய வேண்டும்‌. அதாவது 8 ஆம்‌ அதிபதி தனது 
ஸ்தானத்திற்கு 8, 12 என்பது இலக்கினத்தில்‌ இருந்து 3 மற்றும்‌ 7 ஆம்‌ 
பாவகமாக வரும்‌. அதேபோல்‌ 12 ஆம்‌ அதிபதி தனது ஸ்தானத்திற்கு 8, 
12 என்பது இலக்கினத்தில்‌ இருந்து 7 மற்றும்‌ 11 ஆம்‌ பாவகமாக வரும்‌. 
இவ்வாறு மறைந்தால்‌ இலக்கினம்‌ என்னும்‌ சாதகருக்குக்‌ கெடுதியான பலன்‌ 


குறையும்‌. 


3. பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ : பன்னிரு வீட்டிற்கும்‌ ஒவ்வொரு காரகக்‌ 
கோள்‌ உண்டு. அந்த அந்தப்‌ பாவகத்தின்‌ காரகக்‌ கோள்‌ 
இலக்கினத்திற்கோ அல்லது அந்தக்‌ குறிப்பிட்ட பாவகத்திற்கு 8 அல்லது 
12 ஆம்‌ பாவகங்களில்‌ மறையக்‌ கூடாது. அவ்வாறு மறைந்தால்‌, அந்த 


பாவகம்‌ பாதிக்கப்படும்‌. 





சூர்‌ படாண்‌ 








ம 

செ அவ்வா பட்‌ 

எந்திரன்‌ ஸசூபட்ட 

புக்ன்‌ சூல்வி. விலை 
செனங்வாபட்‌்‌ (௩ம்‌) 
கரண்‌ வாகம்‌. வீர்‌) 














I |IN 


























181) 
பி 
யு 
(| 
8 


சூரியன்‌ சுந்து) 
சூரு வடதிகாட்டி) 

10 கூரிபணன்‌. ர வாகபஸ்‌) 
அகணி (உட்‌ உ கழைழட்டம்‌ 






































78 


ஒவ்வொரு பாவகத்திற்கும்‌ (வீட்டிற்கும்‌ ஒவ்வொரு பாவகக்‌ காரகக்‌ 
கோள்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. அதன்படி 1 ஆம்‌ பாவகத்திற்குச்‌ சூரியன்‌ 
ஆத்ம காரகன்‌ என்றும்‌, 2 ஆம்‌ பாவகத்திற்குக்‌ குரு தன காரகன்‌ என்றும்‌, 
3 ஆம்‌ பாவகத்திற்குச்‌ செவ்வாய்‌ சகோதர காரகன்‌ என்றும்‌, 4 ஆம்‌ 
பாவகத்திற்குத்‌ தாய்‌ மாத்ருகாரகன்‌ என்றால்‌ சந்திரனையும்‌, கல்வி அல்லது 
வித்தை வித்யா காரகன்‌ என்றால்‌ புதனையும்‌, நிலம்‌ என்றால்‌ 
செவ்வாயையும்‌, வீடு அல்லது வாகனம்‌ என்றால்‌ சுக்கிரனையும்‌, 5 ஆம்‌ 
பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ குரு புத்ர காரகன்‌ என்றும்‌, 6 ஆம்‌ பாவகக்‌ 
காரகக்‌ கோள்‌ சனி ரோகக்‌ காரகன்‌ என்றும்‌, 7 ஆம்‌ பாவகக்‌ காரகக்‌ 
கோள்‌ சுக்கிரன்‌ களத்திர காரகன்‌ என்றும்‌, 8 ஆம்‌ பாவககாரகக்‌ கோள்‌ 
சனி ஆயுள்‌ காரகன்‌ என்றும்‌, 9 ஆம்‌ பாவகம்‌ தந்தை என்றால்‌ 
பிதுரகாரகன்‌ சூரியனையும்‌, வழிகாட்டி என்றால்‌ குருவையும்‌, 10 ஆம்‌ 
பாவகத்திற்கு நிர்வாகத்‌ திறன்‌ என்றால்‌ சூரியனையும்‌, உடல்‌ உழைப்பு 





என்றால்‌ சனியையும்‌, 11 ஆம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ குரு எனவும்‌, 12 
ஆம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ சனியையும்‌ முன்னோர்கள்‌ பிரித்து வைத்து 


உள்ளனர்‌. 


இதன்படி ஒவ்வொரு பாவகத்திற்கு உண்டான பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ 
இலக்கினத்திற்கோ அல்லது அந்தக்‌ குறிப்பிட்ட பாவகத்திற்கோ 8 அல்லது 
12 ஆம்‌ பாவகங்களில்‌ மறையக்‌ கூடாது. அவ்வாறு மறைந்தால்‌ அந்தக்‌ 
கோளின்‌ காரகத்‌ தன்மையில்‌ பாதிப்பு ஏற்படும்‌ என்று 
எடூத்துக்கொள்ளப்படூகிறது. 


4,சாவாஷ்டக வர்க்கம்‌ : ஒவ்வொரு பாவகத்திலும்‌ சர்வாஷ்டகவர்க்கம்‌ 
28 பரல்களுக்கு குறையாமல்‌ இருக்க வேண்டும்‌. அவ்வாறு 28 
பரல்களுக்குக்‌ குறைந்தால்‌ அந்தப்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌. 
இலக்கினத்திற்குத்‌ தீமை செய்யக்‌ கூடிய 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகங்களின்‌ 
பரல்கள்‌ 28 இக்குக்‌ குறைவாக இருப்பது நலமாகும்‌. அதாவது தீமையான 
பலன்கள்‌ குறையும்‌. 


ஒவ்வொரு சாதகத்திற்கும்‌ மொத்தம்‌ 337 பரல்கள்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. இந்த 337 பரல்களையும்‌ சராசரியாக 12 
இராசிகளுக்கும்‌ வகுத்துப்‌ பார்த்தால்‌ 28.0833 என வரும்‌. எனவே ஒரு 


79 


பாவகத்திற்குக்‌ குறைந்த பட்சம்‌ 28 பரல்கள்‌ இருந்தால்‌ அந்தப்‌ பாவகம்‌ 
நன்றாக இருப்பதாக எடூத்துக்கொள்ளலாம்‌. 


இந்தப்‌ பன்னிரு பாவகத்திலும்‌ இலக்கினத்தைப்‌ பெரிதும்‌ பாதிக்கக்‌ 
கூடிய பாவகங்கள்‌ இரண்டு ஆகும்‌. அவை 8 ஆம்‌ மற்றும்‌ 12 ஆம்‌ 
பாவகம்‌ ஆகும்‌. இந்தப்‌ பாவகங்கள்‌ வலுப்‌ பெற்றால்‌ இலக்கினம்‌ எனும்‌ 
சாதகருக்குத்‌ தீய பலன்கள்‌ எற்படும்‌, ஆதலால்‌ 8 மற்றும்‌ 12 
பாவகங்களுக்குக்‌ குறைவான பரல்கள்‌ இருப்பது சாதகருக்கு நன்மையாகும்‌. 
எனவே 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகங்களின்‌ சர்வாஷ்டகவர்க்கம்‌ 28 


பரல்களுக்குக்‌ குறைவாக இருப்பது நலம்‌ ஆகும்‌. 


ஒரு சாதகத்திந்கு இராசிக்‌ கட்டத்தின்படி விதி நிரணயம்‌ செய்ய 
நான்கு விதிகளின்படி மொத்தம்‌ 100 மதிப்பெண்‌ என்று 
வைத்துக்கொண்டால்‌, ஒவ்வொரு விதிக்கும்‌ 25 மதிப்பெண்கள்‌ வரும்‌. 


இதன்படி ஒவ்வொரு பாவகக்‌ கொடூப்பினையையும்‌ ஆராயலாம்‌. 


80 


பன்னிருபாவக விதி நாணயம்‌ (உதாரண சாதகம்‌) 


செவ்‌ 106 . 34 
யகது 114. 43 











இந்த ஆண்‌ சாதகர்‌ பிறந்த நாள்‌ : 14.07.1972, 
சாதகர்‌ பிறந்த நேரம்‌ : 05.24 மாலை 
சாதகர்‌ பிறந்த ஊர்‌ : நாகர்கோவில்‌. 
1 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 
1. ஒன்றாம்‌ பாவகத்தில்‌ குரு உள்ளார்‌, தீயகோள்‌ ஏதும்‌ இல்லை. 
எனவே மதிப்பெண்‌ 25. 
2. ஒன்றாம்‌ பாவக அதிபதி குரு, ஒன்றாம்‌ பாவகத்தில்‌ உள்ளார்‌. 
8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இல்லை. எனவே மதிப்பெண்‌ 25. 
3. ஒன்றாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ சூரியன்‌ 7 ஆம்‌ பாவகத்தில்‌ 
உள்ளார்‌. 8,12 ஆம்‌ பாவகங்களில்‌ இல்லை. எனவே மதிப்பெண்‌ 25. 
4. ஒன்றாம்‌ பாவகத்தில்‌ 28 பரல்களுக்குமேல்‌ உள்ளன. அதாவது 28 
பரல்களுக்குமேல்‌ என்பதால்‌ மதிப்பெண்‌ 25. 
ஆக இந்தச்‌ சாதகருக்கு ஒன்றாம்‌ பாவக மதிப்பெண்‌ 100 உள்ளன. 
அதன்படி ஒன்றாம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ அனைத்தும்‌ 


இந்தச்‌ சாதகருக்கு நல்லமுறையில்‌ உள்ளது. அதாவது சாதகரின்‌ 


81 


தோற்றம்‌, சுயகெளரவம்‌, ஆயுள்‌, சுயசிந்தனை, மனமகிழ்ச்சி 
அனைத்தும்‌ 100 விழுக்காடு நன்றாக உள்ளது. 

2 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 
. இரண்டாம்‌ பாவகத்தில்‌ தீய கோளான இராகு இருக்கிறார்‌. எனவே 
மதிப்பெண்‌ இல்லை. 
. இரண்டாம்‌ பாவக அதிபதி சனி இலக்கினத்திற்கு 6 இல்‌ உள்ளார்‌. 
அதாவது தனது ஸ்தானத்திற்கு 5 இல்‌ உள்ளார்‌. இலக்கினத்திற்கு 
8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இல்லை, எனவே மதிப்பெண்‌ : 25. 
. இரண்டாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோளானக்‌ குரு இலக்கினத்தில்‌ 
உள்ளார்‌. அதாவது 2 ஆம்‌ பாவகத்திற்கு 12 இல்‌ உள்ளார்‌. எனவே 
மதிப்பெண்‌ இல்லை. 
. இரண்டாம்‌ பாவகத்தின்‌ சர்வாஷ்டக வாக்கம்‌ 27 ஆகும்‌. 28 இக்கு 
குறைந்து இருப்பதால்‌ மதிப்பெண்‌ இல்லை. 
ஆக இந்தச்‌ சாதகருக்கு இரண்டாம்‌ பாவகக்‌ கொடூப்பினை 25 
விழுக்காடு மட்டுமே உள்ளது. ஆகையால்‌ இரண்டாம்‌ பாவகக்‌ 
காரகத்துவப்‌ பலன்களான பணம்‌ உற்பத்தித்‌ திறன்‌, பணம்‌ 
நிர்வாகம்‌, குடும்பத்திற்குத்‌ தேவையான பணம்‌ ஆகியவற்றில்‌ 


பலவீனம்‌ எற்படும்‌. 


3 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 

. மூன்றாம்‌ பாவகத்தில்‌ தீயகோள்கள்‌ ஏதும்‌ இல்லை. எனவே 
மதிப்பெண்‌ 25. 

. மூன்றாம்‌ பாவக அதிபதி சனி 6 இல்‌. இலக்கினத்திற்கோ அல்லது 
மூன்றாம்‌ பாவகத்திற்கோ 8, 12 ம்‌ பாவகங்களில்‌ இல்லை. எனவே 
மதிப்பெண்‌ 25. 

. மூன்றாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ இலக்கிணத்திற்கு 8 இல்‌. எனவே 
மதிப்பெண்‌ இல்லை. 

. மூன்றாம்‌ பாவகத்தின்‌ சாவாஷ்டகவா்க்கம்‌ 24 பரல்கள்‌, 28 கும்‌ 
குறைவாக இருப்பதால்‌ மதிப்பெண்‌ இல்லை. 

ஆக இந்தச்‌ சாதகருக்கு 3 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 50 
விழுக்காடு மட்டுமே உள்ளது. ஆகையால்‌ இந்தச்‌ சாதகருக்கு 


மூன்றாம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்களான சகோதரம்‌, தைரியம்‌, 


82 


வீரியம்‌, சிறு பயணங்கள்‌, பதிவுகள்‌, தகவல்‌ தொடர்பு, விளம்பரம்‌ 


போன்ற பலன்களில்‌ மத்திம பலன்களே உள்ளது. 


4 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 
. நான்காம்‌ பாகத்தில்‌ தியகோள்‌ ஏதும்‌ இல்லை. எனவே மதிப்பெண்‌ 
29. 
. நான்காம்‌ பாவக அதிபதி குரு, அதாவது இலக்கினத்திற்கோ 
அல்லது நான்காம்‌ பாவகத்திற்கோ 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இல்லை. எனவே மதிப்பெண்‌ 25. 
. நான்காம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்களின்‌ நிலை. 
சந்திரன்‌ 9 இல்‌ (தாயாரின்‌ காரகம்‌ பாதிக்கப்படவில்லை) 
புதன்‌ 8 இல்‌ (வித்தைக்கான காரகம்‌ பாதிக்கப்பட்டு உள்ளது) 
செவ்வாய்‌ 8 இல்‌. (நிலத்திற்கான காரகம்‌ பாதிக்கப்பட்டூள்ளது) 
சுக்கிரன்‌ 6 ல்‌ (வீடு, வாகனகாரகம்‌ பாதிக்கப்படவில்லை) 
. நான்காம்‌ பாவக சர்வாஷ்டகவர்க்கம்‌ 35 ஆகும்‌. 28 இக்கு மேல்‌ 
உள்ளதால்‌ மதிப்பெண்‌ 25. 
ஆக இந்தச்‌ சாதகருக்கு நான்காம்‌ பாவகக்‌ காரகத்தில்‌ (வித்தை, 
நிலம்‌) தவிர மற்ற அனைத்துக்‌ காரகங்களும்‌ 100 விழுக்காடு 
நன்றாக உள்ளது. அதாவது கல்வி, நிலம்‌ காரகங்கள்‌ 75 
விழுக்காடும்‌, வீடு, வாகனம்‌, தாய்‌ மற்றும்‌ இதர நான்காம்‌ பாவகப்‌ 
பலன்கள்‌ 100 விழுக்காடு நன்றாக உள்ளது. 

5 ஆம்‌ பாவகக்‌ கொடூப்பனை 
. ஐந்தாம்‌ பாவகத்தில்‌ தீயகோள்‌ ஏதும்‌ இல்லை. எனவே மதிப்பெண்‌ 
25 
. ஐந்தாம்‌ அதிபதி செவ்வாய்‌ இலக்கினத்திற்கு 8 இல்‌. எனவே 
மதிப்பெண்‌ இல்லை. 
. ஐந்தாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ குரு இலக்கினத்தில்‌. அதாவது 
இலக்கினத்திற்கோ அல்லது ஐந்தாம்‌ பாவகத்திற்கோ 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இல்லை. எனவே மதிப்பெண்‌ 25 
. ஐந்தாம்‌ பாவக சர்வாஷ்டகவர்க்கம்‌ 29 ஆகும்‌. 28 க்கு மேல்‌ 


உள்ளதால்‌ மதிப்பெண்‌ 25. 


83 


ஆக இந்தச்‌ சாதகருக்கு ஐந்தாம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 
75 விழுக்காடு நன்றாக உள்ளது. அதாவது நுண்‌அறிவு, கலைகளில்‌ 
நாட்டம்‌, இரசனை, காதல்‌, யூகம்‌, குழந்தை, விளையாட்டு போன்ற 
பலன்கள்‌ 75 விழுக்காடு பலன்‌ அளிக்கும்‌. 
6 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 
1. ஆறாம்‌ பாவகத்தில்‌ சுக்கிரன்‌ மற்றும்‌ சனி உள்ளன. ஆறாம்‌ பாவகம்‌ 
உபஜெய ஸ்தானம்‌ என்கிறபடியால்‌ எல்லாக்‌ கோளும்‌ அமரலாம்‌. 
எனவே மதிப்பெண்‌ 25. 
2. ஆறாம்‌ பாவக அதிபதி 6 இல்‌ இருக்கிறார்‌. எனவே மதிப்பெண்‌ 25. 
3. ஆறாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ சனி 6 இல்‌. எனவே மதிப்பெண்‌ 25 
4. ஆறாம்‌ பாவகத்தில்‌ சர்வாஷ்டகவர்க்கம்‌ 34. எனவே மதிப்பெண்‌ 25. 
ஆறாம்‌ பாவகம்‌ என்பது பாரம்பரிய சோதிடப்படி தீய ஸ்தானம்‌ என 
எடுத்துக்கொள்கின்றனர்‌. இருப்பினும்‌ 6 ஆம்‌ பாவகம்‌ பொருளாதார ரீதியாக 
2 ஆம்‌ பாவகத்திற்குத்‌ துணைநிற்கக்‌ கூடிய பாவகம்‌ ஆகும்‌. அதனால்‌ 





அகம்‌ மற்றும்‌ புறம்‌ எனப்‌ பிரித்துப்‌ பலன்கள்‌ காணப்பட வேண்டும்‌. 





அதன்படி ஆறாம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு வலுப்‌ பெற்று உள்ளதால்‌, 


புறம்‌ தொடர்பான காரகங்களான உடல்‌ உழைப்பு, சேவை (56) கடன்‌ 





கிடைத்தல்‌, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து, அதன்மூலம்‌ பெறப்படும்‌ வாடகை 
போன்ற பலன்கள்‌ பொருளாதாரத்திற்கு மேன்மை தருவதாக அமையும்‌. 
அதேநேரத்தில்‌ அகம்‌ தொடர்பான காரகங்களான நோய்‌, எதிரி, விரோதம்‌, 


மனஸ்தாபங்கள்‌ போன்றவை சேர்ந்து நடக்கும்‌. 


7 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 
1. ஏழாம்‌ பாவகத்தில்‌ தீயகோள்‌ சூரியன்‌. எனவே மதிப்பெண்‌ இல்லை. 
2. ஏழாம்‌ பாவக அதிபதி புதன்‌ இலக்கினத்திற்கு 8 இல்‌. எனவே 
மதிப்பெண்‌ இல்லை. 
3. ஏழாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ சுக்கிரன்‌ 7 ஆம்‌ பாவத்திற்கு 12 
இல்‌. எனவே மதிப்பெண்‌ இல்லை. 
4. ஏழாம்‌ பாவகத்தின்‌ சர்வாஷ்டகவர்க்க பரல்கள்‌ 23 மட்டுமே. எனவே 
மதிப்பெண்‌ இல்லை. 
ஆக இந்தச்‌ சாதகருக்கு 7 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 100 
விழுக்காடு பாதிப்பு அடைந்துள்ளது. ஆகையால்‌ 7 ஆம்‌ பாவகக்‌ 


84 


காரகப்‌ பலன்களான திருமண வாழ்க்கை மூலம்‌ பெறப்படும்‌ தாம்பத்திய 

சுகம்‌, நண்பர்கள்‌, தொழில்‌ கூட்டாளி, பங்காளிகள்‌, வாடிக்கையாளர்கள்‌ 

போன்ற பலன்களில்‌ பாதிப்பு எற்படும்‌. 
8 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 

1. எட்டாம்‌ பாவகத்தில்‌ தீயகோள்‌ செவ்வாய்‌ மற்றும்‌ கேது உள்ளன. 
எனவே மதிப்பெண்‌ இல்லை. 

2. எட்டாம்‌ பாவக அதிபதி 9 இல்‌, எட்டாம்‌ அதிபதி 8 அல்லது 12 
ஆம்‌ பாவகங்களில்‌ இருந்தால்‌ மட்டுமே அதிக தீமையைக்‌ 
கொடுக்கும்‌. எனவே மதிப்பெண்‌ 25. 

3. எட்டாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ சனி 6 இல்‌. எனவே மதிப்பெண்‌ 25. 

4. எட்டாம்‌ பாவகத்தில்‌ சரவாஷ்டகவர்க்கம்‌ 24 பரல்கள்‌. எட்டாம்‌ 
பாவகத்தில்‌ 28 இக்குக்‌ குறைவாக இருப்பது நலம்‌. எனவே 
மதிப்பெண்‌ 25. 
ஆக இந்தச்‌ சாதகருக்கு எட்டாம்‌ பாவகக்‌ கொடுப்பனை 75 

விழுக்காடு உள்ளது. எட்டாம்‌ பாவகத்தில்‌ தீயகோள்‌ 25 விழுக்காடு 

தடைகளைக்‌ கொடுக்கும்‌ மற்ற ஆயுள்‌, அவமானம்‌, பதற்றம்‌, ஒன்றுக்கு 
மேற்பட்ட நோய்‌, தீராதகடன்‌, தற்கொலை சிந்தனை போன்ற மோசமான 
பலன்கள்‌ இல்லை. 
9 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 
1. ஒன்பதாம்‌ பாவகத்தில்‌ தீயகோள்‌ ஏதும்‌ இல்லை. சந்திரன்‌ 
மட்டுமே உள்ளது. எனவே மதிப்பெண்‌ 25 
2. ஒன்பதாம்‌ பாவக அதிபதி சூரியன்‌ 7 இல்‌. எனவே மதிப்பெண்‌ 
25. 
3. ஒன்பதாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ 7 இல்‌. எனவே மதிப்பெண்‌ 25 
4. ஒன்பதாம்‌ பாவகத்தின்‌ சாவாஷ்டகவாக்கம்‌ 22 பரல்கள்‌ மட்டுமே. 
ஆக ஒன்பதாம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 விழுக்காடு உள்ளது. 
ஒன்பதாம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்களான தந்தை, குரு, அதிர்ஷ்டம்‌, நீண்ட 
தூரப்‌ பயணம்‌, ஆய்வு கல்வி போன்ற பலன்கள்‌ 75 விழுக்காடு நன்றாகவே 
இருக்கும்‌. 
10 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 
1. பத்தாம்‌ பாவகத்தில்‌ எந்தக்‌ கோளும்‌ இல்லை. இருந்தாலும்‌ 
மதிப்பெண்‌ உண்டு 25. 


85 


2. பத்தாம்‌ பாவக அதிபதி புதன்‌ 8 இல்‌. மதிப்பெண்‌ இல்லை. 

3. பத்தாம்‌ பாவக காரகக்‌ கோளான சூரியன்‌ 7 இல்‌, சனி 6 இல்‌. 
இரண்டு கோளும்‌ 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இல்லை. 
ஆகையால்‌ 25 மதிப்பெண்‌ உண்டு. 

4. பத்தாம்‌ பாவகத்தின்‌ சர்வாஷ்டகவர்க்கம்‌ 32 பரல்கள்‌. எனவே 
மதிப்பெண்‌ 25. 

ஆக இந்தச்‌ சாதகருக்குப்‌ பத்தாம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 

விழுக்காடு உண்டு. பத்தாம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்களான நித்திய பணி, 
அதன்மூலம்‌ கிடைக்கும்‌ கெளரவம்‌, நிர்வாகத்‌ திறன்‌, பொறுப்புணர்ச்சி, 
சமுதாயத்தில்‌ பிறர்‌ மதிக்கதக்க நல்லபதவி போன்ற பலன்கள்‌ உண்டு. 

11 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 

1. பதினொன்றாம்‌ பாவகத்தில்‌ எந்தக்‌ கோளும்‌ இல்லை. உபஜெய 
ஸ்தானம்‌ ஆகும்‌. ஆகையால்‌ எந்த கோள்‌ இருந்தாலும்‌ 25 
மதிப்பெண்‌ உண்டு. 

2. பதினொன்றாம்‌ பாவக அதிபதி சுக்கிரன்‌ தனது ஸ்தானத்திற்கு 
8 இல்‌. எனவே மதிப்பெண்‌ இல்லை. 

3. பதினொன்றாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோளான குரு 1 இல்‌. எனவே 
மதிப்பெண்‌ 25 

4. பதினொன்றாம்‌ பாவகத்தின்‌ சர்வாஷ்டவர்க்கம்‌ 34. எனவே 
மதிப்பெண்‌ 25 

ஆக இந்தச்‌ சாதகருக்குப்‌ பதினொன்றாம்‌ பாவகக்‌ 
கொடுப்பினை 75 விழுக்காடு நன்றாக உள்ளது. பதினொன்றாம்‌ 
பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்களான நோய்‌எதிர்ப்புத்‌ திறன்‌, திருப்தி, 
எண்ணங்கள்‌ நிறைவேறும்‌ தன்மை, நலன்‌ விரும்பிகள்‌ ஆகிய 
பலன்கள்‌ 75 விழுக்காடு வரை கிடைக்கும்‌. 
12 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 

1. பன்னிரெண்டாம்‌ பாவகத்தில்‌ தீயகோள்‌ ஏதும்‌ இல்லை எனவே 
மதிப்பெண்‌ 25. 

2. பன்னிரெண்டாம்‌ பாவக அதிபதி செவ்வாய்‌ 8 இல்‌, மதிப்பெண்‌ 
இல்லை. 

3. பன்னிரெண்டாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ சனி 6 இல்‌. மதிப்பெண்‌ 


உண்டு 25. 


86 


4. பன்னிரெண்டாம்‌ பாவகத்தின்‌ சாவாஷ்டகவா்க்கம்‌ 24 ஆகும்‌. 8 
மற்றும்‌ பன்னிரெண்டாம்‌ பாவகத்திற்குச்‌ சாவாஷ்டகவர்கம்‌ 
குறைவாக இருப்பது நல்லது. அதன்‌ அடிப்படையில்‌ 25 
மதிப்பெண்‌ உண்டு. 

ஆக இந்தச்‌ சாதகரது பன்னிரெண்டாம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 

விழுக்காடு ஆகும்‌. அதன்படி பன்னிரெண்டாம்‌ பாவகத்தின்‌ காரகத்துவமான 
விரையச்‌ செலவு, மருத்துவமனைச்‌ செலவு, முதலீடுகள்‌, இரண்டாம்‌ 
தொழில்‌ மற்றும்‌ அதன்மூலம்‌ பெறப்படும்‌ வருமானம்‌, முடக்கம்‌, உடல்‌ 


உறுப்புகளை இழத்தல்‌ போன்ற தீய பலன்கள்‌ ஏற்படாது. 


87 


இதுவரை ஓரு சாதகத்திற்குப்‌ பன்னிரு பாவகக்‌ கொடூப்பினை நான்கு 
விதிகளின்‌ படி எவ்வாறு உள்ளது என்பதைக்‌ கணித்து உள்ளோம்‌. இந்தக்‌ 
கணிப்புகளின்படி பன்னிரு பாவகக்‌ கொடுப்பினையும்‌ ஒரு அட்டவணை 


மூலம்‌ கீழே விளக்கப்பட்டுள்ளது. 


பன்னிரு பாவகக்‌ கொடுப்பினை அட்டவனை... 








இனிப்‌ பன்னிருப்‌ பாவகக்‌ கொடுப்பினையைத்‌ தசாபுத்தியுடன்‌ 
இணைத்து எவ்வாறு பலன்‌ கூறுவது எனப்‌ பார்ப்போம்‌. 

கொடுப்பினையை இராசிக்‌ கட்டம்‌ கொண்டு நிர்ணயம்‌ செய்ய 
வேண்டும்‌, ஆனால்‌ தசாபுத்தி பலன்களை ஸ்ரீபதி பாவகக்‌ கட்டம்‌ கொண்டு 
கூற வேண்டும்‌. அதன்படி மேலே உள்ள சாதகத்திற்கானப்‌ பாவகக்‌ கட்டம்‌ 


கீழ்கண்டவாறு அமையும்‌. 















































சனி சூரி ஸ்ரீபதி பாவகப்படி 
பது சேது திரிகோணம்‌ கோள்கள்‌ 
ராகு சந்‌ 
8, 5, SUNDARA RAJAN செவ்‌ 1,5,9 
14-07-1972 18:24:00 புத = 
Nagercoil,T.N. சனி சுக்‌ 
2,6,10 
ஸ்ரீபதி பாவகம்‌ ன்ன யவ 
சந்‌ சூரி கேது 
வயது விர்‌ 
47-வருடம்‌ 03-மாதம்‌ 03-நாள்‌ = 
செவ்‌ புத குரு 
265,03.2லைக்‌ [குரு 4,8,12 
சுக்‌ திசை இருப்பு 
16-வருடம்‌ 08-மாதம்‌ 09-நாள்‌ 






































88 


இனிப்‌ பாவகக்‌ கொடுப்பினையையும்‌ தசாபுத்திப்‌ பலன்களையும்‌ 


இணைத்துப்‌ பலன்‌ கூறுவது பற்றி பார்ப்போம்‌. 





ஒன்றாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்திப்‌ பலன்களும்‌. 

ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மற்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 
ஒன்றாம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 

2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
ஒன்றாம்‌ பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 
புத்திகளில்‌ ஒன்றாம்‌ பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புத, குரு புத்திகளில்‌ 
ஒன்றாம்‌ பாவகம்‌ இயங்காது. 

“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌?” என்கிற 
விதிப்படி ஒன்றாம்‌ பாவகம்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 


ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ ஒன்றாம்‌ 





பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 
கோள்களின்‌ புத்திகளில்‌ ஒன்றாம்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌, அதுவும்‌ 
குறிப்பாக 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ 
ஒன்றாம்‌ பாவகம்‌ அதிகம்‌ பாதிக்கப்படும்‌. 

ஆனால்‌ இந்தச்‌ சாதகருக்கு இலக்கினத்தின்‌ கொடுப்பினை 100 
விழுக்காடு நன்றாக இருப்பதால்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகப்‌ புத்திகள்‌ 
இலக்கினத்தின்‌ காரகத்துவ பலன்களானத்‌ தோற்றம்‌, சுய கெளரவம்‌, 
சுதந்திரம்‌, ஆற்றல்‌, செயல்‌ திறன்‌, ஆரோக்கியம்‌ போன்றவற்றில்‌ அதிக 
பாதிப்பை ஏற்படுத்தாது. 





இரண்டாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்திப்‌ பலன்களும்‌ 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மற்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 
இரண்டாம்‌ பாவகம்‌ இயங்காது. 

2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
இரண்டாம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடூ இயங்கும்‌. 


89 


3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 
புத்திகளில்‌ இரண்டாம்‌ பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புத, குரு புத்திகளில்‌ 
இரண்டாம்‌ பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 

“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌?” என்கிற 


விதிப்படி இரண்டாம்‌ பாவகம்‌ இரட்டைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 





இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ இரண்டாம்‌ 





பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 
கோள்களின்‌ புத்திகளில்‌ இரண்டாம்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌, அதுவும்‌ 
குறிப்பாக 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ 


இரண்டாம்‌ பாவகம்‌ அதிகம்‌ பாதிக்கப்படும்‌. 


இந்தச்‌ சாதகருக்கு இரண்டாம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 25 விழுக்காடு 
மட்டுமே உள்ளதால்‌ இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ பணம்‌ ஈட்டும்‌ திறமை 
ஓரளவு இருக்கும்‌. ஆனால்‌ ஒற்றைப்படைப்‌ புத்திகளில்‌ அதுவும்‌ குறிப்பாக 
1, 5, 9 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ இரண்டாம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ 





பலன்கள்‌ பெரிதும்‌ பாதிக்கப்படும்‌. 

மூன்றாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்தி பலன்களும்‌. 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மற்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 
மூன்றாம்‌ பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 

2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
மூன்றாம்‌ பாவகம்‌ இயங்காது. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 
புத்திகளில்‌ மூன்நாம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புக, குரு புத்திகளில்‌ 
மூன்றாம்‌ பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌?” என்கிற 
விதிப்படி மூன்றாம்‌ பாவகம்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 
ஒநீறைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ மூன்றாம்‌ 


பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 





கோள்களின்‌ புத்திகளில்‌ மூன்றாம்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌, அதுவும்‌ 


90 


குறிப்பாக 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ 
மூன்றாம்‌ பாவகம்‌ அதிகம்‌ பாதிக்கப்படும்‌. 

இந்தச்‌ சாதகருக்கு மூன்றாம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 50 விழுக்காடு 
மட்டுமே இருப்பதால்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ 
புத்தியில்‌ மூன்றாம்‌ பாவகம்‌ ஓரளவு இயங்கும்‌. ஆனால்‌ 2, 6, 10 ஆம்‌ 
பாவகப்‌ புத்திகளில்‌ மூன்றாம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்களான 
சகோதரத்துடனான உறவு, தகவல்‌ தொடர்பு சாதனங்கள்‌, தகவல்‌ தொடர்பு, 
தைரியம்‌, வீரியம்‌, பதிவுகள்‌, புதுமுகத்‌ தொடர்பு, முயற்சி, சிறுபபணங்கள்‌, 
சுயவிளம்பரம்‌ போன்றவற்றில்‌ அதிகம்‌ பாதிப்பை ஏற்படுத்தும்‌. 





நான்காம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்திப்‌ பலன்களும்‌ 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி, 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மற்றும்‌ சந்திரப்‌ 
புத்திகளில்‌ நான்காம்பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
நான்காம்பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 
புத்திகளில்‌ நான்காம்பாவகம்‌ இயங்காது. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புத, குரு புத்திகளில்‌ 
நான்காம்பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 

“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌?” என்கிற 


விதிப்படி நான்காம்பாவகம்‌ இரட்டைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 





இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ நான்காம்‌ 





பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 
கோள்களின்‌ புத்திகளில்‌ நான்காம்பாவகம்‌ பாதிக்கப்படும்‌, அதுவும்‌ 
குறிப்பாக 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ 


நான்காம்‌ பாவகம்‌ அதிகம்‌ பாதிக்கப்படும்‌. 


இந்தச்‌ சாதகருக்கு நான்காம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 விழுக்காடு 


நன்றாக உள்ளதால்‌ இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ அசையும்‌, அசையாச்‌ 








சொத்து மற்றும்‌ அதன்மூலம்‌ பெறப்படும்‌ உடல்சுகம்‌, இயந்திரத்தனமானச்‌ 


செயல்‌, மனப்பாட அறிவியல்‌ கல்வி போன்ற பலன்கள்‌ நன்றாக இருக்கும்‌. 


91 


ஆனால்‌ ஒற்றைப்படைப்‌ புத்திகளில்‌ அதுவும்‌ குறிப்பாக 3, 7, 11 ஆம்‌ 
பாவகப்‌ புத்திகளில்‌ நான்காம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ இலேசாகப்‌ 


பாதிக்கப்படும்‌. 


ஐந்தாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்தி பலன்களும்‌. 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மற்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 
ஐந்தாம்பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 

2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
ஐந்தாம்பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 
புத்திகளில்‌ ஐந்தாம்பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புத, குரு புத்திகளில்‌ 
ஜந்தாம்பாவகம்‌ இயங்காது. 

“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌” என்கிற 
விதிப்படி ஜந்தாம்பாவகம்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 


ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ ஐந்தாம்‌ 





பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 
கோள்களின்‌ புத்திகளில்‌ ஐந்தாம்பாவகம்‌ பாதிக்கப்படும்‌, அதுவும்‌ குறிப்பாக 
4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ 
ஜந்தாம்பாவகம்‌ அதிகம்‌ பாதிக்கப்படும்‌. 

இந்தச்‌ சாதகருக்கு ஐந்தாம்பாவகக்‌ கொடுப்பினை 75 விழுக்காடு 
நன்றாக இருப்பதால்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ 
புத்தியில்‌ ஐந்தாம்பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. ஆனால்‌ 4, 8, 12 ஆம்‌ 
பாவகப்‌ புத்திகளில்‌ ஐந்தாம்பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்களான நுண்‌அறிவு, 
கலை, இரசனை காதல்‌, குழந்தை, விளையாட்டு போன்றவற்றில்‌ 
இலேசானப்‌ பாதிப்பை ஏற்படுத்தும்‌. 

ஆறாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்திப்‌ பலன்களும்‌ 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மற்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 





ஆறாம்பாவகம்‌ இயங்காது. 


92 


2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
ஆறாம்பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 
புத்திகளில்‌ ஆறாம்பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புத, குரு புத்திகளில்‌ 
ஆறாம்பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 


“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌” என்கிற 








விதிப்படி ஆறாம்பாவகம்‌ இரட்டைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 
இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ ஆறாம்‌ 
பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. ஒன்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 


கோள்களின்‌ புத்திகளில்‌ ஆறாம்பாவகம்‌ பாதிக்கப்படும்‌, அதுவும்‌ குறிப்பாக 
1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ ஆறாம்பாவகம்‌ 


அதிகம்‌ பாதிக்கப்படும்‌. 


இந்தச்‌ சாதகருக்கு இரண்டாம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 100 விழுக்காடு 


உள்ளது. எனவே இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ உடல்‌ உழைப்பு, மாதச்‌ 








சம்பளத்திற்குப்‌ பிறரிடம்‌ செய்யும்‌ சேவை, போட்டிபோடும்‌ குணம்‌, பிற 
மனிதர்களை ஆதிக்கம்‌ செலுத்துதல்‌, திருமண உறவை முறிப்பது, 
தாம்பத்திய சுகத்தைத்‌ தானே மறுப்பது, கடன்‌, நோய்‌, வழக்கு, எதிரி 
போன்ற பலன்கள்‌ அனைத்தும்‌ நன்கு நடக்கும்‌. ஒற்றைப்படைப்‌ புத்திகளில்‌ 
அதுவும்‌ குறிப்பாக 1, 5, 9 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ ஆறாம்பாவகக்‌ 
காரகத்துவப்‌ பலன்கள்‌ இலேசாக குறையும்‌. 
ஏழாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்தி பலன்களும்‌. 

ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி, 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மற்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 
ஏழாம்‌ பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 

2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
ஏழாம்‌ பாவகம்‌ இயங்காது. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 
புத்திகளில்‌ ஏழாம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புக, குரு புத்திகளில்‌ 


ஏழாம்‌ பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 


93 


“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌?” என்கிற 


விதிப்படி ஏழாம்பாவகம்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 





ஒநீறைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ ஏழாம்‌ 


பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 





கோள்களின்‌ புத்திகளில்‌ ஏழாம்பாவகம்‌ பாதிக்கப்படும்‌, அதுவும்‌ குறிப்பாக 
6, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ ஏழாம்பாவகம்‌ 
அதிகம்‌ பாதிக்கப்படும்‌. 

இந்தச்‌ சாதகருக்கு ஐந்தாம்பாவகக்‌ கொடுப்பினை பூஜ்யம்‌ விழுக்காடு 
ஆகும்‌. இருப்பினும்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ 
புத்தியில்‌ ஏழாம்பாவகம்‌ ஒரளவு இயங்கும்‌. ஆனால்‌ இரட்டைப்படைப்‌ 
புத்திகளில்‌ குறிப்பாக 6, 8, 12 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ ஏழாம்பாவகக்‌ 
காரகத்துவப்‌ பலன்களான வாழ்க்கைத்‌ துணை, தாம்பத்திய சுகம்‌, 
நண்பர்கள்‌, தொழில்‌ கூட்டாளிகள்‌, வாடிக்கையாளர்கள்‌, சக மனிதர்களுடன்‌ 
உண்டான உறவுநிலை போன்றவற்றில்‌ மிக கடுமையான பாதிப்பை 


ஏற்படுத்தும்‌. 


எட்டாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்திப்‌ பலன்களும்‌ 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி, 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மந்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 
எட்டாம்பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
எட்டாம்பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 
புத்திகளில்‌ எட்டாம்பாவகம்‌ இயங்காது. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புக, குரு புத்திகளில்‌ 
எட்டாம்பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 

“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌?” என்கிற 


விதிப்படி எட்டாம்பாவகம்‌ இரட்டைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 





இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ எட்டாம்‌ 





பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. ஒன்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 


கோள்களின்‌ புத்திகளில்‌ எட்டாம்‌ பாவகத்‌ தாக்கம்‌ குறையும்‌. அதுவும்‌ 


94 


குறிப்பாக 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ 
எட்டாம்பாவகத்‌ தாக்கம்‌ பெரிதும்‌ குறையும்‌. 
இந்தச்‌ சாதகருக்கு எட்டாம்பாவகக்‌ கொடுப்பினை 75 விழுக்காடு 


நன்றாக உள்ளது. எனவே இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ மரணபயம்‌, 





கண்டம்‌, ஏமாற்றம்‌, தோல்வி, ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்‌, உடல்‌ 
உறுப்புகள்‌ சேதப்படூதல்‌, அவமானம்‌, பதட்டம்‌, புத்தி பேதலிப்பு, 
தற்கொலை சிந்தனை போன்ற பலன்கள்‌ 25 விழுக்காடூ இருக்கும்‌. ஆனால்‌ 
ஒற்றைப்படைப்‌ புத்திகளில்‌ அதுவும்‌ குறிப்பாக 3, 7, 11 ஆம்‌ பாவகப்‌ 
புத்திகளில்‌ நான்காம்பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ சுத்தமாக இருக்காது. 

ஒன்பதாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்தி பலன்களும்‌. 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி, 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மற்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 
ஒன்பதாம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 

2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
ஒன்பதாம்‌ பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 
புத்திகளில்‌ ஒன்பதாம்‌ பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புக, குரு புத்திகளில்‌ 
ஒன்பதாம்‌ பாவகம்‌ இயங்காது. 

“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌?” என்கிற 
விதிப்படி ஒன்பதாம்‌ பாவகம்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 
ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ ஐந்தாம்‌ 


பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 





கோள்களின்‌ புத்திகளில்‌ ஐந்தாம்பாவகம்‌ பாதிக்கப்படும்‌, அதுவும்‌ குறிப்பாக 
4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ 
ஒன்பதாம்பாவகம்‌ அதிகம்‌ பாதிக்கப்படும்‌. 

இந்தச்‌ சாதகருக்கு ஒன்பதாம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 விழுக்காடு 
நன்றாக இருப்பதால்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ 
புத்தியில்‌ ஐந்தாம்பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. ஆனால்‌ 4, 8, 12 ஆம்‌ 
பாவகப்‌ புத்திகளில்‌ ஐந்தாம்பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்களான தந்தை 


உடனான உறவு, குரு, வழிகாட்டி, ஆன்மீகம்‌, கடவுள்பக்தி, நம்பிக்கை, 


95 


தெய்வ அனுக்கிரகம்‌, தூரதேசப்‌ பயணம்‌, யாத்திரை போன்றவற்றில்‌ 
இலேசான பாதிப்பை ஏற்படுத்தும்‌. 

பத்தாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்திப்‌ பலன்களும்‌ 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி, 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மற்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 





பத்தாம்‌ பாவகம்‌ இயங்காது. 

2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
பத்தாம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 
புத்திகளில்‌ பத்தாம்‌ பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புக, குரு புத்திகளில்‌ 
பத்தாம்‌ பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 


“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌” என்கிற 








விதிப்படி பத்தாம்‌ பாவகம்‌ இரட்டைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 
இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ பத்தாம்‌ 
பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. ஒன்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 


கோள்களின்‌ புத்திகளில்‌ பத்தாம்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌, அதுவும்‌ 
குறிப்பாக 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ 


பத்தாம்‌ பாவகம்‌ அதிகம்‌ பாதிக்கப்படும்‌. 


இந்தச்‌ சாதகருக்குப்‌ பத்தாம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 விழுக்காடு 
உள்ளது. எனவே இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ நிததிய பணி, பொறுப்பான 





செயல்கள்‌, கடமை, நிர்வாகம்‌, மேலாண்மை, வேலை செய்யக்‌ கூடிய 
இடத்தில்‌ கெளரவம்‌, அதிகாரம்‌, பதவி, விருது போன்ற பலன்கள்‌ 
அனைத்தும்‌ நன்கு நடக்கும்‌. ஒந்றைப்படைப்‌ புத்திகளில்‌ அதுவும்‌ குறிப்பாக 
1, 5, 9 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ பத்தாம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 


25 விழுக்காடு குறையும்‌. 


பதினொன்றாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்தி பலன்களும்‌. 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி 
1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மற்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 


பதினொன்றாம்‌ பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 


96 


2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
பதினொன்றாம்‌ பாவகம்‌ இயங்காது. 
3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது புத்திகளில்‌ 
பதினொன்றாம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புத, குரு புத்திகளில்‌ 
பதினொன்றாம்‌ பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌?” என்கிற 


விதிப்படி பதினொன்றாம்‌ பாவகம்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 





ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ 





பதினொன்றாம்‌ பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ பதினொன்றாம்‌ பாவகம்‌ பாதிக்கப்படும்‌, 
அதுவும்‌ குறிப்பாக 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ 
புத்தியில்‌ பதினொன்றாம்‌ பாவகம்‌ அதிகம்‌ பாதிக்கப்படும்‌. 

இந்தச்‌ சாதகருக்குப்‌ பதினொன்றாம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 
விழுக்காடு ஆகும்‌. எனவே ஓற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள 


கோள்களின்‌ புத்தியில்‌ பதினொன்நாம்‌ பாவகம்‌ நன்கு இயங்கும்‌. ஆனால்‌ 





இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ குறிப்பாக 2, 6, 10 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ 
பதினொன்றாம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்களான நோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌, 
திருப்தி, எண்ணங்கள்‌, இன்பம்‌, மகிழ்ச்சி, இருப்பதை அப்படியே 
ஏற்றுக்கொள்ளுதல்‌, ஒருமித்த கருத்து உடையவர்களின்‌ நட்பு, நலன்‌ 
விரும்பிகளிடமிருந்து ஆலோசனை போன்றவற்றில்‌ இலேசான பாதிப்பை 
ஏற்படுத்தும்‌. 


பன்னிரெண்டாம்‌ பாவகக்‌ கொடுப்பினையும்‌, தசாபுத்திப்‌ பலன்களும்‌ 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட தசாபுத்தி விதிகளின்படி 

1, 5, 9 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள இராகு மந்றும்‌ சந்திர புத்திகளில்‌ 
பன்னிரெண்டாம்‌ பாவகம்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 

2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ உள்ள சுக்‌ மற்றும்‌ சனி புத்திகளில்‌ 
பன்னிரெண்டாம்‌ பாவகம்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள சூரியன்‌ மற்றும்‌ கேது 


புத்திகளில்‌ பன்னிரெண்டாம்‌ பாவகம்‌ இயங்காது. 


97 


4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள செ, புத, குரு புத்திகளில்‌ 
பன்னிரெண்டாம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 


“அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌, புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌” என்கிற 








விதிப்படி பன்னிரெண்டாம்‌ பாவகம்‌ இரட்டைப்படைப்‌ பாவகமாக வருவதால்‌, 
இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ 
பன்னிரெண்டாம்‌ பாவகம்‌ நன்றாக இயங்கும்‌. ஒன்றைப்படைப்‌ 


பாவகங்களில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ பன்னிரெண்டாம்‌ பாவகத்‌ 
தாக்கம்‌ குறையும்‌. அதுவும்‌ குறிப்பாக 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள 
கோள்களின்‌ புத்தியில்‌ பன்னிரெண்டாம்‌ பாவகத்‌ தாக்கம்‌ பெரிதும்‌ 


குறையும்‌. 


இந்தச்‌ சாதகருக்குப்‌ பன்னிரெண்டாம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 


விழுக்காடு நன்றாக உள்ளது. எனவே இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ 





திட்டமிடாதச்‌ செலவுகள்‌, இயலாமை, தனிமை, பிறர்‌ சாதகரை ஒதுக்கி 
வைப்பது, வீட்டில்‌ உள்ளவர்களுக்கு மருத்துவச்‌ செலவு, முதலீடுகள்‌, 
ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்‌ மற்றும்‌ அதன்மூலம்‌ பெறப்படும்‌ இரண்டாவது 
வருமானம்‌, தொழில்‌ கிளைகள்‌, மறதி, காணாமல்‌ போகுதல்‌, சிறைச்சாலை, 
தூக்கமின்மை போன்ற பலன்கள்‌ 25 விழுக்காடு இருக்கும்‌. ஆனால்‌ 
ஒற்றைப்படைப்‌ புத்திகளில்‌ அதுவும்‌ குறிப்பாக 3, 7, 11 ஆம்‌ பாவகப்‌ 
புத்திகளில்‌ பன்னிரெண்டாம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ சுத்தமாக 


இருக்காது. 


98 


தசா பலன்‌ நிர்ணயம்‌ 

ஒரு சாதகத்தில்‌ தசா என்பது எண்ணம்‌, இலக்கு எனக்‌ 
கொள்ளலாம்‌. அதாவது சாதகர்‌ எங்கு செல்லவேண்டும்‌, அதற்கு எந்தத்‌ 
திசையில்‌ செல்ல வேண்டும்‌ என்பது நோக்கம்‌ அல்லது எண்ணம்‌ எனக்‌ 
கொள்ளலாம்‌. ஆனால்‌ பயணம்‌ என்பது சாதகரின்‌ எண்ணத்தின்படி 
அமையுமா என்பதினைப்‌ புத்தியை நடத்தக கூடிய கோள்தான்‌ தீர்மானம்‌ 
செய்கின்றது. அதாவது சாதகரின்‌ பயணம்‌ என்பது, சாதகரின்‌ 
எண்ணத்தின்படியும்‌ அமையலாம்‌ அல்லது எண்ணத்திற்கு எதிராகவும்‌ 
அமையலாம்‌. புத்தியை நடத்துகின்ற கோள்தான்‌ இதனை தாமானம்‌ 


செய்கின்றது. 


உதாரணம்‌ : கன்னியாகுமரியில்‌ இருந்து டெல்லிக்குப்‌ பயணம்‌ 
செய்ய வேண்டும்‌ என வைத்துக்கொள்வோம்‌. இதற்குச்‌ சாதகர்‌ வடக்கு 
நோக்கி பயணம்‌ செய்ய வேண்டும்‌. இதுவே நோக்கம்‌ (ரகா) அல்லது 
எண்ணம்‌ ஆகும்‌. ஒரு தசாவின்‌ சுய புத்தியானது தசா என்ன சொல்கிறதோ 
அதனை அப்படியே பின்பற்றும்‌. அதாவது இங்குத்‌ தசா வடக்கு நோக்கிய 
பயணத்தைக்‌ காட்டுவதால்‌ சுயபுத்தியில்‌ பயணம்‌ வடக்குநோக்கி அமையும்‌. 
அடுத்துவரும்‌ புத்திகளும்‌ வடக்கு நோக்கிப்‌ பயணம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்கிற கட்டாயம்‌ கிடையாது, புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ எந்தத்‌ 
திசையைத்‌ தேர்ந்து எடூக்கிறதோ அந்தத்‌ திசையிலேயே சாதகரின்‌ பயணம்‌ 
அமையும்‌. அது வடக்குநோக்கியும்‌ இருக்கலாம்‌, மேற்குநோக்கியும்‌ 
இருக்கலாம்‌, கிழக்குநோக்கியும்‌ இருக்கலாம்‌ அல்லது சாதகர்‌ போக 
வேண்டிய திசைக்கு எதிர்த்‌ திசையான தெற்குத்‌ திசையாகவும்‌ கூட 
இருக்கலாம்‌. இதன்படி தசா கொடுக்க வேண்டிய பலன்களைச்‌ சேர்ந்து 
கொடுக்கக்‌ கூடிய புத்திகளும்‌ இருக்கும்‌ அதேநேரத்தில்‌ தசா கொடுக்க 
வேண்டிய பலனிற்கு எதிர்ப்பதமாகவும்‌ புத்தி செயல்பட முடியும்‌. 

இன்னும்‌ விளக்கமாகப்‌ பார்ப்போம்‌, பன்னிரு இராசிகளுக்கும்‌ நான்கு 





திசை வீதம்‌ பிரித்துக்‌ கொடுத்து உள்ளோம்‌. அதன்படி 
மேஷம்‌, சிம்மம்‌, தனுசு...... கிழக்குத்‌ திசை எனவும்‌, 
இடபம்‌, கன்னி, மகரம்‌....... தெற்குத்‌ திசை எனவும்‌, 
மிதுனம்‌, துலாம்‌, கும்பம்‌..... மேற்குத்‌ திசை எனவும்‌, 


99 


கடகம்‌, விருட்சிகம்‌, மீனம்‌.... வடக்குத்‌ திசை எனவும்‌, 


கொள்கின்றோம்‌. 
உதாரணத்திற்குத்‌ திசையை நடத்தக்‌ கூடிய கோள்‌ கடகத்தில்‌ 
இருப்பதாக வைத்துக்கொள்வோம்‌. கடக இராசியானது வடக்குத்‌ 


திசையைக்‌ காட்டுகிறது. 

கடகம்‌, விருட்சிகம்‌, மீனத்தில்‌ ஆகிய இராசிகளில்‌ உள்ள 
கோள்கள்‌, அதனுடைய புத்திக்‌ காலத்தில்‌ திசையை நடத்தக்‌ கூடிய 
கோள்‌ காட்டிய வடக்குத்‌ திசையை நோக்கிப்‌ பயணம்‌ செய்யும்‌. 

மேஷம்‌, சிம்மம்‌, தனுசு ஆகிய இராசிகளில்‌ உள்ள கோள்கள்‌, 
அதனுடைய புத்திக்‌ காலத்தில்‌ கிழக்குத்‌ திசையை நோக்கிப்‌ பயணம்‌ 
செய்யும்‌. 

மிதுனம்‌, துலாம்‌, கும்பம்‌ ஆகிய இராசிகளில்‌ உள்ள கோள்கள்‌, 
அதனுடைய புத்திக்‌ காலத்தில்‌ மேற்குத்‌ திசையை நோக்கிப்‌ பயணம்‌ 
செய்யும்‌. 

இடபம்‌, கன்னி, மகரம்‌ ஆகிய இராசிகளில்‌ உள்ள கோள்கள்‌, 
அதனுடைய புத்தி காலத்தில்‌ தெற்குத்‌ திசையை நோக்கிப்‌ பயணம்‌ 
செய்யும்‌. அதாவது தசாவை நடத்த கூட கோள்‌ காட்டிய திசைக்கு எதிராக 
பயணம்‌ அமையும்‌. இந்த உதாரணம்‌ நான்கு திசைகளை விளக்குவதற்கு 
மட்டுமே எடூத்துக்கொள்ளப்பட்டது. இதற்கும்‌ தசாபுத்தி பலனிற்கும்‌ நேரடித்‌ 
தொடர்பு கிடையாது. தசாபுத்திப்‌ பலன்கள்‌ பஞ்சபூதத்‌ தத்துவத்தின்‌ 
அடிப்படையில்‌ எடூத்துக்கொள்ளப்படுகிறது. அதன்படி, 


மேஷம்‌, சிம்மம்‌, தனுசு...... நெருப்பு இராசிகள்‌ எனவும்‌, 

இடபம்‌, கன்னி, மகரம்‌....... நிலம்‌ இராசிகள்‌ எனவும்‌, 

மிதுனம்‌, துலாம்‌, கும்பம்‌..... வாயு இராசிகள்‌ எனவும்‌, 

கடகம்‌, விருட்சிகம்‌, மீனம்‌... நா இராசிகள்‌ எனவும்‌, 
கொள்கின்றோம்‌. 


ஆகாய தத்துவத்திற்குள்‌ நெருப்பு, நிலம்‌, வாயு மற்றும்‌ நா ஆகிய 
நான்கு பூதங்களும்‌ அடங்கி விடுகின்றன. பன்னிரு இராசிகளையும்‌ ஆகாயம்‌ 
தன்னகத்தே கொண்டுள்ளதால்‌ ஆகாய தத்துவம்‌ தனியாக 
இடம்பெறவில்லை. 


100 


பஞ்சபூதத்‌ தத்துவத்தின்படி நட்பு 

நெருப்பிற்கு வாயு நட்பு... வாயுவிற்கு நெருப்பு நட்பு ஆகும்‌. 

நிலத்திற்கு நீ்‌ நட்பு....... நீருக்கு நிலம்‌ நட்பு ஆகும்‌. 

பஞ்சபூதத்‌ தத்துவத்தின்படி பகை 

நெருப்பிற்கு, நர்‌ பகை, 

நீருக்கு, வாயு பகை, 

வாயுவிற்கு, நிலம்‌ பகை, 

நிலத்திற்கு, நெருப்பு பகை ஆகும்‌. 

பஞ்சபூதத்‌ தத்துவத்தின்படி சமம்‌ 

நெருப்பிற்கு நிலம்‌ சமம்‌. 

நிலத்திற்கு வாயு சமம்‌, 

வாயுவிற்கு நீர்‌ சமம்‌, 

நீருக்கு நெருப்பு சமம்‌ ஆகும்‌. 

இங்கு நெருப்பிற்கு நர்‌ பகை என்றும்‌, நீருக்கு நெருப்பு சமம்‌ என்றும்‌ 
வருகிறது. இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்‌ என்றால்‌ ஒன்பது 
கோள்களின்‌ நட்பு, பகை, சமம்‌ பார்க்கும்போது, புதனிற்குச்‌ சந்திரன்‌ பகை 
என்று வரும்‌, ஆனால்‌ சந்திரனிற்குப்‌ புதன்‌ சமம்‌ என்று வரும்‌. அதே 
போல்தான்‌ நெருப்பிற்கு நா பகை என்றும்‌, நீருக்கு நெருப்பு சமம்‌ என 
இங்கும்‌ வரும்‌. 

இந்தப்‌ பஞ்சபூதத்‌ தத்துவம்‌ பாரம்பரிய வைத்தியத்தில்‌ 
முழுமையாகக்‌ கடைப்பிடிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு ஒருவருக்கு வாயுத்‌ 
தொல்லை என்றால்‌ வாயு உற்பத்தியாவதற்கு வெப்பமே காரணம்‌, அதனால்‌ 
வெப்பத்தைக்‌ குறைக்க மருந்து கொடுப்பார்கள்‌. வெப்பம்‌ குறைந்து, வாயுத்‌ 
தொல்லை தானாகச்‌ சரியாகும்‌. இங்கு நமது ஆய்விற்குத்‌ தசாபுத்திப்‌ பலன்‌ 
பாக்கப்‌ பஞ்சபூதத்‌ தத்துவத்தை எடூத்துக்கொள்கிறோம்‌. அதன்படி, 
தசாவை நடத்த கூடிய கோள்‌ நெருப்பு இராசிகளில்‌ இருந்தால்‌, நெருப்பு 
இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ புத்தியிலும்‌, நெருப்புக்கு நட்பு இராசியான 





வாயு இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திக்‌ காலத்திலும்‌ தசாபலன்‌ 
உண்டு. நெருப்புக்குச்‌ சமமான நிலம்‌ இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ 
புத்திக்‌ காலத்தில்‌ தசாபலன்‌ சுமாராக, இலேசாக வேலை செய்யும்‌. 
அதாவது தசாபலன்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயக்கும்‌ என 
எடூத்துக்கொள்கிறோம்‌. அதேநேரத்தில்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 


101 


நெருப்பு இராசிக்குப்‌ பகை இராசியான நா இராசிகளில்‌ இருந்தால்‌ 
தசாபலன்‌ கிடையாது. அதாவது தசாபலனிற்கு எதிராக நடக்கும்‌. இந்த 
நிலையைத்‌ “தசா பலன்‌ முறிவு” (தசா பலன்‌ முறிவு ') எனப்‌ பெயர்‌ 
வைத்து உள்ளோம்‌. ஆக 

தசாவை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகத்தில்‌ இருந்து, 
புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகம்‌... 

1, 5, 9 அல்லது 3, 7, 11 ஆக இருந்தால்‌ தசாபலன்‌ உண்டு. 

2, 6, 10 ஆக இருந்தால்‌ தசாபலன்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு 
உண்டு. 

4, 8, 12 ஆக இருந்தால்‌ தசாபலன்‌ கிடையாது. தசா பலன்‌ முறிவு 
என எடுத்துக்கொள்கிறோம்‌. 

பல முக்கியமான பலன்களைத்‌ தீர்மானம்‌ செய்கின்ற முக்கிமான 
பணியினை இந்தத்‌ “தசா பலன்‌ முறிவு” செய்து வருகின்றது என்பது 
இந்த ஆய்வுமூலம்‌ உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதே தசா பலன்‌ முறிவு 
பாரம்பரிய சோதிடத்தில்‌ “தசாநாதனுக்கு 6, 8, 12 - இல்‌ புத்திநாதன்‌ 
”! என்கிற கருத்து 





இருந்தால்‌ அவர்‌ தசாநாதனுக்குப்‌ பகைவராகிறார்‌ 
சொல்லப்பட்டூள்ளது. 

பஞ்சபூதத்‌ தத்துவத்தின்படி தசாவை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற 
பாவகமும்‌, புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற பாவகமும்‌ எவ்வாறு 
இயங்கும்‌ என்று ஒவ்வொன்றாகப்‌ பார்ப்போம்‌. 

1. தசாவை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நெருப்பு இராசிகளில்‌ அமர்ந்தால்‌. 

நெருப்பு (மேசம்‌, சிம்மம்‌, தனுசு இராசிகளில்‌ உள்ள 

கோள்களின்‌ புத்திகளிலும்‌, நெருப்புக்கு நட்பான வாயு (மிதுனம்‌, துலாம்‌, 
கும்பம்‌) இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளிலும்‌ தசாபலன்‌ 
நடக்கும்‌. 

நெருப்பிற்குச்‌ சமமான நில (இடபம்‌, கன்னி, மகரம்‌) இராசிகளில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ தசாபலன்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு 
இயங்கும்‌. 

நெருப்பிற்குப்‌ பகையான நீர (கடகம்‌, விருட்சிகம்‌, மீனம்‌) இராசிகளில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ தசாபலன்‌ தடைப்படும்‌. அதாவது தசா 
பலன்‌ முறிவு ஏற்படும்‌. 
” எஸ்‌.எம்‌. சதாசிவம்‌, உத்திர காலாமிர்தம்‌, ப 194 


102 


2. தசாவை நடத்த கூடிய கோள்‌ நிலம்‌ இராசிகளில்‌ அமர்ந்தால்‌. 

நில (இடபம்‌, கன்னி, மகரம்‌) இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ 
புத்திகளிலும்‌, நிலத்திற்கு நட்பான நா (கடகம்‌, விருட்சிகம்‌, மீனம்‌) 
இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளிலும்‌ தசாபலன்‌ நடக்கும்‌. 

நிலத்திற்குச்‌ சமமான வாயு (மிதுனம்‌, துலாம்‌, கும்பம்‌) இராசிகளில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ தசாபலன்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டூ 
இயங்கும்‌. 

நிலத்திற்குப்‌ பகையான நெருப்பு (மேசம்‌, சிம்மம்‌, தனுசு) 
இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ தசா பலன்‌ தடைப்படும்‌. 


அதாவது தசா பலன்‌ முறிவு ஏற்படும்‌. 


3. தசாவை நடத்த கூடிய கோள்‌ வாயு இராசிகளில்‌ அமர்ந்தால்‌. 

வாயு (மிதுனம்‌, துலாம்‌, கும்பம்‌) இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ 
புத்திகளிலும்‌, வாயுவிற்கு நட்பான நெருப்பு (மேஷம்‌, சிம்மம்‌, தனுசு) 
இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ புத்திகளிலும்‌ தசாபலன்‌ நடக்கும்‌. 

வாயுவிற்குச்‌ சமமான நீர்‌ (கடகம்‌, விருட்சிகம்‌, மீனம்‌) இராசிகளில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ தசாபலன்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டூ 
இயங்கும்‌. 

வாயுவிற்குப்‌ பகையான நில (இடபம்‌, கன்னி, மகரம்‌) இராசிகளில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ தசா பலன்‌ தடைப்படும்‌. அதாவது தசா 
பலன்‌ முறிவு ஏற்படும்‌. 

4. தசாவை நடத்த கூடிய கோள்‌ நீர்‌ இராசிகளில்‌ அமர்ந்தால்‌. 

நா (கடகம்‌, விருட்சிகம்‌, மீனம்‌) இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ 
புத்திகளிலும்‌, நீருக்கு நட்பான நில (இடபம்‌, கன்னி, மகரம்‌) இராசிகளில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்திகளிலும்‌ தசாபலன்‌ நடக்கும்‌. 

நருக்குச்‌ சமமான நெருப்பு (மேசம்‌, சிம்மம்‌, தனுசு) இராசிகளில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்தியில்‌ தசாபலன்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு 
இயங்கும்‌. 

நீருக்குப்‌ பகையான வாயு (மிதுனம்‌, துலாம்‌, கும்பம்‌) இராசிகளில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்திகளில்‌ தசாபலன்‌ தடைப்படும்‌. அதாவது தசா 


பலன்‌ முறிவு ஏற்படும்‌. 


103 


தசா முறிவு பலன்‌ உதாரணம்‌ 1 
இந்தச்‌ சாதகரின்‌ தந்தை இந்தச்‌ சாதகத்தைக்‌ கொடுத்துப்‌ பார்க்கச்‌ 
சொன்னார்‌. 





























































































































AE Tamilnadu Astro Logical Institute (TALI) 98949 20196 |) 8 
Entry... Bhava.. Rasi_ D9... Rect... Transit... Nadi 018ஈ Print... Exit. 
[5] [6] ப்‌ 
ராகு சூரி புத ஸ்ரீபதி பாவகப்படி 
ந்தி திரிகோணம்‌ கோள்கள்‌ 
சனி சற்‌ 
குரு SURESH KUMAR சந்‌ 1,5,9 
12-06-1986 17:50:00 5] செல்‌ 
Tiruchchirappalli,T.N. என்‌ கு 
2,6,10 
ஸ்ரீபதி பாவகம்‌ 
சூரி 
[5] வயது 3,7,11 
33-வருடம்‌ 04 மாதம்‌ 06-நாள்‌ ்‌ 
குரு புத சுக்‌ 
செவ்‌ 227.38.21லக்‌ (கேது 4,8,12 கேது 
சனி ன்‌ 
புத திசை இருப்பு 
09-வருடம்‌ 10-மாதம்‌ 14-நாள்‌ 
[2] [1] [12] [31] 
திசைகள்‌ திசை புக்திகள்‌ இசை புத்தி அந்தரங்கள்‌ 
புத|28-04-1979-27-04-1996 சுக்‌[சுக்‌ [28-04-2003-27-08-2006 சுகபுத [புத [28-04-2019-21-09-2019 
கேது| 27-04-1996-28-04-2003 சுக்‌|சூரி 27-08-2006-28-08-2007 | சுசபுத [கேது |21-09-2019-21-11-2019 
சுக்‌[28-04-2003-28-04-2023 சுக்‌சந்‌ [28-08-2007-27-04-2009 சுகிபுத |சுக்‌ |21-11-2019-11-05-2020 
ட | டட nd ட்‌ ப | 
சூரி| 28-04-2023-27-04-2029 சுக்‌[செவ்‌ |27-04-2009-27-06-2010 சுக்புத |சூரி |11-05-2020-02-07-2020 
சந்‌|27-04-2029-28-04-2039 சுக்‌[ராகு |27-06-2010-27-06-2013 சுகிபுத |சந்‌  |02-07-2020-26-09-2020 
செவ்‌|28-04-2039-28-04-2046 சுக[குரு |27-06-2013-26-02-2016 சுக்புத [செவ்‌ |26-09-2020-26-11-2020 
ராகு |28-04-2046-27-04-2064 சுக[சனி |26-02-2016-28-04-2019 சுகபுத [ராகு |26-11-2020-30-04-2021 
குரு|27-04-2064-27-04-2080 சுகபுத |28-04-2019-26-02-2022 சுகிபுத |குரு |30-04-2021-15-09-2021 
சனி|27-04-2080-28-04-2099 சுக்‌[கேது |26-02-2022-28-04-2023 | சுகபுத [சனி |15-09-2021-26-02-2022 























சாதகம்‌ பார்த்த நாள்‌: 09.05.2005 ஆகும்‌. அப்போது இவருக்கு 
நடைபெற்ற தசாபுத்தி சுக்கிர திசையில்‌ சுக்கிர புத்தி ஆகும்‌. தசாபுத்தியை 
நடத்தக்‌ கூடிய கோள்‌ 8 இல்‌ இருந்தபடியால்‌, இலக்கினத்தைப்‌ பாதிக்கக்‌ 
கூடிய பலன்கள்‌ நடைபெற்று இருக்கும்‌, சுக்கிர புத்தி முடிய இன்னும்‌ 
மூன்றுமாதங்கள்‌ உள்ளன, அதுவரை கவனமாக இருக்க வேண்டும்‌ என 
ஆய்வாளரால்‌ பலன்‌ கூறப்பட்டது. அதன்பின்‌ சாதகரின்‌ தந்தை சாதகருக்கு 
சுக்கிர தசாபுத்தியில்‌ என்ன நடந்தது என்பதை விவரித்தார்‌. 

சாதகர்‌ தனது வீட்டின்‌ இரண்டாவது மாடியில்‌ உள்ள தண்ணீர்த்‌ 
தொட்டியின்மேல்‌ படுத்துக்கொண்டு தன்னுடன்‌ கல்லூரியில்‌ படிக்கும்‌ ஒரு 
பெண்ணுடன்‌ அலைபேசியில்‌ பேசிக்கொண்டு இருந்துள்ளார்‌. சிறிது 
கவனக்குறைவால்‌ தடுமாறி மாடியில்‌ இருந்துகீழே விழுந்ததில்‌ முதுகில்‌ 
உள்ள முக்கியமான எலும்பு (066) உடைந்து விட்டது. அதன்பின்‌ 
தமிழகம்‌ மற்றும்‌ தென்‌ இந்தியா முழுவதும்‌ அனைத்து விதமான சிறப்பு 
மருத்துவ நிபுணர்களிடம்‌ சென்றும்‌ எந்தவிதமான முன்னேற்றமும்‌ இல்லாமல்‌ 


104 


கடந்த 6 மாதமாகப்‌ படூத்த படுக்கையில்‌ இருக்கிறான்‌. தந்தையான 
நான்தான்‌ அடிப்படைத்‌ தேவைகளைக்‌ கூடப்‌ பூர்த்தி செய்து வருகிறேன்‌ 
என்று மிகவும்‌ வருத்தத்தோடு ஆய்வளரிடம்‌ கூறினார்‌. 

சில பழமையான சோதிடப்‌ புத்தகங்களில்‌ தசாவை நடத்தக்‌ கூடிய 
கோளிற்கு 8 அல்லது 12 இல்‌ புத்தியை நடத்த கூடிய கோள்‌ இருந்தால்‌ 
தசா பலன்‌ வேலை செய்யாது என்று படித்த ஞாபகத்தில்‌ ஆய்வாளர்‌ 
சாதகத்தை மீண்டும்‌ பார்த்துவிட்டு, ஒரு பேப்பரில்‌ சூரியபுத்தி காலத்தைத்‌ 
குறித்து, இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ கண்டிப்பாகச்‌ சரியாகும்‌ என்று எழுதி 
ஆய்வாளர்‌ கொடுத்து விட்டார்‌. 

அதன்பின்‌ கிட்டதட்ட ஒரு ஆண்டு கழித்து ஒரு பையனுடன்‌ மீண்டும்‌ 
வந்தார்‌. அவரைப்‌ பார்த்த நினைவு ஆய்வாளருக்கு உள்ளது, ஆனால்‌ 
எதற்க்காக பார்த்தார்‌ என்று நினைவு இல்லை. சாதகம்‌ மற்றும்‌ ஒரு 
வருடத்திற்கு முன்பு நான்‌ எழுதிக்‌ கொடுத்த பேப்பரைக்‌ கொடுத்தார்‌. 
அதனைப்‌ பார்த்து விட்டு சார்‌, பையனுக்கு எப்படி இருக்கு என்று 
ஆய்வாளர்‌ கேட்டார்‌. அவருடன்‌ அழைத்து வந்த நபரைக்‌ காட்டி இதுதான்‌ 
தனது பையன்‌ என்று கூறினார்‌. ஆய்வாளரால்‌ தனது கண்களை நம்ப 
முடியவில்லை. காரணம்‌, பையன்‌ இடுப்புக்குக்‌ கீழ்‌ இயங்க முடியாமல்‌ 
படுத்த படுக்கையில்‌ இருந்ததாகக்‌ கூறி இருந்தார்‌. ஆனால்‌ இன்று நடந்து 
இவருடன்‌ வந்து இருக்கிறார்‌. இது எப்படிச்‌ சாத்தியமாயிற்று, விளக்கமாக 
கூறுங்கள்‌ என்று ஆய்வாளர்‌ கேட்டார்‌. 

சுக்கிரதிசை சுக்கிரபுத்தி முடியும்வரை ஆய்வாளரிடம்‌ வந்தபோது 
இருந்த அதேநிலைதான்‌ நீடித்துள்ளது. அதன்பின்‌ சூரியபுத்தி ஆரம்பித்த 
காலத்தில்‌ கேரளாவில்‌ ஒரு வயது மூத்த வைத்தியர்‌ ஒருவர்‌ எலும்பு 
முறிவுகளுக்கு, நோயாளிகளை எண்ணையில்‌ ஊறவைத்துச்‌ சரி செய்து 
அனுப்புவதாக ஒரு செய்தி இவரின்‌ நண்பர்மூலம்‌ அறிந்து இருக்கிறார்‌. 
எவ்வளவோ முயற்சி செய்தாகிவிட்டது இதனையும்‌ செய்து பார்க்கலாம்‌ 
என்று கேரளா வைத்தியசாலைக்குச்‌ சென்று இருக்கிறார்‌. வைத்தியர்‌ 
பரிசோதனை செய்து பார்த்து விட்டு இதேநிலையில்‌ தன்னிடம்‌ 
வந்தவர்களில்‌ 100 இக்கு 10 நபர்களுக்குச்‌ சரியாகி இருக்கிறது. அதாவது 
10 விழுக்காடு வாய்ப்பு உள்ளது என்று கூறி இருக்கிறார்‌. இவர்‌ சரி 
சிகிச்சை கொடுங்கள்‌ என்று வைத்தியசாலையில்‌ சேர்த்து விட்டு 


இருக்கிறார்‌. 


105 


கிட்டதட்ட நான்குமாதங்கள்‌ 24 மணி நேரமும்‌ எண்ணையில்‌ உடல்‌ 
முழுவதையும்‌ ஊறவைத்து நாள்‌ ஒன்றுக்கு மூன்றுமுறை முறிவு ஏற்பட்ட 
இடத்தில்‌ தடவி கொடுத்து இருக்கிறார்கள்‌. ஆச்சரியம்‌ இந்தப்‌ 
பையனுக்கு 100 விழுக்காடு சரியாகி விட்டது. இதனைச்‌ சாதகரின்‌ தந்‌ைத 
ஆய்வாளரிடம்‌ கூறினார்‌. 

இது எப்படிச்‌ சாத்தியமாயிற்று என்று பல காலம்‌ சிந்தித்து, விடை 
தேடிக்கொண்டு இருந்தபொழுது, 2010 ஆம்‌ ஆண்டூ இந்தத்‌ தசாபுத்தி 
பலன்கள்‌ முறையில்‌ பலன்களை வரையறுக்க துவங்கி பின்னாதான்‌ இந்தச்‌ 
சாதகத்தில்‌ இருந்த புதிருக்கு விடை கிடைத்தது. இந்தச்‌ சாதகம்‌ மூலம்‌ 
தான்‌ தசா பலன்‌ முறிவு என்கிற புதிய கோணத்தை அறிய முடிந்தது. 

அதாவது தசாவை நடத்தக்‌ கூடிய கோள்‌ சுக்கிரன்‌ 8 இல்‌ இருந்த 
படியால்‌, தனது சுயபுத்தியிலும்‌ ஒரே பலனைதான்‌ கொடுக்கும்‌. அதன்பின்‌ 
வந்த சூரியபுத்தி, தசாவை நடத்தக்‌ கூடிய சுக்கிரனுக்கு 12 இல்‌ 
இருந்தபடியால்‌ தசாபலன்‌ இல்லாமல்‌ போய்‌ இருக்கிறது. மேலும்‌ 3, 7, 11 
ஆம்‌ பாவகங்கள்‌ நோய்‌ எதிர்ப்புத்‌ திறனை அதிகரிக்க வழிவகை செய்து 


உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


106 


தசாபலன்‌ எப்படி நாணயம்‌ செய்வது என்பதை 2 ஆவது உதாரண 


சாதகம்மூலம்‌ பாக்கலாம்‌. 














































































































































ஸ்ரீபதி பாவகப்படி 
ரிகோணம்‌ கோள்கள்‌ 
கேது 
KARTHIK ம; 
17-10-1970 10:10:00 - - 
[4] Chennai, T.N. சனி சற்‌ செவ்‌ 
2,6,10 
ஸ்ரீபதி பாவகம்‌ 
ராகு ராகு புத சூரி 
[5] வயது ரக இய 811 
49-வருடம்‌ 00-மாதம்‌ 01-நாள்‌ _ 
| குரு சுக்‌ 
237.15.05லக்‌ [குரு 4,8,12 
சுக்‌ - 
சூரி திசை இருப்பு 
03 வருடம்‌ 10-மாதம்‌ 26 நாள்‌ 
[2] [ய 2] 
திசைகள்‌ திசை புக்திகள்‌ திசை புக்தி அந்தரங்கள்‌ 
சூரி| 12-09-1968-13-09- 1974 ராகு| ராகு [13-09-1991-26-05-1994 13-09-1991-08-02-1992 
சந்‌|13-09-1974- 12-09-1984 ராகு[குரு |26-05-1994- 19-10-1996 08-02-1992- 18-06-1992 
செவ்‌|12-09-1984-13-09-1991 ராகு|சனி [19-10-1996-26-08-1999 18-06-1992-21-11-1992 
[ல்‌ ந்‌ | _ ஈச | நவி விதி 
ராகு | 13-09-1991-12-09-2009 ராகு| புத |26-08-1999- 14-03-2002 21-11-1992-10-04-1993 
குரு| 12-09-2009-12-09-2025 ராகுகேது | 14-03-2002-02-04-2003 10-04-1993-07-06-1993 
சனி) 12-09-2025-12-09-2044 ராகு|சுக்‌ |02-04-2003-01-04-2006 07-06-1993- 18-11-1993 
புத| 12-09-2044-12-09-2061 ராகு சூரி |01-04-2006-24-02-2007 18-11-1993-06-01-1994 
கேது 12-09-2061-12-09-2068 ராகு|சந்‌ [24-02-2007-25-08-2008 06-01-1994-30-03- 1994 
சுக்‌| 12-09-2068-12-09-2088 ராகு|செவ்‌ |25-08-2008- 12-09-2009 30-03-1994-26-05-1994 
































மேல உள்ள சாதகத்திற்கு இராகு தசா 13.09.1991 முதல்‌ 12.09.2009 
வரை நடைபெற்று உள்ளது. இராகு தசாக்கான பலன்கள்‌ 
3, 7, 11 ஆம்‌ பாவகப்‌ பலன்கள்‌ 100 விழுக்காடு உண்டு. 


8, 12 ஆம்‌ பாவகப்‌ பலன்கள்‌ இல்லை. 





டு 

1, 5, 9 ஆம்‌ பாவகப்‌ பலன்கள்‌ பன்மடங்கு உண்டு. 

2, 6, 10 ஆம்‌ பாவகப்‌ பலன்கள்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு 
உண்டு. 

அதாவது தசாவை நடத்த கூடிய கோள்‌ 3 ஆம்‌ பாவகத்தில்‌ 
இருப்பதால்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகப்‌ பலன்கள்‌ நடைபெறாது என்பது 
தசாக்கானப்‌ பொதுபலன்‌ ஆகும்‌. இலக்கினத்தைப்‌ பெருமளவு கெடுக்கக்‌ 
கூடிய 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகப்‌ பலன்கள்‌ நடைபெறாது என்பது 
சாதகருக்கு நன்மை என்றாலும்‌ 4 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவமும்‌ சேர்ந்தே 
பாதிக்கும்‌ இதனைச்‌ சாதகர்‌ விரும்ப மாட்டார்‌. அதவது இராகு தசாவில்‌ 
சொத்துச்‌ சோக்க இயலாது. இருப்பினும்‌ இராகு தசா முழுவதும்‌ சொத்து 
சோக்க முடியாது எனக்‌ கூற இயலாது. மூன்றில்‌ உள்ள இராகு பலவீனம்‌ 


107 


அடைந்தால்‌ சொத்துச்‌ சேர்க்க முடியும்‌. இது எப்படிச்‌ சாத்தியம்‌ என்றால்‌ 
தசா பலன்‌ முறிவு வரும்‌ காலத்தில்‌ சாத்தியம்‌ ஆகும்‌. 

ஒவ்வொன்றாகப்‌ பார்ப்போம்‌. இங்குத்‌ தசாவை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 
3. ஆம்‌ பாவகமான நிலம்‌ இராசியில்‌ இருப்பதால்‌ 3, 7, 11 ஆம்‌ 
பாவகங்கள்‌ நில இராசிகளாகவே வரும்‌. இதன்‌ புத்திகளில்‌, அதாவது 
இராகு, புதன்‌, சூரியன்‌ புத்திகளில்‌ 3 ஆம்‌ பாவகப்‌ பலன்கள்‌ 100 
விழுக்காடு இயங்கும்‌. எனவே நாலாம்பாவகக்‌ காரகத்துவப்‌ பலனான 
சொத்துச்‌ சோக்க முடியாது. 

அடுத்து நில இராசிக்கு நட்பு இராசி நீர்‌ இராசி ஆகும்‌. இங்கு நீர்‌ 
இராசிகள்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவங்களாக வருகிறது. 1, 5, 9 ஆம்‌ 
பாவகங்களில்‌ கேது உள்ளார்‌. கேதுபுத்தியில்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகம்‌ 
பன்மடங்கு இயங்கும்‌ ஆற்றல்‌ பெற்றுவிடும்‌. எனவே நீர்‌ இராசிகளில்‌ உள்ள 
கேதுபுத்தியிலும்‌ சொத்துச்‌ சோக்க முடியாது. 

அடுத்து நில இராசிக்குச்‌ சமமான இராசி வாயு இராசி ஆகும்‌. இங்கு 
வாயு இராசிகள்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களாக வருகிறது. 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ குரு மற்றும்‌ சுக்கிரன்‌ உள்ளனர்‌. குரு மற்றும்‌ சுக்கிர 
புத்திகளில்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 
ஆதலால்‌ ஆய்வு விதிகளின்படி நான்காம்பாவகக்‌ காரகத்துவமான சொத்துச்‌ 
சோக்க முடியும்‌ என வரும்‌. இருப்பினும்‌ இங்கு, தசாவை நடத்தக்‌ கூடிய 
கோள்‌ 3 ஆம்‌ பாவகத்தில்‌ இருப்பதால்‌. தசாபலன்‌ ஒரு வரமுறைக்கு 
உட்பட்டு இயங்கிகொண்டே இருக்கும்‌. எனவே வாயு இராசிகளில்‌ உள்ள 
குரு, சுக்கிரன்‌ புத்திகளில்‌ சொத்துச்‌ சேர்ப்பது கடினம்‌ என்று வரும்‌. 
இங்குக்‌ குரு, சுக்கிரன்‌ இருவரும்‌ நான்காம்பாவகத்திற்கு சாதகமான 
பாவங்களில்‌ இருந்தாலும்‌ மூன்றாம்பாவகத்‌ தாக்கத்தோடு செயல்படும்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 

அடுத்து நில இராசிக்குப்‌ பகை இராசி நெருப்பு இராசி ஆகும்‌. இங்கு 
நெருப்பு இராசிகள்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களாக வருகிறது. 2, 6, 10 ஆம்‌ 
பாவகங்களில்‌ சனி, சந்திரன்‌, செவ்வாய்‌ உள்ளன. நெருப்பு இராசி என்பது 
நிலத்திற்குப்‌ பகை இராசியாக வருவதால்‌ நெருப்பு இராசிகளில்‌ உள்ள 
கோள்களின்‌ புத்திகளில்‌ நில இராசி இயங்காது. அதாவது இங்கு 3 ஆம்‌ 
பாவகத்தில்‌ இருந்து தசாவை நடத்த கூடிய கோள்‌ இராகு பலவீனம்‌ 
அடைந்து விடுவார்‌. ஆக நெருப்பு இராசிகளில்‌ உள்ள சனி, சந்திரன்‌, 


108 


செவ்வாய்‌ புத்திகளில்‌ 3 ஆம்‌ பாவகம்‌ இயங்காது. எனவே 2, 6, 10 ஆம்‌ 
பாவகங்களில்‌ உள்ள சனி, சந்திரன்‌, செவ்வாய்‌ புத்திகளில்‌ இந்தச்‌ 
சாதகரால்‌ சொத்துச்‌ சேர்க்க, வாங்க முடியும்‌. இதுவே தசாபலன்‌ 
முறிவுவின்‌ பலன்கள்‌ ஆகும்‌. 

இந்தச்‌ சாதகர்‌ இராகு (3) தசாவில்‌ சனி (2,6,10) புத்தியில்‌... 
அதாவது தசாபலன்‌ முறிவு காலத்தில்‌ நிலம்‌ வாங்கி வீடு கட்டினார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


109 


தொகுப்புரை 

புத்தியை நடத்தும்‌ கோள்‌ பன்னிரு பாவகங்களில்‌ எந்த பாவகத்தில்‌ 
இருந்தாலும்‌, பன்னிரு விதிகளை கொண்டு பன்னிரு பாவகங்களுக்கும்‌ 
பலன்‌ அறியும்‌ விதம்‌ விளக்கப்பட்டூள்ளது. பன்னிரு பாவகங்களை அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌, வீடு என்ற நான்கு திரிகோணப்‌ பாவகங்களாக சுருக்கி 
நான்கு விதிகளை கொண்டு பலன்‌ அறியும்‌ விதம்‌ விளக்கப்பட்டூள்ளது. 
மேலும்‌ பன்னிரு பாவகங்களை அகம்புறம்‌ என இரண்டு பகுதிகளாகச்‌ 
சுருக்கி, அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌ புறம்‌ அகத்தை எதிர்க்கும்‌ எனப்‌ பொது 
விதியும்‌ உருவாக்கப்பட்டூள்ளது. 

தசா பலன்‌ நிர்ணயம்‌ செய்வதில்‌ புத்தியின்‌ பங்கு 
முக்கியமானதாகும்‌. தசாவை நடத்த கூடிய கோள்‌ நின்ற பாவகத்தில்‌ 
இருந்து புத்தியை நடத்துகின்ற கோள்‌ நின்ற பாவகம்‌ 4, 8, 12 ஆக 
இருந்தால்‌ தசா பலன்‌ முறிவு ஏற்படும்‌ என்பதையும்‌ அறிய முடிகிறது. 


பன்னிரு பாவகங்களும்‌, நான்கு வித இயக்க விதிகளும்‌. 






































புத்தியை 100 டன்‌ ன்‌ 
"கோள்‌ | விழுக்காடு | இயங்காத | இங்கும்‌ | இயங்கும்‌. 
நின்ற இயங்கும்‌ பாவங்கள்‌ பாவகங்கள்‌ பாவகங்கள்‌ 

பாவகம்‌ | பாவகங்கள்‌ 

1 1, 5,9 2, 6, 10 | 4, 8, 12 

2 2, 6, 10 3, 7, 11 4, 8, 12 1,5,9 

3 ல விபி 4, 8, 12 12.4 2, 6, 10 

4 4, 8, 12 1 2, 6, 10 யம்‌ 

5 ம்‌ ௮ 2, 6, 10 3,711 4, 8, 12 

6 2, 6, 10 3, 7, 11 4, 8, 12 1,5,9 

7 37311 4, 8, 12 1, 5,9 2, 6, 10 

8 4, 8, 12 15,9 2, 6, 10 31 

9 1,5,9 2, 6, 10 rap oll 4, 8, 12 

10 2, 6, 10 3,7,11 4, 8, 12 1,5,9 

11 மம்‌ 4, 8, 12 1, 5,9 2, 6, 10 

12 4, 8, 12 1 அ 2, 6, 10 சதிப்‌ 























110 


இயல்‌-2 
அறம்‌ என்ற திரிகோணப்‌ பாவங்கள்‌ 
முன்னுரை 


பன்னிரு பாவகங்களில்‌ 1, 5, 9 ஆகிய திரிகோணப்‌ பாவகங்கள்‌ 
அறம்‌ என்று அழைக்கப்படுகிறது”. புத்தியை நடத்தும்‌ கோள்‌ அறம்‌ 
என்னும்‌ 1, 5, 9 ஆகிய திரிகோணப்‌ பாவகங்களில்‌ இருக்கும்‌ நிலையை 
ஆய்வுக்கு எடூத்துக்கொண்டு 50 சாதகங்களுடன்‌ பொருத்திப்‌ பார்த்துப்‌ 
பலன்‌ அறிவதாக அறம்‌ என்ற திரிகோணப்‌ பாவங்கள்‌ என்கிற இந்த 
இரண்டாம்‌ இயல்‌ அமைகின்றது. 


1, 5, 9 ஆகிய திரிகோணங்களின்‌ விளக்கம்‌ 


ஒற்றைப்படை பாவகங்களான 1, 5, 9 மற்றும்‌ 3, 7, 11 ஆம்‌ 





பாவகங்கள்‌ அகம்‌ என்றும்‌, இரட்டைப்பை பாவகங்களான 2, 6, 10 


மற்றும்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ புறம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


அதன்படி 1, 5, 9 ஆம்‌ பாவகங்கள்‌ ஒற்றைப்படைப்‌ பாவகங்களில்‌ 
வருகின்றது, ஆகையால்‌ இந்த அறம்‌ என்னும்‌ திரிகோணம்‌ என்பது 
அகத்தைச்‌ சார்ந்தது ஆகும்‌. எனவே இவ்வியலில்‌ ஆராயப்பட இருக்கும்‌ 
சாதகங்களில்‌ அகம்‌ தொடர்பான பலன்கள்‌ நல்லமுறையில்‌ கிடைக்கும்‌. 
அதேவேளையில்‌ புறம்‌ தொடர்பான காரகங்களில்‌ பாதிப்புகளை 
ஏற்படுத்தும்‌. அதுவும்‌ முக்கியமாக 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களின்‌ 


காரகத்துவப்‌ பலன்களில்‌ அதிகப்‌ பாதிப்புகளைக்‌ கொடுக்கும்‌. 


காரணம்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ என்பது 1, 5, 9 ஆம்‌ 
பாவகங்களுக்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களாக வரும்‌. ஆய்விற்கு 


உட்படூத்தப்பட்டுள்ள பன்னிரு விதிகளின்படி விதிஎண்‌ 4 என்பது 70 





விழுக்காடு பாதிப்புகளையும்‌, விதிஎண்‌ 8 என்பது எதிர்மறையாகவும்‌, 


விதிஎண்‌ 12 என்பது இயங்காத நிலையில்‌ அமைந்துள்ளது. 


இரா. அருள்வேல்‌, ஸ்ரீ ராஜ ஜோதிடம்‌, ப 99 
111 


அறம்‌ என்ற திரிகோணத்தின்‌ விளைவுகள்‌ 


திரிகோண விதிகளின்படி, புத்தியை நடத்தும்கோள்‌ 1, 5, 9 என்னும்‌ 
அறம்‌ திரிகோணப்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது, 


1, 5, 9 ஆம்‌ பாவகங்கள்‌ 100 விழுக்காடூ இயங்கும்‌, 

2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ இயங்காது, 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்கள்‌ பன்மடங்கு இயங்கும்‌, 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 


திரிகோண விதிகளின்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ கூறப்பட்டுள்ள 
பலன்கள்‌ யாவும்‌ இந்தப்‌ புத்தியில்‌ நூறு விழுக்காடு நடைபெறும்‌. 
அதேவேளையில்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ கூறப்பட்டுள்ள பலன்கள்‌ 


யாவும்‌ கிடைக்காது என்பதை அறிய முடிகிறது. 
1, 5, 9 ஆம்‌ பாவகங்களின்‌ புத்தி தரும்‌ பலன்‌ 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து ஒரு கோள்‌ புத்தியை 
நடத்தும்போது நன்மையான பலன்கள்‌ மற்றும்‌ தீமையான பலன்கள்‌ 
இரண்டூம்‌ சேர்ந்தே நடக்கும்‌. அதன்படி 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருந்து ஒரு கோள்‌ புத்தியை நடத்தும்‌ போது ஏற்படும்‌ நன்மை மற்றும்‌ 
தீமையான பலன்கள்‌ கீழ்கண்டவாறு அமைந்துள்ளது. 


நன்மையான பலன்கள்‌ : 


1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 1, 5, 9 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 100 
விழுக்காடு இயங்கி இந்தப்‌ பாவகங்கள்‌ மூலம்‌ சாதகருக்கு 
மனமகிழ்ச்சியைக்‌ கொடுக்கும்‌. அதாவது இதனை நன்மை எனக்‌ 


கொள்ளலாம்‌. 


புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது 1 ஆம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடூ இயங்கும்‌, 5 ஆம்‌ பாவகம்‌ 
100 விழுக்காடு இயங்கும்‌, 9 ஆம்‌ பாவகமும்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 


112 


எனவே 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ கூறப்பட்டுள்ள பலன்கள்‌ யாவும்‌ 


சாதகருக்கு நல்லமுறையில்‌ அமைகிறது 


சுயகெளரவம்‌, தன்னம்பிக்கை, ஆரோக்கியம்‌ முதலியன நன்றாக 
இருக்கும்‌. சுயமுயற்சிகள்‌, செயல்திறன்‌ சாதகருக்கு அதிகம்‌ இருக்கும்‌. 
தனது கருத்துகளுக்குச்‌ சுதந்திரம்‌ கிடைக்கும்‌, தன்னைப்‌ போல்‌ பிற 
உயிர்களும்‌ வாழவேண்டும்‌ என்ற உயர்‌ சிந்தனை சாதகரிடத்தில்‌ 


காணப்படும்‌. 


புத்திர உற்பத்திக்கான உயிர்‌ அணுக்கள்‌ அதிகரிக்கும்‌. நல்ல 
இரசனை இருக்கும்‌. உல்லாசம்‌, பொழுதுபோக்கு, உடலை 
அழகுப்படுத்திக்கொள்வது போன்றவற்றில்‌ ஆர்வம்‌ காணப்படும்‌. இயல்‌, 
இசை, நாடகம்‌, இலக்கியம்‌, வர்ணனை, சினிமா மற்றும்‌ அனைத்துக்‌ 
கலைகளிலும்‌ நாட்டம்‌ ஏற்படும்‌. கடன்‌ நோய்‌ வழக்கு இல்லாமல்‌ 
நிம்மதியாக இருப்பர்‌. கற்பனைவளம்‌ (ஈரப்‌) மிகுதியாகக்‌ காணப்படும்‌. 
காதல்‌ வயப்படூவர்‌. யூக அறிவு மிகுதியாக இருக்கும்‌. புதுப்புதுப்‌ 
படைப்புகள்‌, விட்டுக்கொடுத்து வாழ்தல்‌, இயற்கையைப்‌ பாதுகாத்து 
இயந்கையோடு ஒன்றி வாழ்தல்‌, மந்திரம்‌, யோகா, இயற்கையைப்‌ 
பாதுக்காக்கப்‌ போராடுவது, இயற்கை வேளாண்மை, செயற்கையான 
பொருள்களை அழித்தல்‌, இயற்கை மருத்துவத்தை ஊக்குவித்தல்‌ ஆகிய 


நன்மையான பலன்கள்‌ கிடைக்கும்‌. 


ஆன்மிகம்‌, தீர்த்த யாத்திரை, சமூக சேவையில்‌ ஈடூபாடூ, பாரம்பரியம்‌ 
மாறாத தன்மை, பெரியோர்களை மதித்து நடந்து கொள்ளுதல்‌, ஒழுக்கம்‌, 
சட்டங்களை மதித்துச்‌ செயல்படுதல்‌, தர்மச்‌ சிந்தனை, கடவுள்பக்தி, 
ஆய்வு கல்வி, முன்னோர்கள்‌ ஆசிர்வாதம்‌ மற்றும்‌ பூர்வீகச்‌ சொத்துகள்‌, 
சட்டங்கள்‌ இயற்றுவது, அதிகாரப்‌ பகிர்வுக்கு முனைதல்‌, அதிர்ஷ்டம்‌, குரு 
உபதேசம்‌ ஆகிய பலன்கள்‌ 100 விழுக்காடு நடக்கும்‌. இவை சாதகருக்கு 


மனமகிழ்ச்சியைக்‌ கொடுக்கும்‌. 
தீமையான பலன்கள்‌ : 


1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 


இருக்கும்போது, 2, 6, 10 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 


113 


இயங்காமல்‌ இந்தப்‌ பாவகங்கள்‌ மூலம்‌ சாதகருக்குக்‌ கிடைக்க வேண்டிய 


மனமகிழ்ச்சி தடைபடும்‌. அதாவது இதனைத்‌ தீமை எனக்‌ கொள்ளலாம்‌. 


பணம்‌ உற்பத்தி செய்யும்‌ திறன்‌ இருக்காது, பணத்திற்கு 
முக்கியத்துவம்‌ கொடுத்துச்‌ சிக்கனம்‌ செய்யாமல்‌ ஆடம்பரச்‌ செலவுகள்‌ 
செய்ய நேரிடும்‌, சுயகெளரவம்‌ பார்க்காமல்‌ பணத்திற்காக மற்றவர்களிடம்‌ 
கையேந்துவது, குடும்பத்தில்‌ உள்ள பிற உறுப்பினர்களின்‌ உழைப்பில்‌ 
வாழ்வது, கையில்‌ இருக்கும்‌ பணத்தை திட்டம்‌ போட்டுச்‌ செலவு செய்ய 


இயலாமல்‌ பணப்புழக்கம்‌ பாதிக்கப்படும்‌. 


உடல்‌ உழைப்பில்‌ நாட்டம்‌ இருக்காது, ஒழுங்காக வேலைக்குச்‌ 





செல்ல மாட்டார்கள்‌, சுதந்திரம்‌ அதிகம்‌ எதிர்பார்த்து அடிமைத்தொழில்‌ 
பிடிக்காமல்‌ போகும்‌, சோம்பேறித்தனம்‌ மெத்தனப்‌ போக்கு இவர்களிடம்‌ 
காணப்படும்‌, அளவுக்கு அதிகமாக விட்டுக்கொடுத்து ஏமாளி என்கிற 
பெயரும்‌ எடுப்பார்கள்‌, பூர்வீகச்‌ சொத்துக்களைக்‌ கேட்டு வாங்காமல்‌ 
விட்டுக்கொடுப்பது. புதியவேலைக்கு முயற்சி செய்யாமல்‌ இருப்பது, 
மற்றவர்களுக்கு அடிபணிந்து வேலைசெய்ய விருப்பம்‌ இருக்காது, கடன்‌ 


கிடைக்காது. 


எதிர்காலத்‌ திட்டமிடுதல்‌ சரியாக இருக்காது, எல்லோரையும்‌ நம்பி 
ஏமாந்து போகுதல்‌, தானதரும காரியங்களில்‌ ஈடுபட்டுப்‌ பணத்தைச்‌ செலவு 
செய்யவது, கொடுத்த வேலையைச்‌ சரியான நேரத்தில்‌ முடிக்க முடியாமல்‌ 
சிரமப்படுவார்கள்‌, தனக்குக்‌ கீழ்‌ பணிபுரிபவர்களிடம்‌ வேலை வாங்கச்‌ 
சிரமம்‌ ஏற்படும்‌, நிர்வாகத்‌ திறனற்றுக்‌ காணப்படுவர்‌, வேலையில்‌ பொறுப்பு 
உணர்ச்சி இருக்காது, பொறுப்புக்களைத்‌ தட்டிக்‌ கழிப்பார்கள்‌, இவர்களே 
தனது வேலையை இராஜினாமா செய்து பின்‌ வேலை இல்லாமல்‌ 
தவிப்பார்கள்‌, பார்த்துவரும்‌ வேலை போய்விடும்‌ அபாயம்‌ உண்டு, 
நிரந்தரவேலை கிடைக்காது, பதவி உயர்வும்‌ கிடைக்காது. அடிக்கடி 
செய்யும்‌ வேலைக்குச்‌ செல்லாமல்‌ விடுப்பு எடுப்பார்கள்‌, விருப்பஓய்வு 
கொடுத்து விடுவார்கள்‌, வேலையில்‌ ஸ்திரதன்மை இருக்காது. 
உறவினரிடத்தில்‌, வாடிக்கையாளர்களிடத்தில்‌ மற்றும்‌ வேலைசெய்யும்‌ 


இடத்தில்‌ உள்ளவர்களிடம்‌ பொறுப்பற்றவன்‌ என்கிற பெயர்‌ எடுப்பார்கள்‌. 


114 


1. சாதகர்‌ பெயர்‌ : லோகேஷ்‌ (88385 21377) பிறந்த நாள்‌ : 27.11.1993 


பிறந்த ஊர்‌ : வேலூர்‌. 


இரவு 10.50 


பிறந்த நேரம்‌ : 


























Logesh திசை விபரம்‌ 


20-06-2013-16-11-2013 








27-11-1993 22:50:00 சுக்‌ 20-0 1977-20-06-1997 [செ செ 
Vellore,T.N. சூரி 20-06-1997-21-06-2003 [செ சூ 1௪11-2013-05- 12-2014 
சுக்‌ திசை இருப்பு 03-வருடம்‌ 0௭ மாதம்‌ 22-நாள்‌ சந்‌ _21-0&2003-20-06-2013 செ குரு 05-12-2014-11-11-2015 
செ_ 20-06 2013-20-06-2020 [செ சனி 11-11-2015-20-12-2016 
சூ. 20-062020-20-062038 [செ புத 20-12-2016-17-12-2017 
20-06-2038-20-06-2054 செ கதே 17-12-2017-15-05-2018 
னி 20-02054-20-06-2073 [செ சுக்‌ 15-05-2018-15-07-2019 
த 20-06-2073-20-06-2090 [செ சூரி 15-07-2019-20-11-2019 
20-06-2090-20-06-2097 [ச சந்‌ 20-11-2019-20-06-2020 











இந்தச்‌ சாதகர்‌ ஐ.டி.ஐ., தொழிற்‌ பயிற்சி படித்து இருக்கிறார்‌. படித்து 
முடித்தபின்‌ ஒரு கம்பெனியில்‌ இயந்திரப்‌ 
பணியாளராகப்‌ பணிபுரிந்து வந்துள்ளார்‌. கடந்த மூன்று மாதங்களாக அந்த 


தற்காலிகமாக சின்னக்‌ 


வேலைக்கும்‌ செல்வதில்லை. வீட்டில்‌ இருந்துகொண்டு ஒரு பெண்ணைக்‌ 


காதலும்‌ செய்து வருகிறார்‌. 


இவரது இராசிக்‌ கட்டப்படி அடிமை வேலைக்கான கொடுப்பினை 
6 ஆம்‌ அதிபதி குரு 4 இல்‌ இருப்பதால்‌ வேலைக்குச்‌ செல்வது உத்தமம்‌. 
சூரிய புத்தி (5) ஆகும்‌. இந்தப்‌ 
புத்தியில்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடூ இயங்கும்‌. 2, 6, 10 ஆம்‌ 


ஆனால்‌ நடப்பு செவ்வாய்‌ தசா (5), 


பாவகங்கள்‌ இயங்காது. அதன்படி 5 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ காதல்‌ செய்து 
இந்தச்‌ சூரிய புத்தியில்‌ (5) 
அடுத்துவரும்‌ சந்திரன்‌ (10) அதன்‌ பின்வரும்‌ இராகு (4) இல்‌ இருப்பதால்‌ 
ஒழுங்காக வேலைக்குச்‌ செல்வார்‌ என ஆய்வு விதிப்படி எதிர்பார்க்கலாம்‌. 


வருகிறார்‌, வேலைக்குச்‌ செல்லவில்லை. 


115 


2. சாதகர்‌ : திவ்யா ஸ்ரீ (79049 81300) பிறந்த நாள்‌ : 07.08.1987 


பிறந்த நேரம்‌ : இரவு 10. 10 பிறந்த ஊர்‌ : திருநெல்வேலி 


ஸ்ரீபதி பாவகம்‌ 











DIVYA 


றல்‌ D 
07-08-1987 22:10:00 சுக்‌ 20-04-1969-20-04-1988 கு ராகு 21-04-2011-01-01-2014 
Tirunelvelli,T.N. சூரி 20-04-1988-21-04-1994 [ராகு குரு 01-01-2014-27-05-2016 
சுக்‌ திசை இருப்பு 00-வருடம்‌ 08-மாதம்‌ 13-நாள்‌ சந்‌ 21-04-1994-20-04-2004 [ராகு சனி 27-05-2016-03-04-2019 
ச 20-04-2004-21-04-2011 பக 03-04-2019-20-10-2021 
த 21-04-2011-21-04-2029 
தரு 21-04-2029-21-04-2045 [ராகு சுக்‌ உட 2022- 0-1 2025 
னி 21-04-2045-20-04-2064 [ராகு சூரி 07-11-2025-02- 10-2026 
த 20-04-2064-21-04-2081 [ராகு சந்‌ 02-10-2026-02-04-2028 
21-04-2081-20-04-2088 [ராகு செ 02-04-2028-21-04-2029 

















இந்தச்‌ சாதகருக்கு விதிப்படி இராசிக்‌ கட்டத்தில்‌ 6 ஆம்‌ அதிபதி 
சூரியன்‌ 5 இல்‌. ஆய்வு விதிப்படி அடூத்தவரிடத்தில்‌ வேலை செய்ய 
விருப்பம்‌ இருக்காது. இருப்பினும்‌ 2016 டிசம்பர்வரை சந்தைப்படுத்துதல்‌ 
3 ஆம்‌ பாவக வேலை செய்து வந்துள்ளார்‌. இராகு திசை (1) சனி 
புத்தியில்‌ (9) தான்‌ செய்து வந்த வேலையை இராஜினாமா செய்துவிட்டுத்‌ 
தனியாக இந்தி டியூசன்‌ எடுத்து அதன்மூலம்‌ வருமானம்‌ ஈட்டி வருகிறார்‌. 


24.10.2019 அன்றுபடி இவருக்கு நடப்பு புதன்‌ புத்தி (5) ஆகும்‌. இவர்‌ 
செய்யும்‌ தொழிலில்‌ வருமானம்‌ மிகக்‌ குறைவு ஆகும்‌. பணத்திற்கு மிகவும்‌ 





கஷ்டப்படுகிறார்‌. புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 5 ஆம்‌ பாவகத்தில்‌ 
இருப்பதால்‌, 5 ஆம்‌ பாவகப்‌ பலன்‌ காதல்‌ என்னும்‌ பலனும்‌ 


நடந்துகொண்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


116 


3. சாதகர்‌ : சந்திரசேகரன்‌ (88709 39760) பிறந்த நாள்‌ : 27.06.1977 


பிறந்த நேரம்‌ : இரவு 9. 45 பிறந்த ஊர்‌ : நாகர்கோவில்‌ 


விசாகம்‌-2 














CHANDRA SEKARAN (88709 39760) 


தி த்தி விபரம்‌ 
27-06-1977 21:45:00 குரு 13-02-1973-13-02-1989 [புத பூத 14-02-2008- 12-07-2010 
Nagercoil,T.N. சனி 13-02-1989-14-02-2008 [புத சே 12-07-2010-10-07-2011 
குரு திசை இருப்பு 11-வருடம்‌ 07-மாதம்‌ 17-நாள்‌ த 14-02-2008-13-02-2025 [பூத சுக்‌ 10-07-2011-09-05-2014 


கே 13-02-2025-14-02-2032 [புத சூரி 09-05-2014-16-03-2015 
13-02-2058-14-02-2068 [புத ராகு 12-08-2017-29-02-2020 
செ 14-02-2068- 13-02-2075 [புத குரு 29-02-2020-06-06-2022 
கு 13-02-2075-13-02-2093|புத சனி 06-06-2022-13-02-2025 














இந்தச்‌ சாதகர்‌ சுயமாகத்‌ தங்கநகை செய்யும்‌ தொழில்‌ செய்து 
வருகிறார்‌. இராசிக்‌ கட்டப்படி 7 ஆம்‌ அதிபதி 10 இல்‌. சுயமாகத்‌ தொழில்‌ 
செய்யலாம்‌. மேலும்‌ தங்க நகைக்கான காரகக்‌ கோள்‌ குரு மற்றும்‌ 


சுக்கிரன்‌. இதில்‌ சுக்கிரன்‌ 4 இல்‌, குரு 5 இல்‌ இருக்கிறது. 


இவருக்குத்‌ தற்சமயம்‌ புதன்‌ தசாவில்‌ (5) இராகு புத்தி (9) ஆகும்‌. 
12.08.2017 முதல்‌ 29.02.2020 வரை இராகு புத்தி நடந்துகொண்டு 
இருக்கிறது. நடப்பு தசா மற்றும்‌ புத்தி இரண்டும்‌ 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருப்பதால்‌ கடந்த இரண்டு ஆண்டுகளாக வருமானம்‌ மிகவும்‌ 
குறைந்துவிட்டது. சாதகரின்‌ ஆரோக்கியம்‌, சுயகெளரவம்‌, குழந்தைகள்‌ 
நலம்‌ அனைத்தும்‌ திருப்திகரமாக உள்ளது. 


117 


4, சாதகர்‌ : கோபி (99420 95865) பிறந்த நாள்‌ : 12.08.1984, 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 01.45, பிறந்த ஊர்‌ : ஆத்தூர்‌ 








[| அவிட்டம்‌-2 


















GOPI. 5 (99420 95865) திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

12-08-1984 01:45:00 
Atur, T.N. 
செவ்‌ திசை இருப்பு 04-வருடம்‌ 07-மாதம்‌ 29-நாள்‌ குரு 12-04-2007-12-04-2023 [கு 11-12-2011- 18-03-2014 


ரு புத 

த 12-04-2042-12-04-2059 (குரு சுக்‌ _22-02-2015-23- 10-2017 
தே 12-04-2059-12-04-2066 [குரு சூரி 23-10-2017- 11-08-2018 
சுத்‌ 12-04-2066-12-04-2086 [குரு சந்‌ 11-08-2018-11-12-2019 





சூரி 12-04-2086-11-04-2092 [குரு செ 11-12-2019-16-11-2020 
சந்‌ 11-04-2092-13-04-2102 [குரு ராகு 16-11-2020 12-04-2023 











இந்தச்‌ சாதகருக்குத்‌ தற்சமயம்‌ ஆண்கள்‌ உடற்பயிற்சி கூடத்தில்‌ 
பயிற்சியாளராக ஆக வேலை செய்கிறார்‌. இவரது இராசிக்‌ கட்டப்படி 6 
ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 4 இல்‌. அடிமை வேலை இவருக்கு ஒத்துவரும்‌. 
இப்போது இவருக்குத்‌ தசாவை நடத்தும்‌ கோள்‌ குரு 8 இல்‌ இருக்கிறார்‌. 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ சந்திரன்‌ 9 இல்‌ இருக்கிறார்‌. சந்திரபுத்தி கடந்த 
ஓராண்டாக நடைபெற்று வருகின்றன. இக்காலக்கட்டத்தில்‌ சாதகர்‌ 5 ஆம்‌ 
பாவகக்‌ காரகமான யோகா மற்றும்‌ சோதிடம்‌ பயின்று பயிற்சி செய்து 
வருகிறார்‌. ஆரோக்கியம்‌ மிக நன்றாக உள்ளது. மேலும்‌ கடந்த ஆண்டு 
டிசம்பர்‌ மாதம்‌ ஒரு குழந்தையும்‌ பிறந்துள்ளது. குழந்தை 5 ஆம்‌ பாவகக்‌ 
காரகம்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 9 ஆம்‌ பாவகத்தில்‌ என்பதால்‌ வருமானம்‌ 


குறைவான அளவில்‌ வந்துகொண்டூ இருக்கிறது. 


118 


5. சாதகர்‌ : கார்த்திக்‌ (99417 87691) பிறந்த நாள்‌ : 21.01.1996. 


பிறந்த நேரம்‌ : இரவு 11.30 பிறந்த ஊர்‌ : சென்னை. 























KARTHIK B.E 94432 89632 திசை விபரம்‌ தி விபரம்‌ 


21-01-1996 23:40:00 செ_ 14-06-1995-14-06-2002 [ராகு ராகு 14-05-2002 24-02-2005 
Chennai, T.N. ராகு 14-06 2002- 13-06-2020 சூ குரு 24-02-2005-21-07-2007 
செவ்‌ திசை இருப்பு 06௭ வருடம்‌ 04-மாதம்‌ 21-நாள்‌ குரு 13-06-2020-13-06-2036 [ராகு சனி 21-07-2007-27-05-2010 


13-06-203-14-06-2055 |ராகு புத 27-05-2010-13-12-2012 
5 14-06-2055- 13-06-2072 [ராகு கே 13-12-2012-01-01-2014 
13-06-2072-14-06-2079 |ராகு சுத்‌ 01-01-2014-31-12-2016 
14-06-2079-14-06-2099 [ராகு சூரி 31-12-2016-25-11-2017 
14-06-2099-15-06-2105 [ராகு சந்‌ 25-11-2017-27-05-2019 
15-06-2105-15-06-2115 [ராகு செ_27-05-2019-13-06-2020 

















இந்தச்‌ சாதகர்‌ பி.இ. (கணிப்‌ பொறியியல்‌) படித்து உள்ளார்‌. 
ஆனால்‌ அந்தத்‌ துறையில்‌ வேலை செய்யாமல்‌, தனியார்‌ வங்கியில்‌ 
வேலைசெய்து வருகிறார்‌. இராசிக்‌ கட்டப்படி 6 ஆம்‌ அதிபதி 6 இல்‌. 
அடிமை வேலை உத்தமம்‌ ஆகும்‌. வங்கியின்‌ காரகக்‌ கோள்‌ குரு 
இராசிக்‌ கட்டத்தில்‌ 4 இல்‌. இவர்‌ படித்து முடித்தவுடன்‌ சூரியன்‌ புத்தி (4) 
பாவகக்‌ கட்டத்தில்‌ சூரியன்‌ 4 இல்‌ இருந்து நடந்துகொண்டு இருந்தபடியால்‌ 
உடனே தனியார்‌ வங்கியில்‌ நல்ல வேலை கிடைத்துவிட்டது. கடந்த சந்திர 
புத்தி (5) மற்றும்‌ நடப்பு செவ்வாய்‌ புத்தியில்‌ (5) பல இடங்களில்‌ 
வேலையை மாற்றி விட்டார்‌. இருப்பினும்‌ ஒவ்வொரு வேலை மாற்றத்திலும்‌ 


சம்பளம்‌ மட்டும்‌ படிப்படியாகக்‌ கூடிக்கொண்டே இருந்துள்ளது. 


இதற்கான காரணம்‌, இவரது சாதகத்தில்‌ 2 ஆம்‌ பாவகக்‌ 
கொடுப்பினை 100 விழுக்காடு நன்றாக உள்ளதே ஆகும்‌. இரண்டாம்‌ 


பாவகத்தில்‌ தியகோள்‌ இல்லை, இரண்டாம்‌ பாவக அதிபதி சுக்கிரன்‌ 


119 


6 இல்‌, இரண்டாம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ குரு 4 இல்‌, இரண்டாம்‌ பாவக 
சாவாஷ்டகவர்க்கம்‌ 37 ஆகும்‌. ஆக இரண்டாம்‌ பாவக வலிமையானது 
மிகவும்‌ நன்றாக உள்ளது என்பதால்‌ இவருக்கு 2 ஆம்‌ பாவகத்தைப்‌ 
பாதிக்கக்‌ கூடிய 1, 5, 9 ஆம்‌ பாவகத்‌ தசாபுத்தி வந்த போதிலும்‌ 
வருமானக்‌ குறைவு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


6. சாதகர்‌ : மணிகண்டன்‌ (77086 48377) பிறந்த நாள்‌ : 16.03.1989 


பிறந்த நேரம்‌ : இரவு 9.10 பிறந்த ஊர்‌: சென்னை 


7 8 9 
[11 























MANIKANDAN (77086 48377) திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

16-03-1989 21:10:00 குரு 12-09-1978- 12-09-1994 [புத த 12-09-2013-09-02-2016 
Chennai, T.N. சனி 12-09-1994-12-09-2013 [புத தே 09-02-2016-05-02-2017 
குரு திசை இருப்பு 05-வருடம்‌ 05-மாதம்‌ 27-நாள்‌ த 12-09-2013-12-09-2030|புத சுத்‌ 05-02-2017-07-12-2019 


கே 12-09-2030-12-09-2037 [புத சூரி 07-12-2019-12-10-2020 
சுத்‌ 12-09-2037-12-09-2057 
சந்‌ 13-09-2063-12-09-2073 [புத ராகு 11-03-2023-27-09-2025 
செ 12-09-2073- 12-09-2080 [புத குரு 27-09-2025-03-01-2028 

கு. 12-09-2080-12-09-2098 [புத சனி 03-01-2028-12-09-2030 

















இந்தச்‌ சாதகர்‌ 9 ஆம்‌ வகுப்பு வரை மட்டுமே படித்து உள்ளார்‌. 
இவருக்கு இராசிக்‌ கட்டப்படி 6 ஆம்‌ அதிபதி குரு மற்றும்‌ 7 ஆம்‌ அதிபதி 
செவ்வாய்‌ இரண்டு கோள்களும்‌ எட்டில்‌. கடந்த இரண்டரை ஆண்டுகளாகப்‌ 
புதன்‌ தசாவில்‌ (5), சுக்கிர புத்தி (5) ஆகும்‌. ஆதலால்‌ எந்த வேலைக்கும்‌ 
போகாமல்‌ வீட்டிலேயே மனைவி, குழந்தைகளுடன்‌ சாலியாக 
மனமகிழ்சியுடன்‌ இருந்துள்ளார்‌. இப்போது புதன்‌ தசாவில்‌ (5) சூரிய புத்தி 
(6) என்பதால்‌ ஒரு பைக்‌ கிடங்கில்‌ வேலைக்குச்‌ செல்ல துவங்கி 


இருக்கிறார்‌. 


120 


7. சாதகர்‌ : சாந்தி (82488 93926) பிறந்த நாள்‌ : 12.11.1964 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 3.38. பிறந்த ஊர்‌ : சென்னை 








[z| [z| [| [31] [> | [* | [> | [| 


குரு 


















[=] 





இராசி 


[2] ப 


திருவோணம்‌-3 














SHANTHTI ம்‌ ்‌ i 

12-11-1964 03:38:00 01-09- 1957-02-09- 1967 01-09-2008-05-09-2011 
Chennai, T.N. செ 02-09-1967-01-09-1974 [சனி புத 05-09-2011-15-05-2014 
சந்‌ திசை இருப்பு 02-வருடம்‌ 09-மாதம்‌ 19-நாள்‌ 01-09-1974-01-09-1992 [சனி கே 15-05-2014-24-06-2015 
01-09-1992-01-09-2008 [சனி சுக்‌ 24-06-2015-23-08-2018 
01-09-2008-02-09-2027 [சனி 23-08-2018-05-08-2019 
02-09-2027-01-09-2044 [சனி சந்‌ 05-08-2019-06-03-2021 
06-03-2021- 14-04-2022 
14-04-2022- 18-02-2025 
02-09-2071-01-09-2077 [சனி குரு 18-02-2025-02-09-2027 



































































இந்தச்‌ சாதகர்‌ தொழில்‌ முறை சோதிடர்‌ ஆவார்‌. நல்ல ஆர்வமோடு 
தொழில்‌ செய்து வந்தவர்‌ தற்சமயம்‌ 3 மாதங்களாகத்‌ தொழில்‌ செய்யும்‌ 
இடத்திற்கு அதிகம்‌ போகாமல்‌ குடும்பத்துடன்‌ தொடர்ந்து சுற்றுலா சுற்றுலா 
எனச்‌ சென்று வருகிறார்‌. சோம்பேறித்தனமாக இருப்பதாக அவரே 
கூறுகின்றார்‌. நடப்பு சனி தசாவில்‌ (6) சந்திர புத்தி (5) ஆகும்‌. சந்திரன்‌ 
5 ஆம்‌ பாவகக்‌ காரகங்களைச்‌ செயல்படுத்தி 2 ஆம்‌ பாவகப்‌ பலனைக்‌ 
கெடுப்பது (வருமானம்‌) மட்டும்‌ இன்றித்‌ தசா பலன்‌ முறிவும்‌ ஏற்பட்டு 
உள்ளது. இந்தச்‌ சனி தசாவில்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள 
கோள்களின்‌ புத்தியில்‌ தசா பலன்‌ முறிவு ஏற்படும்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 

இந்தப்‌ புத்திகளில்தான்‌ குடும்பத்துடன்‌ மகிழ்ச்சியாக இருக்க 
முடியும்‌. ஆய்வு சோதிடம்‌ தெரிந்து கொண்டுள்ளதால்‌ வருமானம்‌ 
கிடைக்காவிட்டாலும்‌ குடும்பம்‌, ஆரோக்கியம்‌ முக்கியம்‌ என்று உணர்ந்து 
உல்லாசமாகப்‌ பயணங்கள்மூலம்‌ புத்துணர்ச்சி பெற்று வருகிறார்‌. 


121 


8. சாதகர்‌ : ஸ்ரீநிவாசன்‌ (8248201452) பிறந்த நாள்‌ : 06.08.1964 


பிறந்த நேரம்‌ : காலை 06.40 பிறந்த ஊர்‌ : சென்னை 














SRINIVASAN (8248201452) திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
06-08-1964 06:40:00 
Chennai, T.N. 
குரு திசை இருப்பு 08-வருடம்‌ 0௭ மாதம்‌ 20-நாள்‌ | பூத 26-02-1992-25-02-2009 [சுக்‌ சந்‌ 26-06-2020-25-02-2022 
[கே _25-02-2009-26-02-2016 [சுக்‌ செ 25-02-2022-27-04-2023 
25-02-2042-26-02-2052 [சுக்‌ சனி 26 12-2028-26-02-2032 
செ 26-02-2052-25-02-2059 [சுக்‌ த 26-02-2032-27-12-2034 
கூ 25-02-2059-25-02-2077 [சுக்‌ கே 27-12-2034-26-02-2036 














இந்தச்‌ சாதகர்‌ குன்னக்குடி வைத்தியநாதனின்‌ கச்சேரியில்‌ மின்‌ 
விளக்கு, ஒலிப்பெருக்கி போடும்‌ வேலையைப்‌ பார்த்து இருக்கிறார்‌. 
அதன்பின்‌ சில இடங்களில்‌ வேலைக்குச்‌ சென்று உள்ளார்‌. கேது தசாவில்‌ 
சில நோய்ப்‌ பிரச்சினைகளால்‌ பாதிக்கப்ட்டூள்ளார்‌. கடந்த இரண்டு 
மாதங்களாக எந்த வேலைக்கும்‌ போகாமல்‌ வீட்டில்‌ சும்மா இருந்து 
வருகிறார்‌. 

இவருக்கு நடப்பு சுக்கிர தசா சுக்கிரன்‌ 11 இல்‌ இருப்பதால்‌ போதும்‌ 
என்கிற மனநிலை மேலோங்கியுள்ளது. மேலும்‌ கடந்த இரண்டு மாதங்களாக 


நடப்பு சூரியபுத்தி. சூரியன்‌ பாவகத்தில்‌ 1 இல்‌ இருப்பதால்‌ யாரிடமும்‌ 
அடிமை வேலை செய்ய மனமில்லாமல்‌ வீட்டிலேயே இருந்து வருகிறார்‌. 


122 


9. சாதகர்‌ : சண்முக வேல்‌ (93806 70268) பிறந்த நாள்‌ : 25.09.1984 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 1. 15 பிறந்த ஊர்‌ : சென்னை. 








லக்‌ குரு |செவ்‌ கேது|சனி சுக்‌ 








SHANMUGAVEL (93806 70268) த்தி விபரம்‌ 

25-09-1984 13:15:00 
Chennai, T.N. செ 12-08-1993-12-08-2000 [குரு சனி 30-09-2020-13-04-2023 
சந்‌ திசை இருப்பு 08-வருடம்‌ 10-மாதம்‌ 16-நாள்‌ கு 12-08-2000-13-08-2018 [குரு புத 13-04-2023-19-07-2025 
குரு 13-08-2018-13-08-2034 (குரு கே 19-07-2025-25-06-2026 
கே 13-08-2070-12-08-2077 [குரு சந்‌ 12-12-2029-13-04-2031 
சுக்‌ 12-08-2077-12-08-2097 |குரூ செ 13-04-2031-19-03-2032 
சூரி 12-08-2097-14-08-2103 [சுரு ராகு 19-03-2032-13-08-2034 














இந்தச்‌ சாதகருக்கு நடப்பு குரு தசாவில்‌ (1), குரு புத்தி (1) ஆகும்‌. 
இராசிக்‌ கட்டப்படி 6 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 11 இல்‌ ஆகவே அடிமை 
வேலை மத்திமம்‌, 7 ஆம்‌ அதிபதி புதன்‌ 9 இல்‌ சுயதொழிலும்‌ மத்திமம்‌. 
1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ மொத்தம்‌ 5 கோள்கள்‌ ஆகவே 


அடுத்தவரிடத்தில்‌ வேலை செய்ய விருப்பம்‌ இருக்காது. 


அதன்படி இவா இராகு திசை முடியும்‌ வரை அடுத்தவரிடத்தில்‌ 
வேலை செய்து வந்தார்‌. குரு தசா ஆரம்பித்த பின்னர்‌ இன்னும்‌ அடிமை 
வேலை சரிவராது எனப்‌ பார்த்துக்கொண்டு இருந்த வேலையைக்‌ குரு தசா 
(1) குரு புத்தியில்‌ (1) விட்டூ விட்டு, சுயமாக ஒரு வேன்‌ வாங்கிக்‌ காய்கறி 
விநியோகம்‌ செய்து வருகிறார்‌. இராசிக்‌ கட்டத்தில்‌ பத்தாம்‌ வீட்டில்‌ உள்ள 
கோளானச்‌ சந்திரனின்‌ காரகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


123 


10. சாதகர்‌ : சதீஷ்குமார்‌. (8825430730) பிறந்த நாள்‌ : 08.06.1991 


பிறந்த நேரம்‌ : காலை 10.05 பிறந்த ஊர்‌ : சென்னை. 


























SATHISH KUMAR 

08-06-1991 10:05:00 

Chennai, T.N. 

புத திசை இருப்பு 07-வருடம்‌ 03-மாதம்‌ 23-நாள்‌ 
















2-0-24-01-12-2068 
த 30-09-2048-01-10-2066 [சுக்‌ சனி 01-08-2018-30-09-2021 
0110-2066-01- 10-2082 





















01-10-2082-01-10-2101 


இந்தச்‌ சாதகருக்கு 6 ஆம்‌ அதிபதி குரு இலக்கினத்தில்‌. ஆய்வு 
விதிப்படி அடுத்தவரிடத்தில்‌ வேலை செய்வது சரிவராது. அடுத்தவரிடத்தில்‌ 
அடிபணிந்து வேலை செய்வது பிடிக்காமல்‌ பல இடங்களில்‌ வேலை 
மாற்றம்‌ செய்துகொண்டே இருந்துள்ளார்‌. 7 ஆம்‌ அதிபதி 7 இல்‌ 
இருப்பதால்‌ சுயதொழில்‌ செய்வது மத்திமம்‌. ஆதலால்‌ சுக்கிர தசாவில்‌ 
(1) இராகு புத்தியில்‌ (6) 2014 ஆம்‌ ஆண்டு முதல்‌ சுயமாக 
சந்தைப்படுத்துதல்‌ தொழில்‌ துவங்கியுள்ளார்‌. சுக்கிர தசா (1) செவ்வாய்‌ 
புத்தியில்‌ (5) காதல்‌ செய்து இராகு புத்தியில்‌ (6) காதல்‌ முறிவு 
திருமணத்‌ தடையும்‌ ஆகியும்‌ உள்ளது. 


சுக்கிர தசா (1) குரு புத்தியில்‌ (5) பணத்தைச்‌ சேமிக்க வேண்டும்‌ 
என்கிற எண்ணம்‌ துளியும்‌ இல்லாமல்‌, மிக உயர்ந்த ஆடைகள்‌ அணிவது, 
அதிகம்‌ சினிமா பார்ப்பது, 5 நட்சத்திர ஓட்டல்களில்‌ உணவு பல 
பெண்கள்‌ தொடர்பு என உல்லாசமாகக்‌ (5) காலம்‌ கடத்தி உள்ளார்‌. 
சனி புத்தியில்‌ (7) செலவுகள்‌ குறைந்து சிறிது மாற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. 


124 


11. சாதகர்‌ : கோகுல பிரசாந்த்‌ (7904531456) பிறந்த நாள்‌ : 02.06.1995 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 2.45 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 























GOKULA PRASANTH த ம்‌ ம்‌ 
02-06-1995 14:45:00 குரு 09-01-1982- 09-01- 1998 [புத 09-01-2017-07-02-2019 
Salem, T.N. சனி 09-01-1998-09-01-2017 [பூத கே 07-06-2019-04-06-202 
குரு திசை இருப்பு 02-வருடம்‌ 07-மாதம்‌ 08-நாள்‌ 

- ட்‌ ட்‌ த சூரி 05-04-2023-09-02-2024 








செ 09-01-2077-10-01-2084|புத கு - 
கூ _10-01-2084-10-01-2102 [பூத ல: 02-05-2031-09-01-2034 








இந்தச்‌ சாதகர்‌ பி.இ. பொறியியல்‌ படித்துள்ளார்‌. இராசிக்‌ கட்டத்தில்‌ 
6 ஆம்‌ அதிபதி சனி 7 இல்‌. 7 ஆம்‌ அதிபதி குரு 3 இல்‌. ஆகவே 
பிறரிடம்‌ வேலை செய்வது மற்றும்‌ சுயதொழில்‌ செய்வது இரண்டும்‌ 
மத்திமம்‌ ஆகும்‌. சனி தசா (6) முடியும்‌ வரை தனியார்‌ நிறுவனத்தில்‌ 
ஒழுங்காக வேலை செய்துள்ளார்‌. அதன்பின்‌ புதன்‌ தசா (9) புதன்‌ புத்தி 
(9) ஆரம்பித்த 20 நாளில்‌ வேலையை விட்டூ நின்று விட்டார்‌. புதன்புத்தி 





முழுவதும்‌ வேலைக்குச்‌ செல்ல வில்லை. அதன்பின்‌ புதன்‌ (9) தசாவில்‌ 
கேது (8) புத்தி நடக்கிறது. இவருக்கு மனத்துக்குப்‌ பிடித்தமான வேலை 
கிடைக்கவில்லை என வீட்டிலேயே இருந்து வருகிறார்‌. இன்னும்‌ 
திருமணமும்‌ ஆகவில்லை. 


அடுத்து சுக்கிரன்‌ புத்தி (8), சூரிய புத்தி (9) முடிந்து, சந்திர புத்தி 
(10) வரும்வரை சரியான மணத்திற்குப்‌ பிடித்த வேலை கிடைக்காது 


என்றும்‌ பலன்‌ கூறலாம்‌. 


125 


12. முனைவர்‌. தம்பிதுரை (79040 71504) பிறந்த நாள்‌ : 09.10.1991 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 3.30 பிறந்த ஊர்‌ : தாமபுரி. 




















Dr. THAMBITHURAI திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
09-10-1991 03:30:00 செ 24-02-1986-24-02-1993 [குரு குரு 24-02-2011-14-04-2013 
Dharmapuri, T.N. 
செவ்‌ திசை இருப்பு 01-வருடம்‌ 04-மாதம்‌ 17-நாள்‌ 3 -02-2011- 3 hg - 


சல 2. குரு 
த 24-02-2046-24-02-2063 (குரு சுக்‌ 07- 01- 2019-07-09-2021 


கே 24-02-2063-24-02-2070 குரு சூரி 07-09-2021-26-06-2022 














சு 01-10-2024-24-02-2027 


இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.எஸ்‌.சி. முனைவர்‌ பட்டம்‌ படித்துள்ளார்‌. இவரின்‌ 
இராசிக்‌ கட்டத்தில்‌ 6 ஆம்‌ அதிபதி சனி 6 ஆம்‌ வீட்டில்‌ இருக்கிறார்‌. 
அடூத்தவரிடத்தில்‌ வேலை செய்வது உத்தமம்‌ ஆகும்‌. குரு தசாவில்‌ (1) 
சனி புத்தியில்‌ (6) ஒரு கல்லூரியில்‌ பேராசிரியா பணியில்‌ சேர்ந்துள்ளார்‌. 
புதன்‌ புத்தி (2), கேது புத்தி (11) முடியும்‌ வரை பேராசிரியராக அதே 
கல்லூரியில்‌ பணிபுரிந்து வந்துள்ளார்‌. 


அதன்பின்‌ வந்த சுக்கிர புத்தியில்‌ (1) வேலைக்குச்‌ செல்ல ஏனோ 
விருப்பமில்லாமல்‌ வீட்டில்‌ இருந்து வருகிறார்‌. முன்றுமாதங்கள்‌ முன்பு 
சுக்கிர புத்தியில்‌ (1) குழந்தையும்‌ பிறந்துள்ளது. புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
1 ஆம்‌ பாவகத்தில்‌ இருந்து 5 ஆம்‌ பாவகப்‌ பலனை 100 விழுக்காடு 
கொடுத்து அதன்மூலம்‌ குழந்தை கிடைத்துள்ளது. அதேநேரத்தில்‌ புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ 1 இல்‌ இருந்தபடியால்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகக்‌ 
காரகத்துவங்கள்‌ பாதிக்கப்பட்டூள்ளது. 


126 


13. சாதகர்‌ : மோனிகா (97157 74074) பிறந்த நாள்‌ : 09.09.1999 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 5.12 பிறந்த ஊர்‌ : தர்மபுரி. 

















த்தி விபரம்‌ 







MONIKA 

09-09-1999 05:12:00 

Dharmapuri, T.N. 

கேது இசை இருப்பு 01-வருடம்‌ 05-மாதம்‌ 26-நாள்‌ 
[சந்‌ 09-09-2027-06-03-2037 [சுக்‌ செ 06-03-2007-09-05-2008 
[செ_06-03-2037-09-03-2044 [சுக்‌ ராகு 06-05-2008-06-05-2011 


0€-03-2062-06-03-2078 னி 04-01-2014-06-03-2017 








ரு 
சனி 0603-2078-06-03-2097 (சுத்‌ த 0€-03-2017-05-01-2020 
த 06-03-2097-07-03-2114 சுக்‌ சே 05-01-2020-06-03-2021 








இந்தச்‌ சாதகர்‌ பி.எஸ்சி., பி.எட்‌., படித்துள்ளார்‌. நடப்பு சுக்கிர தசா 
(1) புதன்‌ புத்தி (1) ஆகும்‌. இவர்‌ படித்து முடித்ததோடு சரி எந்த 
வேலைக்கும்‌ போகவில்லை. நடப்பு புதன்‌ 1 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ காதல்‌ 
வயப்பட்டு ஒரு பையனைக்‌ காதல்‌ செய்து வருகிறார்‌. புத்தியை நடத்தும்‌ 
கோள்‌ 1 இல்‌ இருக்கும்போது 5 ஆம்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ 100 
விழுக்காடு இயங்கும்‌. அதன்படி இவர்‌ 5 ஆம்‌ பாவகக்‌ காரகமான காதல்‌ 
செய்து வருகிறார்‌. 

இவரது இராசிக்‌ கட்டம்‌ படி 6 ஆம்‌ அதிபதி சனி, 9 இல்‌ 
இருப்பதால்‌ அடுத்தவரிடத்தில்‌ வேலைக்குச்‌ செல்ல விருப்பம்‌ இருக்காது. 
மேலும்‌ 1, 5, 9 ஆம்‌ திரிகோணங்களில்‌ மொத்தம்‌ 6 கோள்கள்‌ 


உள்ளதால்‌ அடிமை வேலைக்குச்‌ செல்லும்‌ எண்ணம்‌ வராது. 


127 


14. சாதகர்‌ : பால்ராஜ்‌ (79045 31456) பிறந்த நாள்‌ : 08.03.1978 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.47 பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌. 





























PAL RAJ [ திசை விபரம்‌ புத்தி விப 











08-03-1978 05:47:00 கு 10-11-1974-09-11-1992 [சனி சனி 09-11-2008- 13-11-2011 
Mettur,T.N. குரு 09-11-1992-09-11-2008 |சனி புத 13-11-2011-23-07-2014 
ராகு திசை இருப்பு 14-வருடம்‌ 08-மாதம்‌ 03-நாள்‌ சனி 09-11-2008 10-11-2027 [சனி கே 23-07-2014-01-09-2015 





த 10-11-2027-09-11-2044 [சனி சுக்‌ 01-09-2015-31-10-2018 


கே 09-11-2044-10-11-2051 [சனி சூரி 31-10-2018 13-10-2019 
சுத்‌ 10-11-2051-10-11-2071 [சனி சந்‌ 13-10-2019-14-05-2021 





கூரி _10-11-2071-09-11-2077 [சனி செ 14-05-2021-23-06-2022 
சந்‌ 09-11-2077-10-11-2087 [சனி கு 23-06-2022-28-04-2025 
செ 10-11-2087-10-11-2094 [சனி குரு 28-04-2025- 10-11-2027 








இந்தச்‌ சாதகர்‌ அரசுப்‌ பள்ளியில்‌ ஆசிரியராகப்‌ பணிபுரிந்து வந்தார்‌. 
கடந்த ஓர்‌ ஆண்டாக வேலைக்குப்‌ போகாமல்‌ வீட்டிலேயே இருந்து 
வருகிறார்‌. என்ன காரணம்‌ என்று சொல்லவும்‌ தெரியவில்லை, ஏனோ 
வேலைக்குப்‌ போக விருப்பம்‌ இல்லை கட்டாயபடுத்தாதீர்‌ என்று கூறி 


வருகிறார்‌. இவரது ஆரோக்கியம்‌ (1) நன்றாகத்தான்‌ உள்ளது. 


இவரது இராசிக்‌ கட்டத்தில்‌ 6 ஆம்‌ அதிபதி சந்திரன்‌ 1 ஆம்‌ வீட்டில்‌ 
உள்ளதால்‌ அடிமை உத்தியோகம்‌ பார்க்க விருப்பம்‌ இராது. மேலும்‌ 
கடந்த ஓர்‌ ஆண்டாக இவருக்குச்‌ சனி தசாவில்‌ (7) சூரிய புத்தி (1) 
நடந்து உள்ளது. இப்போது நடக்கும்‌ புத்தி சந்திரன்‌, சந்திரனும்‌ 1 ஆம்‌ 
பாவகத்தில்‌ உள்ளார்‌. 1 ஆம்‌ பாவகம்‌ என்பது 2 ஆம்‌ பாவகத்திற்கு 12 
ஆகவும்‌, 6 ஆம்‌ பாவகத்திற்கு 8 ஆகவும்‌, 10 ஆம்‌ பாவகத்திற்கு 4 
ஆகவும்‌ வருகிறபடியால்‌, 2, 6, 10 ஆம்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ 


பாதிக்கப்படுகிறது. 


128 


15. சாதகர்‌ : ரேகா (95149 05454) பிறந்த நாள்‌ : 24.04.1989 


பிறந்த நேரம்‌ : இரவு 10.06 பிறந்த ஊர்‌ : ராஜபாளையம்‌ 


பணிய 

































[51] [| [=] [எ] 
REKHA த i த i 
24-04-1989 22:06:00 பூத 27-02- 1984-26-02-2001 த்‌ சுக்‌ 27-02-2008-25-08-2011 
Rajapalayam,T.N. கக 26-02-2001-27-02-2008 சூரி 28-0€-2011-27-06-2012 





புத திசை இருப்பு 11-வருடம்‌ 10-மாதம்‌ 03-நாள்‌ 








2 ச 
ன்‌ 5 சே. 26-02-2014-28-04-2015 
சந்‌ 26-02-2034-27-02-2044 [சுத்‌ 28-04-2015-28-04-2018 
செ 27-02-2044-26-02-2051 சக்‌ கரு 28-04-2018-27-12-212 

னி 27-12-2020-27-02-2024 











து 27-02-2024-28-12-2026 
சுக்‌ கே 28-12-2026-27-02-2028 





சனி 2600-2085 28-02-2104 





இந்தச்‌ சாதகருக்கு சுக்கிர திசை (5) சந்திர புத்தியில்‌ (1) காதல்‌ 
திருமணம்‌ நடைபெற்று உள்ளது. அதன்பின்‌ வெளிநாட்டில்‌ இருந்து 
வருகிறார்‌. 


இவருக்குத்‌ தசாவை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 5 ஆம்‌ பாவகத்தில்‌ 
இருந்தபடியாலும்‌ 2013 ஆம்‌ ஆண்டூ புத்தியை நடத்தி கோள்‌ சந்திரன்‌ 
1 ஆம்‌ பாவகத்தில்‌ இருந்து 5 ஆம்‌ பாவகக்‌ காரகமான காதல்‌ 100 
விழுக்காடு இயங்க வைத்துள்ளது. இவருக்கு 5 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 
75 விழுக்காடு நன்றாக உள்ளது. மேலும்‌ 5 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 7 
ஆம்‌ வீட்டிலும்‌, 7 ஆம்‌ அதிபதி புதன்‌ 5 ஆம்‌ வீட்டில்‌ பரிவர்த்தனையுடன்‌ 
11 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ சோக்கை. எனவே விதிப்படி காதல்‌ வயப்படக்‌ 
கூடிய சாதகம்தான்‌. மேலும்‌ காதலுக்கு ஒற்றைப்படைப்‌ புத்திகள்‌ 
சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும்‌. அதன்படி ஒன்றாம்‌ பாவகச்‌ சந்திர 
புத்தியில்‌ காதல்‌ திருமணம்‌ நடந்து உள்ளது. 

129 


16. மருத்துவர்‌. தட்சிணாமூர்த்தி (9442354466) பிறந்த நாள்‌ : 19.05.1950 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 5.00 பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌. 


MOE 



















மிருகசீருஷம்‌-1 




















Dr.Dhakshina Moorthy M.B.B.S. கட்க 
19-05-1950 05:00:00 டு 
Mettur,T.N. 

செவ்‌ திசை இருப்பு 05-வருடம்‌ 09-மாதம்‌ 26 நாள்‌ 














15-03-2009- 11-08-2011 
11-08-2011-08-08-2012 





சை விபரம்‌ 
15-03-1949-15-03-1956 [புது புத 
15-03-1956-15-03-1974[பது கே 
15-03-1974-15-03- 1990 சுக்‌ ( 
15-03- 1990- 15-03-2009 
15-03-2009. 15-03-2026 | 
15-03-202௨ 15-03-2033 


















பத சூ 
பூத சந்‌ 14-04-2016-13-09-2017 
செ_ 13-09-2017-11-09-2018 
11-09-2018-30-03-2021 
15-03-2053- 15-03-2059 30-03-2021-06-07-2023 
15-03-2059-15-03-2069 [புத சனி 06-07-2023- 15-03-2026 








பூத சனி 
| சூரி சந்‌ செவ்‌ தேது 
| குரு 






















இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.பி.பி.எஸ்‌., எம்‌.எஸ்‌., படித்த அலோபதி மருத்துவர்‌ 
ஆவார்‌. அறுவை சிகிச்சை நிபுணர்‌. அதற்கான காரணம்‌ இராசிக்‌ 
கட்டத்தில்‌ சூரியன்‌ 2 இல்‌, செவ்வாய்‌ 6 இல்‌. மேலும்‌ மருத்துவர்கள்‌ 
சாதகத்தில்‌ இரட்டைப்படையில்‌ அதிக கோள்கள்‌ காணப்படும்‌. அதன்படி 
இவருக்கு இரட்டைப்படையில்‌ மொத்தம்‌ 6 கோள்கள்‌. அதனால்‌ 
நல்லமுறையில்‌ சம்பாதித்தார்‌. 


ஆனால்‌ புதன்‌ திசை (1) புதன்‌ புத்தியில்‌ (1) 2009 முதல்‌ 2011 
வரை நிதி நிறுவனத்தில்‌ கிடைக்கும்‌ என்று தவறான பொருளாதாரத்‌ 
திட்டம்‌ போட்டுக்‌ கிட்டதட்ட ஒரு கோடி ருபாய்‌ அதே புத்தியில்‌ இழந்து 
விட்டார்‌. இவருக்கு 2 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 25 விழுக்காடூ மட்டூமே. 
2 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பனை குறைவாக இருந்து, இரட்டைப்படையில்‌ 
அதிகக்‌ கோள்கள்‌ இருந்தால்‌ பணம்‌ சம்பாதிக்கலாம்‌. ஆனால்‌ 1, 5, 9 
ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ பணம்‌ கையாள்வது, பணநிர்வாகம்‌ 
போன்றவற்றில்‌ கவனக்குறைவு ஏற்படும்‌. ஆதலால்‌ கவனமாக இருக்க 


வேண்டும்‌. 


130 


17. சாதகர்‌ : நவிதா (94438 96956) பிறந்த நாள்‌ : 04.02.1994 


பிறந்த நேரம்‌ : மாலை 05.05 பிறந்த ஊர்‌ : கோபி 


















NAVITHA 

04-02-1994 17:05:00 த 
Gopichettipalayam த 15-09-2008-15-09-2025 பூத தே 12-02-2011-09-02-2012 
சனி திசை இருப்பு 14-வருடம்‌ 07-மாதம்‌ 09-நாள்‌ தே 15-09-2025-15-09-2032 [பூத சுத்‌ 09-02-2012-10-12-2014 
சுத்‌ 15-09-2032-15-09-2052 [பூத சூரி 10-12-2014-16-10-2015 


சூரி 15-09-2052-15-09-2058|பூத சந்‌ 16-10-2015-17-03-2017 


15-09-2068-16-09-2075 [புத ராகு 14-03-2018-30-09-2020 
கு 16-09-2075-15-09-2093 [புத குரு 30-09-2020-06-01-2023 
த சனி 0601-2023 15-09-2025 














இந்தச்‌ சாதகருக்குப்‌ படிப்பு அதிகம்‌ இல்லை, எந்த வேலைக்கும்‌ 
போகவில்லை. 2016 ஆம்‌ ஆண்டு காதல்‌ திருமணம்‌ நடந்துள்ளது. 

இராசிக்‌ கட்டம்படி காதல்‌ திருமணத்திந்கானக்‌ காரணம்‌ 5 ஆம்‌ 
அதிபதி செவ்வாய்‌ மற்றும்‌ 11 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ இருவரும்‌ 7 ஆம்‌ 
வீட்டில்‌ இணைந்துள்ளனர்‌. மேலும்‌ பாவகக்‌ கட்டத்தில்‌ 5 ஆம்‌ பாவகத்தில்‌ 
மூன்று கோள்கள்‌ உள்ளன. 

போராட்டம்‌ நிறைந்த திருமண வாழ்க்கையாக உள்ளது. அதற்கான 
காரணம்‌. 7 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 25 விழுக்காடு மட்டுமே உள்ளது. 
மேலும்‌ 8 ஆம்‌ பாவகத்தில்‌ 4 கோள்கள்‌ உள்ளபடியால்‌ ஏமாற்றம்‌ 


நிறைந்த வாழ்க்கை எனக்‌ கொள்ளலாம்‌. 


2016 ஆம்‌ ஆண்டு புதன்‌ தசாவில்‌ (8) சந்திர புத்தி (5) ஆதலால்‌ 
5 ஆம்‌ பாவகக்‌ காதல்‌ ஏற்பட்டுத்‌ திருமணத்தில்‌ முடிந்துள்ளது. 


131 


18. சாதகர்‌ : முருகேசன்‌ (90805 08967) பிறந்த நாள்‌ : 21.04.1986 


பிறந்த நேரம்‌ : இரவு 09.28 பிறந்த ஊர்‌ : சிவகாசி. 























MURUGESAN திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

21-04-1986 21:28:00 
Sivakasi, T.N. 
சூரி இசை இருப்பு 05-வருடம்‌ 00-மாதம்‌ 19-நாள்‌ 


கு 10-05-2008-11-05-2026 த 22-04-2016-09-11-2018 


குரு 11-05-2026-11-05-2042 [ராசு கே 09-11-2018-28-11-2019 
சனி 11-05-2042-10-05-2061 [ராகு சுக்‌ 28-11-2019-28-11-2022 
புத 10-05-2061-11-05-2078 [ராகு சூரி 28-11-2022-22-10-2023 





கே. 11-05-2078-10-05-2085 [ராகு சந்‌ 22-10-2023-22-04-2025 
சுத்‌ 10-05-2085-11-05-2105 [ராகு செ 22-04-2025-11-05-2026 











இந்தச்‌ சாதகருக்கு இரட்டைப்படையில்‌ மொத்தம்‌ 7 கோள்கள்‌. கடும்‌ 
உழைப்பாளி. பல வேலைகள்‌ செய்த அனுபவமும்‌ உண்டு. ஆனால்‌ 2016 
முதல்‌ 2018 ஆம்‌ ஆண்டு வரை எந்த வேலையும்‌ சரியாக அமையாமல்‌ 
பணத்திற்கு மிகவும்‌ கஷ்டப்பட்டூள்ளார்‌. 


இவருக்கு நடப்பு இராகு (2) தசாவில்‌ நல்லவேலை நல்லபணப்‌ 
புழக்கம்‌ இருந்துள்ளது. ஆனால்‌ இராகு தசாவில்‌ (2) புதன்‌ புத்தி (1) 
நடைபெற்றபோது சரியாக வேலை ஏதும்‌ அமையவில்லை. இங்குத்‌ 
திசையை நடத்தும்‌ கோள்‌ 2 இல்‌ இருக்க, புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
1 இல்‌ இருக்கும்போது தசா பலன்‌ முறிவு ஏற்பட்டு தசர்வினுடைய பலனான 
பணப்‌ புழக்கத்தைத்‌ தடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 
தசாவை நடத்த கூடிய கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 
பணப்‌ புழக்கம்‌ அதிகம்‌ காணப்படும்‌. இந்நிலையில்‌ தசா பலன்‌ முறிவு 


ஏற்பட்டால்‌ பணப்‌ புழக்கம்‌ குறையும்‌. 





132 


19. சாதகர்‌ : இந்துமதி (80562 20788) பிறந்த நாள்‌ : 05.03.1973 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 02.34 பிறந்த ஊர்‌ : சென்னை. 

















INDHUMATHY ச விபரம்‌ த்தி விபரம்‌ 
05-03-1973 14:34:00 
Chennai, T.N. சனி 17-02-1982-17-02-2001|கே சுக்‌ 16-07-2018-16-09-201 
குரு திசை இருப்பு 08-வருடம்‌ 11-மாதம்‌ 14-நாள்‌ த 17-02-2001-17-02-2018 க சூரி 16-09-2019-21-01-202 
17-02-2018-17-02-2025 [தே சந்‌ 21-01-2020-21-08-202 
சூரி 17-02-2045-18-02-2051 [டத சூ 18-01-2021-05-02-2022 
i கே குரு 05-02-2022-12-01-2023 














கே சனி 12-01-2023-21-02-2024 
த _21-02-2024-17-02-2025 


இந்தச்‌ சாதகருக்கு 1, 5, 9 ஆம்‌ திரிகோணத்தில்‌ 4 கோள்களும்‌. 
ஒநீறைப்படையில்‌ மொத்தம்‌ 7 கோள்களும்‌ உள்ளன. இவருக்கு 
வேலைக்குப்‌ போக வேண்டும்‌ என்கிற நிலையோ அல்லது எண்ணமோ 


வந்ததே இல்லை. 


ஆனால்‌ 5 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவ பலன்களான யோகக்‌ கலை 
அறிந்தவர்‌, பிராணிக்‌ ஹீலிங்‌, சோதிடக்‌ கல்வி, தோட்டக்‌ கலை 
ஆகியவற்றில்‌ போன்றவை அறிந்து செயல்படுத்திக்‌ கொண்டு இருக்கிறார்‌. 
ஆலோசனை கொடுத்தாலும்‌ கட்டணம்‌ ஏதும்‌ பெரியஅளவில்‌ எதிர்பார்க்க 
மாட்டார்‌. வீட்டில்‌ உள்ள பெரியவாகளைக்‌ கடைசி காலம்‌ வரை 


நல்லமுறையில்‌ பார்த்து உள்ளார்‌. 


விதிப்படி இராசிக்‌ கட்டத்தில்‌ 7 ஆம்‌ அதிபதி 8 இல்‌ ஆதலால்‌ 
முதலீடு ஏதும்‌ போடாமல்‌ நடப்பு கேது தசாவில்‌ (1) சூரிய புத்தி (9) சிறு 
அளவில்‌ கைத்தொழில்‌ செய்து வருகிறார்‌. 


133 


20. சாதகர்‌ : ஹரிஹரன்‌ (98946 58312) பிறந்த நாள்‌ : 05.09.1985 


பிறந்த நேரம்‌ : இரவு 10.10 பிறந்த ஊர்‌ : பெங்களுர்‌. 

















ARAN திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
05-09-1985 22:10:00 சூரி 20-05-1984-20-05- 1990 சூ சூ 20-05-2007-31-01-2010 
Bangalore, Kar. சந்‌ 20-05-1990-20-05-2000 [ராகு குரு 31-01-2010-25-06-2012 


சூரி திசை இருப்பு 04-வருடம்‌ 08-மாதம்‌ 12-நாள்‌ ௪ 20-05-2000-20-05-2007 சனி 25-06-2012-02-05-2015 
- சூ 20-05-2007-20-05-2025 3 த 02-05-2015-18-11-2077 


குரு 20-05-2025-20-05-2041 [ராகு கே 18-11-2017-07-12-2018 


சனி 20-05-2041-20-05-2060 [ராகு சுக்‌ 07-12-2018-07-12-2021 
புத 20-05-2060-20-05-2077 [ராகு சூரி 07-12-2021-31-10-2022 





கே 20-05-2077-20-05-2084 [ராகு சந்‌ 31-10-2022-01-05-2024 
சுக்‌ 20-05-2084-21-05-2104 செ_01-05-2024-20-05-2025 











இந்தச்‌ சாதகரின்‌ வேலைக்கான விதி கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி 
புதன்‌ 5 இல்‌. மதி (தசா புத்தி) கொடுப்பினை 1, 5, 9 இல்‌ மொத்தம்‌ 5 
கோள்கள்‌ உள்ளன. நடப்பு இராகு தசாவில்‌ (1) புதன்‌ புத்தி (5) ஆகும்‌. 
அதாவது 02.05.2015 முதல்‌ 18.11.2017 வரை அரசாங்க வேலைக்குத்‌ 
தேர்வுகள்‌ எழுதிய வண்ணம்‌ இருந்தார்‌. ஆனால்‌ புதன்‌ புத்தியில்‌ (5) 
இவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கவே இல்லை. 


பொதுவாக அரசாங்க வேலைக்கு இராசிக்‌ கட்டத்தில்‌ சூரியன்‌ 
அல்லது சனி 2, 4, 6, 10 ஆகிய வீடுகளில்‌ இருக்க வேண்டும்‌. இதனோடு 
வேறு ஏதாவது கோள்‌ 2, 4, 6, 10 ஆம்‌ வீடுகளில்‌ இருக்குமேயானால்‌ 
அந்த கோளின்‌ காரகத்‌ துறையில்‌ அரசுவேலை அமையும்‌. 


இவரின்‌ சாதகத்தில்‌ சூரியன்‌ 5 இல்‌, சனி 7 இல்‌. மேலும்‌ 6 ஆம்‌ 
அதிபதி 5 இல்‌. நடப்பு தசா புத்தியும்‌ 2, 4, 6, 10 வரவில்லை ஆதலால்‌ 


எவ்வளவோ முயந்சி செய்தும்‌ அரசுவேலை கிடைக்கவில்லை. 


134 


21. சாதகர்‌ : முருகேசன்‌ (99426 96217) பிறந்த நாள்‌ : 11.09.1979 


பிறந்த நேரம்‌ : இரவு 09.15 பிறந்த ஊர்‌ : ஈரோடு. 





்‌ செவ்‌ 



















கேது கேது 
(வ பய 
இராசி = அண ஸ்ரீபதி பாவகம்‌ 
[=| கார்த்திகை-3 ந வ [| 

















EEE 





MURUGESAN திசை விபரம்‌ 
11-09- டு 21:15:00 -11-1975- த குரு 06-11-2016-25-12-2018 
Erode, 1. குரு சனி 25-12-2018-07-07-2021 











சூரி திசை டு 02- கட்‌ 0 மாதம்‌ 25-நாள்‌ 


குரு 
குரு 06-11-201--0--11-2022 [குரு சுக்‌ 18-09-2024-20-05-202 
சனி 08-11-2032-07-11-2051 [குரு சூரி 20-05-2027-07-03-202 











0 
ட கேது [கே 06-11-2068-07-11-2075 குரு செ_07-07-2029-13-06-2030 
2 | செவ்‌ (சுக்‌ 07-11-2075-07-11-2095 [குரு ராகு 13-06-2030-06-11-2032 











இந்தச்‌ சாதகர்‌ அரசு ஆசிரியர்‌ தேர்வில்‌ வெற்றிபெற வேண்டும்‌ எனக்‌ 
கடுமையாக முயற்சித்தும்‌ அரசு ஆசிரியர பணி கிடைக்கவே இல்லை. 


ஆய்வு விதிப்படி சூரியன்‌ அல்லது சனி 2, 4, 6, 10 ஆம்‌ வீடுகளில்‌ 
இருக்க வேண்டும்‌. ஆசிரியர்‌ பணி என்பதால்‌ குரு 2, 4, 6, 10 ஆம்‌ 
வீடுகளில்‌ இருக்க வேண்டும்‌ அல்லது ஆசிரியர்‌ தொழில்‌ 4 ஆம்‌ பாவகம்‌ 
ஆகையால்‌ இரட்டைப்படையில்‌ அதிக கோள்கள்‌ இருக்க வேண்டும்‌. 


அதேநேரம்‌ 6 ஆம்‌ அதிபதி 1, 5, 9 ஆம்‌ வீடுகளில்‌ அமரக்‌ கூடாது. 


ஆனால்‌ இந்தச்‌ சாதகருக்கு மேற்கூறிய எதுவம்‌ இல்லை. சூரியன்‌ 
(5) சனி (5) குரு (5) அடுத்து 6 ஆம்‌ அதிபதி புதன்‌ 5 இல்‌, நடப்பு குரு 
தசா 2017 ஏப்ரல்‌ மாதம்‌ தோவு எழுதிய போது குரு புத்தி (5). 
ஆகையால்‌ ஆசிரியர்‌ பணி கிடைக்க வில்லை. 


இவரின்‌ சாதகப்படி 2 இல்‌ சந்திரன்‌, 5 ஆம்‌ பாவகத்தில்‌ அதிகக்‌ 
கோள்கள்‌. ஆகையால்‌ உணவு (சந்திரன்‌) தொடர்பான நிறுவனத்‌ தொழில்‌ 


(5) செய்லாம்‌ என ஆலோசனை கூறப்பட்டுள்ளது. 


135 


22. சாதகர்‌ : மணிமாறன்‌ (94877 29676) பிறந்த நாள்‌ : 07.10.1960 


பிறந்த நேரம்‌ : மாலை 04.45 பிறந்த ஊர்‌ : மாயவரம்‌. 























MARAN சை த்தி விபரம்‌ 
07-10-1960 16:45:00 சுக்‌ 25-11. 1947-26-11-19௪ [குரு குரு 25-11-2008-13-0-2011 
Mayuram, .T.N. சூரி 2௪11- க அர்‌. 1973 ன சனி 13-01-2011-26-07-2013 
சுக்‌ திசை இருப்பு 07-வருடம்‌ 01-மாதம்‌ 18-நாள்‌ ன்‌ த 2607-2013-01-11-2015 

கு தே 01-17-2015-07-10-201 


11 1990-25-11 2008 [குரு சுக்‌ 07-10-2016-08-06-2019 


குரு 25-11-2008-25-11-2024 [குரு சூரி 08-06-2019-26-03-2020 
னி 25-11-2024-26-11-2043 [குரு சந்‌ 26-03-2020-26-07-2021 
த 26-11-2043-25-11-2060 [குரு செ 26-07-2021-02-07-2022 














இந்தச்‌ சாதகரின்‌ பணி நாடி சோதிடம்‌, மொழி பெயர்ப்பு மற்றும்‌ 
பரிகார ஸ்தலங்களுக்கு வெளிநாடு மற்றும்‌ வெளிமாநிலத்தவர்களை 
அழைத்துச்‌ செல்லுதல்‌ ஆகும்‌. 


இவருக்கு நடப்பு குரு திசை (1) ஆகும்‌. கடந்த கேது புத்தி (1) 
மற்றும்‌ சுக்கிரன்‌ புத்தியில்‌ (9) வருமானம்‌ சரியாக வரவில்லை. அதற்குக்‌ 
காரணம்‌ இவரது நடவடிக்கைளே ஆகும்‌. ஒரு வேலைக்குப்‌ பல 
வேலைகளை ஒரேநேரத்தில்‌ எடுத்துக்கொண்டு எதனையும்‌ முழுதாக முடிக்க 
முடியாமல்‌, அதிக சுயகெளரவம்‌ பார்த்து வாடிக்கையார்களைத்‌ தவிர்த்தல்‌, 
சோம்பேறித்தனம்‌ போன்றவற்றால்‌ வருமானம்‌ பாதிக்கபட்டூள்ளது. கடந்த 
இருபுத்திகளை நடத்திய கோள்கள்‌ நின்ற பாவகம்‌ 1 மற்றும்‌ 9 என்பதால்‌ 
தூரப்‌ பயணங்கள்‌, யாத்திரைகள்‌, ஆன்மிகப்‌ பணி, ஆலயவழிபாடு போன்ற 


மனமகிழ்ச்சி தரும்‌ பலன்களும்‌ சாதகருக்கு நடந்துள்ளது. 


136 


23. சாதகர்‌ : ரவிச்சந்திரன்‌ (98946 88448) பிறந்த நாள்‌ : 30.10.1970 


பிறந்த நேரம்‌ : இரவு 10.30 பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌. 




















RAVI CHANDRAN _ஊவிபம்‌ 1] புத்இிவிபரம்‌ | 
30-10-1970 22:30:00 
Tiruppur,T.N. 
ராகு இசை இருப்பு 01-வருடம்‌ 11-மாதம்‌ 14-நாள்‌ 


த 15-10-2007-14-10-2024 [புத சூரி 08-01-2014-14-11-2014 


சுத்‌ 15-10-2031-15-10-2051 [பூத செ 15-04-2016-12-04-2017 
சூரி 15-10-2051-15-10-2057 [புத ராகு 12-04-2017-30-10-2019 
சந்‌ 15-10-2057-15-10-2087 [புத குரு 30-10-2019-04-02-2022 
செ 15-10-2087-15-10-2074 











இந்தச்‌ சாதகருக்குப்‌ புதன்‌ தசாவில்‌ (5) இராகு புத்தி (9) 12.042017 
முதல்‌ 30.10.2019 வரை நடைபெற்று உள்ளது. இக்காலக்கட்டத்தில்‌ 
சுயகெளரவம்‌, ஆரோக்கியம்‌, குழந்தைகள்மூலம்‌ சந்தோசம்‌, திருமண 
வாழ்க்கை நன்றாக உள்ளது. ஆனால்‌ வருமானம்தான்‌ மிகவும்‌ குறைவாக 


வந்து கொண்டூ இருக்கிறது. 


உணவுப்‌ பொருட்கள்‌ ட்ரேடிங்‌ சந்திரன்‌ மற்றும்‌ 5 ஆம்‌ பாவகக்‌ 





காரகத்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. இவருக்கு 6 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 
4 இல்‌ அடிமை வேலை உத்தமம்‌. 7 ஆம்‌ அதிபதி குரு 5 இல்‌ மத்திமம்‌. 
ஆனால்‌ இவரின்‌ பாவகக்‌ கட்டத்தில்‌ 1, 5, 9 என்கிற திரிகோணத்தில்‌ 
அதிகக்‌ கோள்கள்‌ இருப்பதால்‌ மற்றவர்களிடம்‌ வேலைக்குச்‌ செல்ல 
விருப்பம்‌ இல்லாமல்‌ வருமானம்‌ குறைவாக இருந்தாலும்‌ சுயதொழில்‌ 


கெளரவமாகச்‌ செய்து வருகிறார்‌. 


137 


24. சாதகர்‌ : சுந்தர பாண்டி (99445 40798) பிறந்த நாள்‌ :12.02.1983 


பிறந்த நேரம்‌ : காலை 07.36 பிறந்த ஊர்‌ : சிவகாசி. 



















SUNDARA PANDY த்தி விபரம்‌ 
12-02-1983 07:36:00 
Sivakasi,T.N. 
சந்‌ இசை இருப்பு 03-வருடம்‌ 03-மாதம்‌ 18-நாள்‌ கு 02-06 1993-02-06-2011 [குரு புத 01-02-2016-09-05-201 

[குரு 02-06-2011-02-06-2027 [குரு கே 09-05-2018-15-04-201 





சனி 02-06-2027-02-06-2046 [குரு சுக்‌ 15-04-2019-14-12-2021 


குரு சூரி 14-12-2021-02-10-2022 
சந்‌ 02-10-2022-01-02-2024 








சுக்‌ 02-06-2070-02-06-2090 [குரு செ 01-02-2024-07- 
சூரி 02-06-2090-02-06-2096 [குரு சூ 07-01-2025-02-06-2027 





இந்தச்‌ சாதகர்‌ ஐ.டி.ஐ தொழிற்‌ பயிற்சி படித்து விட்டுத்‌ திருமண 
தகவல்‌ மையம்‌ நடத்தி வருகிறார்‌. 7 க்கு உடையவன்‌ சூரியன்‌ 12 இல்‌ 
இருப்பதால்‌ மூலதனம்‌ ஏதும்‌ இன்றித்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 

இவருக்கு நடப்புக்‌ குரு தசாவில்‌ (10) சுக்கிர புத்தி (1) 15.04.2019 
முதல்‌ 14.12.2021 வரை. தசா பலன்‌ முறிவும்‌ உள்ளது. சுக்கிர புத்தி 
துவங்கிய நாள்‌ முதல்‌ வருமானம்‌ தடைபட்டூள்ளது, வருமானமே 


வருவதில்லை, கடன்‌ கொடுத்து உதவி செய்யவும்‌ ஆள்‌ இல்லை. 


இவருக்குப்‌ பொருளாதாரத்தைத்‌ தடை செய்யும்‌ திரிகோணமான 1, 5, 


9 ஆம்‌ பாவகங்களில்‌ மொத்தம்‌ 4 கோள்கள்‌ உள்ளன. 


138 


25. சாதகர்‌ : முருகன்‌ (98437 14200) பிறந்த நாள்‌ : 26.01.1977 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.45 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 


Ed 
சந்‌ கேது|லக்‌ 
"| |. 


இராசி 
அசுவனி- 1 
ராகு 


| 
சனி 

















MURUGAN திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

26-01-1977 13:45:00 
Salem, T.N. 
கேது திசை இருப்பு 05-வருடம்‌ 03-மாதம்‌ 12-நாள்‌ சூரி 10-05-2002- 10-05-2008 |செ குரு 25-10-2019-30-09-202 


சந்‌ 10-05-2008-10-05-2018 [சச சனி 30-09-2020-09- 11-2021 


செ_10-05-2018- 10-05-2025 |செ புத 09-11-2021-06-11-2022 
கு 10-05-2025-11-05-2043 [ச கே 06-11-2022-04-04-202 
குரு 11-05-2043-11-05-2059 [செ சுத்‌ 04-04-2023-03-06-2024 
சனி 11-05-2059-10-05-2078 |செ சூரி 03-06-2024-09- 10-2024 
த 10-05-2078-11-05-2095 [ச சந்‌ 09-10-2024-10-05-2025 

















இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.காம்‌., படித்து உள்ளார்‌. இராசிக்‌ கட்டம்‌ படி 
7 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 8 இல்‌, சுயதொழில்‌ ஒத்தவராது. 6 ஆம்‌ 
அதிபதி சுக்கிரன்‌ 10 இல்‌ எனவே அடிமை வேலை செய்வது உத்ததம்‌. 
அதன்படி இவர்‌ பிறரிடம்‌ வேலை செய்து வருகிறார்‌. 


இவருக்குச்‌ செவ்வாய்‌ தசாவில்‌ (9) செவ்வாய்‌ புத்தி (9) 10.05.2018 
முதல்‌ 06.10.2018 வரை நடைபெற்று உள்ளது. இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ 
இவருக்கு ஆரோக்கியம்‌, சுயகெளரவம்‌ நன்றாக இருந்துள்ளது. வேலை 
நிமித்தமாக நெடுந்தூரப்‌ பயணம்‌ ஜொமனி வரை சென்றுள்ளார்‌. 
மேலதிகாரியிடம்‌ கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினால்‌ செய்துவந்த 
பணியில்‌ இடமாற்றம்‌ கோரி இருக்கிறார்‌. அதாவது வேறு துறைக்கு மாற்றம்‌ 


கேட்டு உள்ளார்‌. 


139 


26. சாதகர்‌ : ராஜேஷ்‌ (80562 64150) பிறந்த நாள்‌ : 17.09.1985 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.15 பிறந்த ஊர்‌ : சென்னை. 


ஸ்ரீபதி பாவகம்‌ 











RAJESH B.E., PGDMM. , __ பததிவிபம்‌ | 
17-09-1985 13:15:00 செ 20-05-1979-20-05-198 [குரு குரு 19-05-2004-07-07-2006 
Chennai, T.N. கு 20-05-1986 19-05-2004 [குரு சனி 07-07-2006-18-01-2009 


செவ்‌ திசை இருப்பு 00-வருடம்‌ 08-மாதம்‌ 01-நாள்‌ குரு 19-05-2004- 19-05-2020 
குரு சந்‌ 19-09-2015-18-01-201 

குரு செ 18-01-2017-25-12-2017 
| சந்‌_ 20-05-2089-20-05-2099 [குரு ராகு 25-12-2017-19-05-2020 





இந்தச்‌ சாதகர்‌ பி.இ. பொறியியல்‌ படித்து உள்ளார்‌. விதிப்படி 6 
ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ மற்றும்‌ 7 ஆம்‌ அதிபதி புதன்‌ ஆகிய இரு வீட்டு 
அதிபதிகளும்‌ 9 ஆம்‌ வீட்டில்‌ இருக்கின்றனர்‌. 1, 5, 9 திரிகோணத்தில்‌ 


மொத்தம்‌ 4 கோள்கள்‌ உள்ளன. 


இவருக்கு இப்போது நடப்பு குரு தசாவில்‌ (2) இராகு புத்தி (5) 
25.12.2017 முதல்‌ 19.05.2020 வரை உள்ளது. இந்தப்‌ புத்தியில்‌ 
ஆரோக்கியம்‌ நன்றாக உள்ளது. இவர்‌ 2017 ஆண்டு முதல்‌ வேலையில்‌ 
நிலையற்ற தன்மை உள்ளது. அதாவது 4, 5 நிறுவனங்களில்‌ பணிமாற்றம்‌ 
செய்து இருக்கிறார்‌. ஆனால்‌ சம்பளத்தில்‌ எந்த மாற்றமும்‌ இல்லை. 
திருமணத்திற்குப்‌ பெண்‌ பார்த்து வருகிறார்கள்‌. 


140 


27. சாதகர்‌ : தேவராஜ்‌ (94426 39639) பிறந்த நாள்‌ : 14.02.1955 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 03.34 பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌. 













விசாகம்‌-1 















சனி சந்‌ 


















DEVARAJ 
14-02-1955 03:34:00 











ரம்‌ பரம்‌ 
3 19-05- 1953- 19-05-1969 [சுக்‌ சுத்‌ 19-05-2012-19-09-2015 
Tiruppur,T.N. சனி 19-05- 1969-19-05- 1988 [சுக்‌ ரி_19-09-2015- 18-09-2016 
குரு திசை இருப்பு 14-வருடம்‌ 03-மாதம்‌ 03-நாள்‌ 19-05-1988-19-05-2005 [சுக்‌ சந்‌ 18-09-2016-20-05-2018 
19-05-2005- 19-05-2012 [சுக்‌ 20-05-2018-20-07-2019 
19-05-2012- 19-05-2032 [சுக்‌ 20-07-2019-20-07-2022 
19-05-2032-20-05-2038 [சுக்‌ 20-07-2022-20-03-2025 
20-05-2038- 19-05-2048 [சுக்‌ த 20-03-2025-19-05-2028 
19-05-2048-20-05-2055 |சுக்‌ 
20-05-2055-19-05-2073 சுக்‌ 






































19-05-2028-20-03-2031 
20-03-2031- 19-05-2032 











இந்தச்‌ சாதகர்‌ கைத்தறி மொத்த வியாபாரம்‌ சுயதொழில்‌ செய்து 
வருகிறார்‌. இராசிக்‌ கட்டப்படி 6 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 1 ஆம்‌ வீட்டில்‌. 
எனவே அடிமை வேலை ஒத்துவராது. 7 ஆம்‌ அதிபதி புதன்‌ 2 ஆம்‌ 
வீட்டில்‌, ஆகையால்‌ சுயதொழில்‌ உத்தமம்‌. அதன்படி இவர்‌ சுயதொழில்‌ 


செய்து வருகிறார்‌. 


இவருக்குச்‌ சுக்கிர தசாவில்‌ (1) இராகு புத்தி (1) 20.07.2019 முதல்‌ 
20.07.2022 வரை நடைபெறுகிறது. இராகு புத்தி துவங்கிய நாள்‌ முதல்‌ 
தொழில்‌ செய்வதில்‌ அதிக ஆர்வம்‌ இல்லாமல்‌ தனது மகனிடம்‌ தொழில்‌ 
பொறுப்புகளைக்‌ கொடுத்துவிட்டு, இவர்‌ ஆன்மிகப்‌ பயணங்கள்‌, 
வெளிநாடுகள்‌ பயணம்‌ என்று நிம்மதியாகச்‌ சுற்றிக்கொண்டு இருக்கிறார்‌. 

இவருக்கு ஒந்றைப்படையில்‌ மொத்தம்‌ 7 கோள்கள்‌. அதன்படி அகம்‌ 
சார்ந்த விசயங்களுக்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்கக்‌ கூடியவர்‌ 
ஆவார்‌. 


141 


28. சாதகர்‌ : ஜெகதீசன்‌ (96986 44659) பிறந்த நாள்‌ :17.03.1985 


பிறந்த நேரம்‌ : இரவு 9.30 பிறந்த ஊர்‌ : மதுரை. 


சூரி புத [செவ்‌ ராகு 














JAGATHEESAN ம்‌ த்தி விபரம்‌ 
17-03-1985 21:30:00 
Madurai,T.N. -05- 1987-21-05-1994 [குரு சனி 09-07-2014-19-01-2017 
சந்‌ திசை இருப்பு 02-வருடம்‌ 02-மாதம்‌ 03-நாள்‌ கு 21-05-1994-20-05-2012 [குரு புத 19-01-2017-27-04-2019 
குரு கே 27-04-2019-02-04-202 
த 21-05-2047-20-05-2064 சூரி 02-12-2022-20-09-2023 
தே 20-05-2064-21-05-2071 ந்‌ 20-09-2023-19-01-2025 
சுக்‌ 21-05-2071-21-05-2091 [க 19-01-2025-26- 12-2025 
3 சூ 26-12-2025-20-05-2028 














இந்தச்‌ சாதகருக்கு இராசிக்கட்டம்‌ படி விதி கொடுப்பினை 6 ஆம்‌ 
அதிபதி குரு 4 இல்‌, அடிமை வேலை உத்தமம்‌. 7 ஆம்‌ அதிபதி 
செவ்வாய்‌ 7 இல்‌, சுயதொழில்‌ மத்திமம்‌. அதன்படி இவர்‌ அடிமை வேலை 


செய்து வந்தார்‌. 


இவருக்குக்‌ குரு தசாவில்‌ (4) கேது புத்தி (1) 27.04.2019 முதல்‌ 
02.04.2020 வரை நடைபெறுகிறது. இவர்‌ நிறுவனச்‌ செயலாளர்‌ பணிக்குப்‌ 
படித்து வருவதால்‌, பரீட்சை வருகிறது தயார்‌ செய்ய வேண்டும்‌ என்பதால்‌, 
படிப்புக்கு முக்கியத்துவம்‌ கொடூத்துத்‌ தான்‌ பார்த்துவந்த வேலையைச்‌ 
சமீபத்தில்‌ விட்டு விட்டார்‌. ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது பொருளாதாரத்திற்கு அதிகம்‌ 
முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌ தான்‌ பார்த்து வந்த வேலையை 


இராஜினாமா செய்து இருக்கிறார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


142 


29. சாதகர்‌ : மணி (73734 25571) பிறந்த நாள்‌ : 07.02.1985 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.01 பிறந்த ஊர்‌ : வட ஆற்காடு 

















MANI [py i த்தி விபரம்‌ 
07-02-1985 13:01:00 


Arcot (North), T.N. சூரி 05-10-1998-04- 10-2004 [செ து 03-03-2015-20-03-201 
சுக்‌ திசை இருப்பு 13-வருடம்‌ 07-மாதம்‌ 26 நாள்‌ சந்‌ 04-10-2004-05-10-2014 [செ குரு 20-03-2016-24-02-201 


செ_05-10-2014-05-10-2021 | செ சனி 24-02-2017-05-04-201 
சூ 05-10-2021-05-10-2039 [செ து 05-04-2018-02-04-201 


குரு 05-10-2039-05-10-2055 |டெச கே 02-04-2019-30-08-201 














இந்தச்‌ சாதகருக்கு விதிப்படி 6 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ மற்றும்‌ 
7 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ இருவரும்‌ 11 ஆம்‌ வீட்டில்‌. ஆக இரண்டூமே 
மத்திமம்‌ ஆகும்‌. இவர்‌ ஒரு தனியார்‌ தொழிற்சாலையில்‌ வேலை செய்து 
வந்தார்‌. 

செவ்வாய்‌ தசாவில்‌ (11) புதன்‌ புத்தி (9) 05.04.2018 முதல்‌ 
02.04.2019 வரை நடைபெற்று உள்ளது. அப்போது இவர்‌ வேலை பார்க்கும்‌ 
நிறுவனத்தில்‌, இவர்‌ செய்யாத தவறினை இவர்மீது போட்டு 
வேலையிலிருந்து நீக்கி விட்டனர்‌. அதன்பின்‌ புதன்‌ புத்தி முடியும்‌ வரை 
பல வேலைகளுக்கு முயற்சி செய்து ஏதும்‌ அமையாமல்‌ பொருளாதார 


ரீதியாக மிகவும்‌ கஷ்டப்பட்டுள்ளார்‌. 


அதன்பின்‌ வந்த கேது புத்தியில்‌ (7) சுமாரான வேலை ஒன்று 


அமைந்துள்ளது. 


143 


30. சாதகர்‌ : ஹரி கிருஷ்ணா(80722 09720) பிறந்த நாள்‌ : 14.09.1974 


பிறந்த நேரம்‌ : காலை 10.35 பிறந்த ஊர்‌ : சென்னை. 

















HART KRISHNA ம்‌ த்தி விபரம்‌ 
14-09-1974 10:35:00 
Chennai, T.N. 
கேது இசை இருப்பு 06-வருடம்‌ 07-மாதம்‌ 02-நாள்‌ 
்‌ ்‌ [சந்‌ _ 18-04-2007-19-04-2017 [செ சனி 08-09-2019-17-10-202 


குரு 18-04-2042-18-04-2058 |செ சக்‌ 12-03-2022-12-05-2023 
சனி 18-04-2058-18-04-2077 சூரி 12-05-2023-17-09-2023 
த 18-04-2077-18-04-2094 [செ சந்‌ 17-09-2023 17-04-2024 














இந்தச்‌ சாதகருக்கு விதிப்படி 6 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 11 இல்‌. 
7 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 10 இல்‌. அடிமை வேலையைக்‌ கெடுக்கும்‌ 1, 5, 
9 திரிகோணத்தில்‌ ஒரே ஒரு கோள்‌ சனி மட்டுமே உள்ளார்‌. ஆகையால்‌ 
ஒரு தனியார்‌ கம்பெனியில்‌ உறவுமுறை மேலாளராகப்‌ பணிபுரிந்து 
வருகிறார்‌. 


இவருக்கு ஓவ்வொரு மாதமும்‌ இலக்கு உண்டு, அதனை 
நிறைவேற்றி ஆக வேண்டும்‌. நடப்பு செவ்வாய்‌ தசாவில்‌(11) சனி புத்தி(9) 
08.09.2019 முதல்‌ 17.10.2020 வரை ஆகும்‌. இந்தப்‌ புத்தியில்‌ ஆரோக்கியம்‌ 
நன்றாக உள்ளது, ஆன்மிக விஷயங்களில்‌ ஈடுபாடு. ஆனால்‌ இவருக்குக்‌ 
கொடுத்து இருக்கும்‌ இலக்கை நிறைவேற்ற முடியாமல்‌ மிகவும்‌ 
சிரமப்படுகிறார்‌. தனக்குக்‌ கீழ்‌ வேலை செய்யும்‌ நபர்களை நிர்வாகம்‌ 


செய்யத்‌ திணறி வருகிறார்‌. 


144 


31. சாதகர்‌ : ரவிச்சந்திரன்‌ (86108 03681) பிறந்த நாள்‌ : 02.06.1962 


பிறந்த நேரம்‌ : காலை 06.30 பிறந்த ஊர்‌ : ஸ்ரீவில்லிபுதூர்‌. 























RAVICHANDRAN திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
02-06-1962 06:30:00 சந்‌ 13-09-1961-14-09-1971 [சனி சனி 13-09-2012-17-09-2015 
Srivilliputtur,T.NM. செ 14-09-1971-13-09-1978 [சனி புத 17-09-2015-27-05-2018 


சந்‌ திசை இருப்பு 09-வருடம்‌ 03-மாதம்‌ 12-நாள்‌ கு 13-09-1978-13-09-19% [சனி கே 27-05-2018-06-07-2019 
13-09-1996-13-09-2012 [சனி சுக்‌ 06-07-2019-04-09-2022 
13-09-2012- 14-09-2031 [சனி சூரி 04-09-2022-17-08-2023 
14-09-2031- 13-09-2048 [சனி சந்‌ 17-08-2023-18-03-2025 
13-09-2048-14-09-2055 [சனி செ 18-03-2025-26-04-2026 
14-09-2055- 14-09-2075 [சனி கு 26-04-2026-02-03-2029 
14-09-2075-13-09-2081 [சனி குரு 02-03-2029-14-09-2031 




















இந்தச்‌ சாதகருக்கு விதிப்படி 6 ஆம்‌ சுக்கிரன்‌ அதிபதி 2 இல்‌, 7 
ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 12 இல்‌. ஆகவே சுயதொழில்‌ செய்வதைவிட 
அடிமை வேலை சிறப்பு. ஆனால்‌ அடிமை வேலையைக்‌ கெடுக்க கூடிய 
1, 5, 9 ஆம்‌ திரிகோணத்தில்‌ 5 கோள்கள்‌ உள்ளன, ஆகவே இவர்‌ ஏர்‌ 
இடத்தில்‌ ஒழுங்காக வேலை செய்ய மாட்டார்‌ என்பதாகும்‌. அதேபோல்‌ 
இவரும்‌ ஒரு இடத்தில்‌ வேலையில்‌ நிலையாக இருக்கவில்லை. இவர்‌ 
சந்தைப்‌ படுத்துதல்‌ வேலை செய்து உள்ளார்‌. அதாவது 
வடிவமைக்கப்பட்ட ஆடை, ரிலையன்ஸ்‌ பிற்கொடுப்பனவு இணைப்பு, 
ஐ.சி.ஜ.சி.ஜ. கடன்‌ அட்டை போன்றவை சந்தை படுத்துதல்‌ செய்துள்ளார்‌. 

நடப்பு சனி தசா (9) 13.09.2012 ஆம்‌ ஆண்டு துவங்கி உள்ளது. 
அதன்‌ பின்‌ வந்த புத்திகள்‌ புதன்‌ (1) கேது (9) அனைத்தும்‌ 1, 5, 9 ஆம்‌ 
பாவகங்களை இயக்கி உள்ளதால்‌ வேலைக்குச்‌ செல்லும்‌ எண்ணம்‌ 


இல்லாமல்‌ சீரடி, காசி என்று யாத்திரைகள்‌ சென்று வருகிறார்‌. 


145 


32. சாதகர்‌ : சங்கீதா (99427 89722) பிறந்த நாள்‌ : 19.05.1982 


பிறந்த நேரம்‌ : மாலை 5.21 பிறந்த ஊர்‌ : திருச்சி 


1 [3] 
இடுக 








ஸ்ரீபதி பாவகம்‌ 
இ 








SANGEETHA ட கக்‌ 
19-05-1982 17:21:00 


Tiruchchirappalli,T.N. 

சனி இசை இருப்பு 03-வருடம்‌ 05-மாதம்‌ 18-நாள்‌ 

வடக ண னை சொர 20220௪ 112092௪௫0௪ 09-2022-0 112025 
கேது _ 


கு 0௭ 11-2052-06-11-2070 [சுக்‌ த 11 2025-06-09-2028 
















குரு 06-11-2070-06-11-208% [சுக்‌ தே 06-09-2028௨0611-2029 


இந்தச்‌ சாதகருக்கு 5 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 50 விழுக்காடு, 5 
ஆம்‌ பாவகத்தைத்‌ தடை செய்யும்‌ 4, 8, 12 ஆம்‌ திரிகோணத்தில்‌ 
மொத்தம்‌ நான்கு கோள்கள்‌. தசாபுத்தியும்‌ பொதுவாகக்‌ குழந்தைக்கு 


எதிராக வரும்‌. 


இருப்பினும்‌ சுக்கிர தசா (6) இராகு புத்தியில்‌ (9) இப்போது 
கர்ப்பமாக இருக்கிறார்‌. ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1, 5, 9 
ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 5 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ 100 
விழுக்காடு இயங்கும்‌. அதன்படி இவர்‌ 5 ஆம்‌ பாவகக்‌ காரகமான குழந்தை 
பெற்று எடுக்க இருக்கிறார்‌. விதி கொடுப்பினை ஒரு பாவகத்திற்குக்‌ 
குறைவாக இருக்கும்‌ பட்சத்தில்‌ அந்தப்‌ பாவகத்திற்குச்‌ சாதகமான 
தசாபுத்திக்‌ காலத்தில்‌ அந்தப்‌ பாவகத்தைச்‌ சுலபமாக இயக்க முடியும்‌ 
என்பதற்கு இந்தச்‌ சாதகம்‌ நல்ல உதாரணம்‌ ஆகும்‌. 


146 


33. சாதகர்‌ : அருணா (94449 90908) பிறந்த நாள்‌ :28.10.1976 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 03.30 பிறந்த ஊர்‌ : சென்னை. 























ARUNA வி த்தி விபரம்‌ 
28-10-1976 03:30:00 
Chennai, T.N. 
சுக்‌ இசை இருப்பு 16-வருடம்‌ 01-மாதம்‌ 11-நாள்‌ 


சனி 09-12-2049-08-12-2068 [ராகு சூரி 28-06-2030-22-05-2031 
ந 08-12-2068-09-12-2085 [ராகு சந்‌ 22-05-2031-20-11-2032 














கே 09-12-2085-08-12-2092 கு செ 20-11-2032-09-12-2033 


இந்தச்‌ சாதகர்‌ பயிற்சிக்கான முன்பதிவு (Book My Trainings) அதாவது 
பலவேறு பாடப்பகுதிக்கான விரிவுரையைத்‌ தயாரிக்கும்‌ இடைத்தரகர்‌ 
(Mediator for Arranging Lecturers for Various Subject) என்கிற நிறுவனம்‌ நடத்தி 
வருகிறார்‌. இந்தச்‌ சாதகருக்கு இராகு தசாவில்‌ (2) குரு புத்தி (9) 
நடைபெற்றுக்கொண்டு இருக்கிறது, இந்தப்‌ புத்தி ஆரம்பிக்கும்‌ முன்பு வரை 
இவரது கணவர்‌ இவருடன்‌ இணைந்து பணியாற்றி வந்தார்‌. குரு புத்தி 
துவங்கிய காலத்தில்‌ கணவர்‌ வேறு வேலைக்குச்‌ சென்று விட்டார்‌. 


எனவே குரு (9) புத்தியில்‌ தனது நிறுவனத்தில்‌ வேலை 
செய்பவர்களிடம்‌ 20 நபர்களிடம்‌ இருந்து வேலைவாங்க மிகவும்‌ 
சிரமமப்பட்டு வருகிறார்‌. ஆக நிர்வாகத்‌ திறன்‌ (10) பாதிக்கப்பட்டூள்ளது. 
இங்குத்‌ தசா பலன்‌ முறிவு ஏற்பட்டு உள்ளது என்பது கவனிக்கப்பட 
வேண்டியது ஆகும்‌. 


147 


34. சாதகர்‌ : இந்து மதி (8610506416) பிறந்த நாள்‌ : 09.11.1972 


பிறந்த நேரம்‌ : காலை 10.10 பிறந்த ஊர்‌ : சென்னை. 




















INDHUMATHI 
09-11-1972 10:10:00 1302 1959-12- 051975 செ செ LES 
Chennai, T.N. கே 12-03- 1976- 13-03-1983 [செ 09-08-2019-26-08-2020 


புத திசை இருப்பு 03-வருடம்‌ 04-மாதம்‌ 01-நாள்‌ சுக்‌ 13-03-1983-13-03-2003 |செ குரு 26-08-2020-02-08-2021 
- சூரி 13-03-2003-12-03-2009 [இ சனி 02-08-2021-11-09-2022 


12-03-2009- 13-03-2019 CL த 11-09-2022-08-09-2023 
செ 13-03-2019- 12-03-2026 |சசெ. தே 08-09-2023-04-02-2024 
கு 12-03-2026- 12-03-2044 செ சுக்‌ 04-02-2024-05-04-2025 





குரு 12-03-2044-12-03-2060 [9௪ சூரி 05-04-2025-11-08-2025 
சனி 12-03-2060-13-03-2079 செ சந்‌ 11-08-2025-12-03-2026 











இந்தச்‌ சாதகர்‌ சொந்தப்‌ பள்ளி வைத்து அதனை நிர்வாகம்‌ செய்து 
வருகிறார்‌. இயந்திரத்தனமாகச்‌ சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில்‌ கடந்த 


மூன்று மாதங்களாகப்‌ பல வித்தியாசங்கள்‌ ஏற்பட்டூள்ளதாகக்‌ கூறுகிறார்‌. 


இவருக்குச்‌ செவ்வாய்‌ தசாவில்‌ (10) இராகு புத்தி (1) 09.08.2019 
முதல்‌ 26.08.2020 வரை நடைபெறுகிறது. இந்த மூன்றுமாதமாக ஆழியார்‌ 
பல முறை சென்று யோகா பழகி அதனைச்‌ செயல்படுத்தி வருகிறார்‌, மன 
நிம்மதி தேடி அலைகிறார்‌. இவருக்குத்‌ தற்சமயம்‌ உழைப்பில்‌ சிறிது 
அலுப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை அறியமுடிகிறது. 1983 முதல்‌ (சூரியபுத்தி 
6 ஆண்டுகளைத்‌ தவிர) அனைத்துத்‌ தசாக்களும்‌ இரட்டைப்படை ஆகும்‌. 
இயந்திரதனமான செயல்களில்‌ இருந்து ஒற்றைப்படைப்‌ புத்தி வரும்‌ காலக்‌ 
கட்டத்தில்‌ சிறிது ஒய்வு கிடைக்கும்‌ என்பதை அறியமுடிகிறது. 


148 


35. சாதகர்‌ : ராஜேஷ்‌ (94449 90908) பிறந்த நாள்‌ : 09.01.1972 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.37 பிறந்த ஊர்‌ : லால்குடி 




















RAJESH ட_ இிசைவிபம்‌ | ட புத்திவிபம்‌ | 
09-01-1972 18:37:00 
Lalgudi,T.N. 
செவ்‌ திசை இருப்பு 00-வருடம்‌ 0௭ மாதம்‌ 27-நாள்‌ குரு 07-08 1900_07-09-2006 சனி தே 19-04-2012-29-05-2013 


ன்‌ 
ட தருது சுத்‌ 07-08-2049-07-08-2060 |சனி செ 09-02-2019-20-03-2020 


சூரி _07-08-2069-08-08-2075 [சனி கு 20-03-2020-25-01-2023 



















சந்‌ 08-08-2075-07-08-2085 [சனி குரு 25-01-2023-07-08-2025 


இந்தச்‌ சாதகர்‌ சாப்ட்வேர்‌ கம்பெனியில்‌ வேலை செய்து வருகிறார்‌. 
நமது கொடுப்பினை விதிப்படி 6 ஆம்‌ அதிபதி குரு 6 இல்‌. எனவே 
அடிமை வேலை உத்தமம்‌. 7 ஆம்‌ அதிபதி சனி 11 இல்‌. சுயம்‌ மத்திமம்‌ 
ஆகும்‌. இதுவரை அடிமை வேலைதான்‌ செய்து வருகிறார்‌. 


இவருக்குச்‌ சனி (11) தசாவில்‌ செவ்வாய்‌ (9) புத்தி 09.02.2019 
முதல்‌ 20.03.2020 வரை நடைபெறுகிறது. செவ்வாய்‌ புத்தி துவங்கிய நாள்‌ 
முதல்‌ வேலைக்குச்‌ செல்லும்‌ எண்ணம்‌ குறைந்து வருகிறது. வேலையை 
விட்டு விட்டு மேல்‌ தொடங்குதல்‌ ஏதாவது செய்யலாம்‌ எனக்‌ கூறி 
வருகிறார்‌. ஆன்மிக விசயங்களில்‌ ஈடுபாடு அதிகம்‌ காணப்படுகிறது. 
ஆன்மிக விசயங்களுக்குச்‌ செய்யும்‌ செலவுகளும்‌ மிக அதிமாக உள்ளது. 
ஆய்வு விதிப்படி 9 ஆம்‌ பாவகப்‌ புத்தி 9 ஆம்‌ பாவகத்தை இயக்கி 10 
ஆம்‌ பாவக இயக்கமான நித்தியப்‌ பணியைக்‌ கெடுத்து வருகிறது. 


149 


36. சாதகர்‌ : சபாபதி (8610506416) பிறந்த நாள்‌ : 19.10.1969 


பிறந்த நேரம்‌ : இரவு 08.25 பிறந்த ஊர்‌ : சிதம்பரம்‌. 


திருவோணம்‌-3 














i ட 


புத 





SABABATHI திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

19-10-1969 20:25:00 சந்‌ 08-11-1962-07-11-1972 [சனி சனி 07-11-2013-10-11-2016 
Chidambaram, T.N. செ 07-11-1972-08-11-1979 [சனி புத 10-11-2016-21-07-2019 
சந்‌ திசை இருப்பு 03-வருடம்‌ 00-மாதம்‌ 18-நாள்‌ 


கே 07-11-2049-07-11-2056 செ 12-05-2026-21-06-2027 
சுத்‌ 07-11-2056-07-11-2076 கு 21-06-2027-27-04-2030 
சூரி 07-11-2076-08-11-2082 குரு 27-04-2030-07-11-2032 




















இந்தச்‌ சாதகர்‌ சிங்கபூரில்‌ நல்ல வேலை செய்து வந்தார்‌. சனி 
தசாவில்‌ (12) புதன்‌ புத்தியில்‌ (5) வேலை செய்ய இஷ்டம்‌ இல்லாமல்‌ 
தாயகம்‌ வந்து விட்டார்‌. இங்கு ஆன்மிக விஷயங்களில்‌ அதீத ஆர்வம்‌ 
கொண்டு கோயில்களில்‌ கும்பாபிஷேகம்‌ செய்வது, பொதுமக்களுக்குச்‌ 
சேவை செய்வது எனப்‌ பல ஆன்மிகச்‌ சேவை செய்து திருப்தியாகக்‌ 


காலம்‌ கடத்துகிறார்‌. 


பரம்பரை பணக்காரர்‌ என்பதால்‌ வருமானம்‌ தேவை என்கிற நிலை 
இல்லை. ஏற்கனவே உள்ள பணத்தை ஆன்மீகத்தில்‌ செலவு செய்து ஆத்ம 
நிறைவைத்‌ தேடிக்கொள்கிறார்‌. ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
5 ல்‌ இருக்கிறபடியால்‌ 9 ஆம்‌ பாவம்‌ 100 விழுக்காடு இயங்குகிறது. அதே 
வேளையில்‌ 10 ஆம்‌ பாவக நித்திய தொழிலில்‌ ஆர்வம்‌ இல்லை. 


150 


37. சாதகர்‌ : நமச்சிவாயம்‌ (97894 74735) பிறந்த நாள்‌ : 04.01.1980 


பிறந்த நேரம்‌ : இரவு 11.20 பிறந்த ஊர்‌ : ஈரோடு. 














கேது 


[8] 





[=] 








சூரி புத 
































Namachivayam த்த ம்‌ 
04-01-1980 23:20:00 து 31-03-1979-30-03-1996 (சுக்‌ சுக்‌ 31-03-2003-31-07-2006 
Erode, T.N- கே 30-03-1996-31-03-2003 [சுக்‌ சூரி 31-07-2006-31-07-2007 
புத திசை இருப்பு 16-வருடம்‌ 02-மாதம்‌ 24-நாள்‌ சுக்‌ 31-03-2003-31-03-2023 [சுக்‌ சந்‌ 31-07-2007-31-05-2009 
= சூரி 31-03-2023-31-03-2029 [சுக்‌ செ 31-03-2009-31-05-2010 

ந 31-03-2029-31-03-2039 [சுக்‌ சூ 31-05-2010-30-05-2013 
கு 31-03-2046-30-03-2064 [சுக்‌ சனி 29-01-2016-31-03-2019 
[குரு 30-03-2064-30-03-2080 [சுக்‌ புத 31-03-2019-29-01-2022 
சனி 30-03-2080-31-03-2099 [சுத்‌ தே 29-01-2022-31-03-2023 


திசை விபரம்‌ 














































இந்தச்‌ சாதகருக்கு விதி கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி சனி 1 இல்‌. 
அடிமைவேலை ஒத்தவராது. இருப்பினும்‌ 1, 5, 9 ஆம்‌ திரிகோணத்தில்‌ 
2 கோள்கள்‌ மட்டுமே இருந்த காரணத்தாலும்‌, 7 ஆம்‌ அதிபதி குரு 
12 இல்‌ இருந்த காரணத்தாலும்‌ சுயதொழில்‌ செய்யாமல்‌ அடிமை 


வேலையைச்‌ செய்து வருகிறார்‌. 


சுக்கிர தசாவில்‌ (6) சனி புத்தி (1) தசா பலன்‌ முறிவு ஏற்படூம்‌ 
காலம்‌ 29.01.2016 முதல்‌ 31.03.2019 வரை நடந்துள்ளது. இந்தக்‌ 
காலக்கட்டத்தில்‌ சாதகருக்கு நடைபெற்ற பலன்கள்‌ ஆரோக்கியம்‌ (1) 
நன்றாக இருந்துள்ளது. இரண்டாவது பெண்குழந்தை (5) பிறந்துள்ளது, 
நீண்ட தூர (9பயணங்கள்‌, கடவுள்‌ பக்தி ஆகிய சுப பலன்களும்‌. 


அதேவேளையில்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ பாதிக்கப்பட்டூள்ளது. அடிக்கடி 





வேலையை மாற்றியது, வேலையை விட்டூ விட்டுப்‌ பொருளாதாரச்‌ சிந்தனை 
இன்றிச்‌ செலவுகள்‌ செய்துகொண்டு வீட்டில்‌ சும்மா இருந்துள்ளார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 

151 


38. சாதகர்‌ : கார்த்திகேயன்‌ (63838 56741) பிறந்த நாள்‌ : 04.12.1988 


பிறந்த நேரம்‌ : காலை 08.26 பிறந்த ஊர்‌ : லால்குடி 











லக்‌ சனி (புத சூரி |சுக்‌ 











Karthikeyan M.Tech.,Doing Ph.D.,; 

04-12-1988 08:26:00 

Lalgudi,T.N. 

சந்‌ திசை இருப்பு 03-வருடம்‌ 01-மாதம்‌ 14-நாள்‌ கு 18-01-1999-18-01-2017 [குரு புத 18-09-2021-25-12-2023 

குரு 18-01-2017-18-01-2033 [குரு கே 25-12-2023-30-11-202. 
த _18-01-2052- 18-01-2069 [குரு சூரி 01-08-2027-19-05-2028 

குரு சந்‌ _19-05-2028- 18-09-2029 

சுத்‌ 18-01-2076- 18-01-2096 [குரு செ 18-09-2029-25-08-2030 

















இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.டெக்‌., படித்துள்ளார்‌. தனியார்‌ பொறியியல்‌ 
கல்லூரியில்‌ உதவிப்‌ பேராசிரியராக இராகு தசா சந்திரபுத்தி முதல்‌ 
வேலை செய்து வந்தார்‌. விதிக்கொடுப்பினைப்படி 6 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 
11 இல்‌, 7 ஆம்‌ அதிபதி புதன்‌ 12 இல்‌. சுயதொழிலை விட அடிமை 
வேலை உத்தமம்‌ ஆகும்‌. இருப்பினும்‌ குரு தசா (6) சனி புத்தியில்‌ (1) 
செய்துகொண்டு இருந்த பணியை விட்டூவிட்டூு டி.ஆர்‌.பி. பயிற்சி 
கொடுப்பதற்கு வேண்டிய படிப்பைப்‌ படிக்கச்‌ சென்று விட்டார்‌. மேலும்‌ 


முவைவைர்‌ பட்டம்‌ படித்தும்‌ வருகிறார்‌. 


இப்போதும்‌ பல வேலைகள்‌ தேடி வருகிறார்‌. ஆனால்‌ அடிமை 
வேலைக்குப்‌ செல்ல மனம்‌ இல்லாமல்‌, வீட்டில்‌ இருந்தபடியே டியூசன்‌ 
எடூத்து வருகிறார்‌. புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1 இல்‌ இருப்பதால்‌ 6 ஆம்‌ 
பாவக அடிமைவேலை செய்ய மனம்‌ இல்லை. பல நோய்களோடூ இருந்து 


வந்தவர்‌ இந்தப்‌ புத்தியில்‌ ஆரோக்கியமாக இருக்கிறார்‌. 


152 


39. சாதகர்‌ : தமிழ்‌ செல்வன்‌ (63817 08726) பிறந்த நாள்‌ : 30.06.1988 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 02.18 பிறந்த ஊர்‌ : மணப்பாறை 


ணப பணப்‌ பண்பைப்‌ 





























குரு சுக்‌ [சூரி செவ்‌ குரு சுக்‌ [சூரி 
புத புத 
செவ்‌ ராகு ராகு 
| [| 
இராசி கேது ஸ்ரீபதி பாவகம்‌ மேது 
[| பராடம்‌-3 [*| "| 
சந்‌ சனி லக்‌ 

















30 19 38 28 
Tamil Selvan 


30-06-1988 14:18:00 
Manapparai,T.N. 






சுக்‌ 31-10-1974-31- 10-1994 
ரி ”31-10-1994-30- 10-2000 
சந்‌ 30-10-2000-31-10-2010 
செ_31-10-2010-31-10-2017 
சூ 31-10-2017-31-10-2035 



















































1,5,9 ட 8 துரு 31-10-2035-31-10-2051 
2, 6, 10 சனி 31-10-2051-31-10-2070 
| 3,7, 11 சனி சந்‌ கேது [புத 31-10-2070-31-10-2087 
| 4,8,12 குரு சுக்‌ புத [கே 31-10-2087-31-10-2094 [ராகு செ_13-10-2034-31- 10-2035 





இந்தச்‌ சாதகருக்கு விதிக்கொடுப்பினைப்படி 6 ஆம்‌ அதிபதி குரு 8 
இல்‌, 7 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 5 இல்‌. அடிமை வேலையை விடச்‌ 
சுயதொழில்‌ வருமானம்‌ குறைவாக இருந்தாலும்‌ சுயகெளரவத்தோடுூ 


செய்யலாம்‌. 


இவர்‌ ஒரு தனியார்‌ ஐ.டி.ஐ இல்‌ தொழில்‌ கல்வி ஆசிரியராகப்‌ பணி 
புரிந்து வந்தார்‌. இவருக்கு இராகு தசா (1) இராகு புத்தி (1) 31.10.2017 
முதல்‌ 13.07.2020 வரை நடைபெறும்‌ காலம்‌ ஆகும்‌. இந்தப்‌ புத்தி 
ஆரம்பித்த பின்னா்‌ எதற்காகத்‌ தனது வேலையை இராஜினாமா 
செய்கிறோம்‌ என்ற சிந்தனை சிறிதும்‌ இல்லாமல்‌ வேலையை விட்டுவிட்டுத்‌ 
தற்சமயம்‌ வரை வீட்டில்‌ சும்மா இருந்து வருகிறார்‌. 


மற்றவரிடத்தில்‌ பணிபுரிவது என்பது 6 ஆம்‌ பாவகம்‌ ஆகும்‌. 6 ஆம்‌ 
பாவகத்தில்‌ இருந்து புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8 ஆக வருகிறபடியால்‌ 6 
ஆம்‌ பாவகத்தின்‌ காரகத்துவத்திற்கு எதிரான முடிவுகளை எடுத்துள்ளார்‌. 


153 


40. சாதகர்‌ : கேசவ மூர்த்தி (94420 47930) பிறந்த நாள்‌ : 30.04.1971 














































பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 02.50 பிறந்த ஊர்‌ : நெய்வேலி 
DEG 
ஸ்ரீபதி பாவகப்படி 
இரிகோணம்‌| கோள்கள்‌ 
| செவ்‌ சூரி சனி 
Kesava Moorthy 1,5,9 
30-04-1971 14:50:00 
Neyveli,T.N. ராகு 
2,6,10 
ஸ்ரீபதி பாவகம்‌ த 
சந்‌ 
வயது ATLL 
48-வருடம்‌ 05-மாதம்‌ 28-நாள்‌ 
குரு சுக்‌ புத 
4,8,12 கேது 
குரு திசை இருப்பு 
11-வருடம்‌ 05-மாதம்‌ 10-நாள்‌ 



































திசை புக்தி அந்தரங்கள்‌ 

30-09-1992-17-10-1992 
17-10-1992-15-11- 1992 
15-11-1992-06-12-1992 
06-12-1992-27-01-1993 
27-01-1993-14-03-1993 
14-03-1993-08-05-1993 
08-05-1993-26-06-1993 
26-06-1993-16-07-1993 
116-07-1993-12-09-1993 


திசை புக்திகள்‌ 
10- 10-1982- 13- 10-1985 
13-10-1985-22-06- 1988 
22-06-1988-01-08- 1989 
01-08-1989-30-09- 1992 
30-09- 1992- 12-09-1993 
12-09- 1993- 13-04-1995 
13-04-1995-22-05- 1996 
22-05-1996-29-03- 1999 
29-03-1999- 10-10-2001 


















குரு | 10-10-1966- 10-10-1982 
சனி। 10-10-1982-10-10-2001 
புத| 10-10-2001-10-10-2018 
கேது| 10-10-2018-10-10-2025 
சுக்‌ | 10-10-2025-10-10-2045 
சூரி| 10-10-2045-10-10-2051 
சந்‌| 10-10-2051-10-10-2061 
செவ்‌| 10-10-2061-09-10-2068 
ராகு | 09-10-2068- 10-10-2086 





































இந்தச்‌ சாதகருக்குச்‌ சனி தசாவில்‌ (9) சூரிய புத்தி (9) 30.09.1992 
முதல்‌ 12.09.1993 வரை நடைபெற்றுள்ளது. அப்போது இவர்‌ சிங்கப்பூரில்‌ 
வேலை செய்து வந்தகாலம்‌ ஆகும்‌. இவருக்கும்‌ இவரது மேலதிகாரிக்கும்‌ 
ஒத்துவராது. இவரை வேலையை விட்டூ நீக்க அவர்களும்‌ முயற்சித்து 
இருக்கிறார்கள்‌, இவரே வேலையை இராஜினாமா செய்து விட்டார்‌. 


அடுத்து வந்த சந்திர புத்தியில்‌ (11) வேறு வேலையில்‌ சேர்ந்தார்‌. 
அதன்பின்‌ வந்த செவ்வாய்‌ புத்தியில்‌ (5) அந்த வேலையையும்‌ 
இராஜினாமா செய்துள்ளார்‌. ஆக இவர்‌ 1, 5, 9 ஆம்‌ புத்திகளில்‌ 
தொடர்ந்து வேலையை இராஜினாமா செய்து வந்துள்ளார்‌. 1993 சூரிய 
புத்தி முதல்‌ சோதிடமும்‌ கற்றுக்கொண்டு பயிற்சியும்‌ செய்து வருகிறார்‌. 


4, 8 ஆகிய பாவங்களில்‌ 3 கோள்கள்‌ இருந்தபடியால்‌ தொடர்ந்து 
இருக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 


154 





41. சாதகர்‌ : சுரேஷ்‌ குமார்‌ (63838 02925) பிறந்த நாள்‌ : 30.12.1974 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 02.30 பிறந்த ஊர்‌ : சென்னை. 


11| =| 


ஸ்ரீபதி பாவகம்‌ 
சூரி புத [ராகு செவ்‌ 
சுக்‌ 
பி பி 











சுக்‌ புத [செல்‌ ராகு 











Suresh Kumar.J திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

30-12-1974 14:30:00 
Chennai, T.N. 
குரு திசை இருப்பு 02-வருடம்‌ 02-மாதம்‌ 23-நாள்‌ த 24-03-1996-24-03-2013 [ச சூரி 20-10-2014-25-02-2015 


கே 24-03-2013-24-03-2020 [க சந்‌ 25-02-2015-26-09-2015 


சுத்‌ 24-03-2020-24-03-2040 (கே செ 26-09-2015-22-02-2016 
சூரி 24-03-2040-24-03-2046 [கு ராகு 22-02-2016 12-03-2017 
சந்‌ 24-03-2046-24-03-2056 [கே குரு 12-03-2017-16-02-2018 
செ 24-03-2056-25-03-2083 [க சனி 16-02-2018-28-03-2019 

கு 25-03-2063-24-03-2081 [க புத 28-03-2019-24-03-2020 

















இந்தச்‌ சாதகரின்‌ விதிக்கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி புதன்‌ 9 இல்‌. 
7 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 9 இல்‌. அடிமை வேலைக்குச்‌ சுயதொழில்‌ 


மேன்மை தரும்‌. 


இவர்‌ ஒரு சந்தைப்படுத்துதல்‌ நிறுவனத்தில்‌ சந்தைப்படுத்துதல்‌ 
வேலை செய்து வருகிறார்‌. நடப்பு கேது தசா (2) புதன்‌ புத்தி (9) 
28.03.2019 முதல்‌ 24.03.2020 வரை நடைபெற்று வருகிறது. தசா பலன்‌ 
முறிவு வேறு உள்ளது. அதன்படி இவர்‌ வேலைக்குத்‌ தொடர்ந்து 
செல்கிறார்‌. ஆனால்‌ வாங்கும்‌ சம்பளம்‌ 10 நாட்களில்‌ காலி ஆகி 
விடுவதாகக்‌ கூறுகிறார்‌. அதனால்‌ பணம்‌ பற்றாக்குறை யாரிடமாவது கடன்‌ 
வாங்கலாம்‌ என்றால்‌ அதுவும்‌ கிடைக்கவில்லை. பணம்‌ பிரச்சினையாக 
இருப்பதால்‌ வேலையில்‌ கவனம்‌ செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. 
1, 5, 9 ஆம்‌ பாவகம்‌ இயங்கும்போது 2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ எப்படி 


பாதிக்கப்படும்‌ என்பதை அறிய முடிகிறது. 


155 






























































42. சாதகர்‌ : நெல்லையப்பன்‌ (95854 47495) பிறந்த நாள்‌ : 23.09.1974 
பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.25 பிறந்த ஊர்‌ : மதுரை 
[5] DEG 
ஸ்ரீபதி பாவகப்படி 
திரிகோணம்‌ கோள்கள்‌ 
சுக்‌ சூரி 
குரு Nellaiappan 15,5 
ல அலு த 
ச 2, 6,10 
ஸ்ரீபதி பாவகம்‌ 144 . 41. 1லக்‌ குரு சனி 
5] வயது சுக்‌ டமி 
45-வருடம்‌ 01-மாதம்‌ 03-நாள்‌ (சூரி - 
ராகு சந்‌ 
4,8,12 
கேது திசை இருப்பு 
05-வருடம்‌ 0௭ மாதம்‌ 27-நாள்‌ 























திசை புக்தி அந்தரங்கள்‌ 








20-04-2000-08-08-2000 
08-08-2000-07-02-2001 


21-04-2005-20-06-2005 
20-06-2005-09-07-2005 








07-02-2001-14-06-2001 
14-06-2001-09-05-2002 


09-07-2005-08-08-2005 
08-08-2005-29-08-2005 





செவ்‌|20-04-2016-21-04-2023 
ராகு |21-04-2023-21-04-2041 
குரு|21-04-2041-21-04-2057 
சனி।21-04-2057-20-04-2076 
புத |20-04-2076-21-04-2093 




















09-05-2002-25-02-2003 


07-02-2004- 14-12-2004 


25-02-2003-07-02-2004 





14-12-2004-21-04-2005 








21-04-2005-21-04-2006 


29-08-2005-23- 10-2005 
23-10-2005-11-12-2005 
11-12-2005-07-02-2006 
07-02-2006-31-03-2006 
31-03-2006-21-04-2006 














இவருக்குச்‌ சூரிய திசை (1) குரு புத்தியில்‌ (7) திருமணம்‌. சனி 
புத்தியில்‌ (11) முதல்‌ பெண்குழந்தை. சுக்கிர புத்தியில்‌ (1) இரண்டாவது 
பெண்‌ குழந்தை செனனம்‌. 


இந்த 2 ஆவது குழந்தை பிறந்த நேரத்தில்‌ இவர்‌ வெளியூரில்‌ பணி 
செய்துக்கொண்டு இருந்துள்ளார்‌. குழந்தையைப்‌ பார்க்க வர வேண்டும்‌. 
ஆனால்‌ கையில்‌ 10 ருபாய்‌ கூட இல்லையாம்‌. அடுத்தவரிடத்தில்‌ கடன்‌ 
கேட்பது சுயகெளரவக்‌ குறைச்சல்‌ என்று ஒருநாள்‌ முழுவதும்‌ அமைதியாக 
இருந்துள்ளார்‌. அடுத்தநாள்‌ இவரது தம்பி யாரிடமோ கடன்‌ வாங்கி 
அதன்பின்‌ சொந்த ஊருக்குச்‌ சென்று குழந்தையைப்‌ பார்த்து இருக்கிறார்‌. 


இங்குப்‌ பல விசயங்களைக்‌ கவனிக்க வேண்டும்‌. சுக்கிர புத்தியில்‌ 
(1) 5 ஆம்‌ பாவகம்‌ இயங்கிக்‌ குழந்தை பிறந்துள்ளது. 2 ஆம்‌ பாவகம்‌ 
சரியாக இயங்காததால்‌ பணநெருக்கடி, 6 ஆம்‌ பாவகம்‌ கடன்‌ என்றால்‌ 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 6 க்கு 8 ஆகும்‌. எனவே கடன்‌ (6) வாங்கச்‌ 


சுயகெளரவம்‌ (1) தடுத்துள்ளது. 


156 


43. சாதகர்‌ : ஜெகநாதன்‌ (87787 61261) பிறந்த நாள்‌ : 14.02.1969 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.43 பிறந்த ஊர்‌ : மதுரை. 

















Jaganathan திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
14-02-1969 05:43:00 
Madurai,T.N. சூரி 02-02-1971-01-02-1977 [சுரு சனி 22-03-2014-02-10-2016 
சுக்‌ திசை இருப்பு 01-வருடம்‌ 11-மாதம்‌ 17-நாள்‌ சந்‌ 01-02-1977-02-02-1987 [குரு புத 02-10-2016-08-01-201 
தடட கே 0801- உட அ கட்‌ 


02- 02- 2029-02-02-2047 
ந_ 02-02-2047-02-02-2064 கு 














இந்த இராகு தசா (3) கேது புத்தியில்‌ (9) வெளிநாடு சென்று 
உள்ளார்‌. தற்சமயம்‌ குரு தசா (9) கேது புத்தி (9) 08.01.2019 முதல்‌ 
15.12.2019 வரை நடக்கிறது. 


தெய்வபக்தி ஏதும்‌ இல்லாமல்‌ நாத்திகவாதியாக இவர்‌ இருந்துள்ளார்‌. 
ஆனால்‌ தற்சமயம்‌ குருதிசை கேதுபுத்தி துவங்கிய நாள்‌ முதல்‌ மகான்கள்‌ 
தரிசனத்திற்குப்‌ பயணம்‌ செய்துகொண்டு இருக்கிறார்‌. சாய்பாபா கோவில்‌, 
இராகவேந்திர்‌ ஆலயம்‌ என யாத்திரைகள்‌ அதிகம்‌ மேற்கொண்டு 
வருகிறார்‌. சோதிடம்‌ பொய்‌ என்று வாக்குவாதம்‌ செய்து வந்தவர்‌, இப்போது 
சோதிட ஆலோசனை இன்றி ஏதும்‌ செய்வது இல்லை. 


1, 5, 9 இல்‌ மொத்தம்‌ நான்கு கோள்கள்‌ இவருக்கு உள்ளன. 


ஆதலால்‌ இயற்கை மற்றும்‌ தெய்வபக்தி கண்டிப்பாக வந்தாக வேண்டும்‌. 


157 


44, சாதகர்‌ : ஜெய்‌ சுரேஷ்‌ (95854 47495) பிறந்த நாள்‌ : 09.07.1982 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 2.01 பிறந்த ஊர்‌ : மதுரை 


1 [3] 
புத ராகு புத ராகு 


இராசி ஸ்ரீபதி பாவகம்‌ 
அவிட்டம்‌-2 
லக்‌ குரு [சனி செவ்‌ லக்‌ குரு [சனி செவ்‌ 
1] 

















Jai Suresh D.C.E., திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
09-07-1982 14:01:00 செ 08-10-1980-09-10-1987 [குரு குரு 08-10-2005-26-11-2007 
Madurai,T.N. கூ 09-10-1987-08-10-2005 [குரு சனி 2611-2007-09-06-201( 


செவ்‌ இசை இருப்பு 05-வருடம்‌ 02-மாதம்‌ 29-நாள்‌ 
[சனி 08-10-2021-08-10-2040 [குரு கே 13-09-2012-20-09-201 

சுத்‌ 08-10-2064-08-10-2084 [குரு சந்‌ 07-02-2017-09-06-2018 

சூரி 08-10-2084-08-10-2090 [குரு செ 09-06-2018-15-05-2019 
சந்‌ 08-10-2090-09-10-2100 குரு கு 15-05-2019-08-10-2027 

















இந்தச்‌ சாதகர்‌ டி.சி.இ.,படித்துள்ளார்‌. இவரின்‌ விதிப்படி கொடுப்பினை 
6 ஆம்‌ அதிபதி குரு 1 ஆம்‌ வீட்டில்‌, 7 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 12 ஆம்‌ 
வீட்டில்‌. அடிமை, சுயம்‌ இரண்டும்‌ சரியில்லை. அடிமை வேலைக்கு எதிரான 
1, 5, 9 ஆம்‌ திரிகோணத்தில்‌ 4 கோள்கள்‌, சுயதொழிலைக்‌ கெடுக்கும்‌ 8, 
12 ஆம்‌ பாவகத்தில்‌ 3 கோள்கள்‌. சிக்கலான சாதக அமைப்பு. அதாவது 
இவரின்‌ சாதப்படி 1, 5, 9 ஆம்‌ பாவகத்தில்‌ உள்ள புத்திகளில்‌ 2, 6, 10 
ஆம்‌ பாவகங்கள்‌ பாதிக்கப்படும்‌. 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள 


கோள்களின்‌ புத்திகளில்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ பாதிக்கப்படும்‌. 


நடப்பு குரு தசா (1) இராகு புத்தி (9) ஆகும்‌. நடப்பு புத்தி 
9 ஆம்‌ பாவகம்‌ ஆகையால்‌ படித்த படிப்புக்குத்‌ தகுதியான வேலை 


கிடைக்காததால்‌ குடும்பக்‌ கஷ்டத்தைப்‌ போக்க பல சரக்குமளிகைக்‌ 





கடையில்‌ வேலைசெய்து வருகிறார்‌. 


158 


45. சாதகர்‌ : கோமதி (99440 83119) பிறந்த நாள்‌ : 12.06.1972 


பிறந்த நேரம்‌ : காலை 06.45 பிறந்த ஊர்‌ : மதுரை 











[ஏ இ இ | 





[| மிருகசீருஷம்‌-4 [=| 


























ப 8] (வி [8] ப] [| [| [|] 
Gomathi திசை விபரம்‌ ம்‌ 


12-06-1972 06:45:00 செ _01-01-1966-01-01-1973 [சனி சனி 01-0 
Madurai,T.N. கு 01-01-1973-01-01-1991 [சனி புத 04-01-2010- 13-09-2012 





செவ்‌ திசை இருப்பு 00-வருடம்‌ 0௭ மாதம்‌ 20-நாள்‌ குரு 01-01-1991-01-01-2007 [சனி கே 13-09-2012-23-10-2013 
சனி 01-01-2007-01-01-2026 [சனி சுக்‌ 23-10-2013-23-12-2016 


















- - 
சூரி சந்‌ புத சுக்‌ தேத  01-01-2043-01-01-2050 ்‌ 
சுக்‌ 01-01-2050-01-01-2070 
சதக] குரு சூரி 01-01-2070-02-01-2076 கு 14-08-2020-21-06-202 
| 4,8,12 ராகு சனி சந்‌ 02-01-2076-01-01-2086 [சனி குரு 21-06-2023-01-01-2026 





இந்தச்‌ சாதகர்‌ வேலைக்கு ஏதும்‌ போகவில்லை. இராசிக்‌ கட்டப்படி 
விதி கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 1 ஆம்‌ வீட்டில்‌, மேலும்‌ 1, 


5, 9 திரிகோணத்தில்‌ மொத்தம்‌ 4 கோள்கள்‌ உள்ளன. 


இவருக்கு நடப்பு சனி (12) தசாவில்‌ (1) செவ்வாய்‌ புத்தி, இதற்கு 
முன்‌ சுக்கிரன்‌ (1) புத்தி, சூரிய (1) புத்தி, சந்திர (1) புத்தி ஆகியவை 
2013 ஆம்‌ ஆண்டுமுதல்‌ நடைபெற்று வருகிறது. இந்தக்‌ கால கட்டத்தில்‌ 
ஆரோக்கியம்‌ (1) நன்றாக உள்ளது, யோகாப்‌ பயிற்சிகள்‌, மந்திர 
ஜெபங்கள்‌ (5) ஆன்மிக (9) சிந்தனை, தாத்த யாத்திரைகள்‌ ஆகியவை 
செய்து கொண்டு இருக்கிறார்‌. 


இவருக்குப்‌ புத்தியை நடத்திய கோள்கள்‌ 1 ஆம்‌ பாவகத்தில்‌ 
இருந்து 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களை 100 விழுக்காடு இயக்கி அதன்‌ 
பலன்கனளப்‌ பெறச்‌ செய்துள்ளது. 2, 6, 10 ஆம்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ 


இயங்கவில்லை. 


159 


46. சாதகர்‌ : குமார்‌ (99440 83119) பிறந்த நாள்‌ : 14.01.1998 


பிறந்த நேரம்‌ : இரவு 07.05 பிறந்த ஊர்‌ : மதுரை 




















Kumar டிம்‌ லிப்‌ 
14-01-1998 19:05:00 
Madurai, T.N. 
புத திசை இருப்பு 10-வருடம்‌ 04-மாதம்‌ 25-நாள்‌ 25. 106 2015 11-06-2025 (கத்‌ 
= 

கு 11-06-2058 11-06-2076 சுக்‌ ன்‌ 17- -04-2028- 11- ன ட 

11-06-2076-11-06-2092 (சுத்‌ த 11-06-2031-11-04-2034 











(ர 
சனி 11-06-2092-12-0&-2111 [சக்‌ தே 11-04-2034-11-06-2035 


இவர்‌ 8.0., படித்துவிட்டூச்‌ சென்னையில்‌ ஒரு தனியார்‌ கம்பெனியில்‌ 
பணிபுரிந்து வருகிறார்‌. இவருக்குச்‌ சுக்கிர தசாவில்‌ (7) சந்திர புத்தி (1) 
கடந்த 11.10.2019 அன்று முதல்‌ நடந்து வருகிறது. 


இந்தச்‌ சந்திர புத்தி துவங்கிய நாள்‌ முதல்‌, தான்‌ படித்த 
படிப்புக்குக்‌ குறைவான சம்பளம்‌ வருகிறது என்பதை உணர்ந்து 
மேற்கொண்டு படிக்க வேண்டும்‌ என்கிற முடிவுக்கு வந்து இருக்கிறார்‌. 
ஆகையால்‌ அவர்‌ இதுவரை பார்த்து வந்த வேலையினை இராஜினாமா 


செய்யகிறார்‌. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1, 5, 9 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது வருமானம்‌ தொடர்பான சிந்தனை வராது 
தனது தகுதியை வளர்த்துக்கொள்ளும்‌ சிந்தனை வரும்‌ என்பதற்கேற்ப 
இந்தச்‌ சாதகம்‌ அமைந்துள்ளது. 


160 


47. சாதகர்‌ : சுருதி (99440 83119) பிறந்த நாள்‌ : 01.07.2000 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.58 பிறந்த ஊர்‌ : மதுரை. 












சனி குரு [சந்‌ சூரி 
செவ்‌ சுக்‌ 



























Suruthi 

01-07-2000 13:58:00 
Madurai, T.N. ரு 12-09-2014- 12-09-2030 [சுரு 
ராகு திசை இருப்பு 14-வருடம்‌ 02-மாதம்‌ 11-நாள்‌ சனி 12-09-2030- 12-09-2049 த _14-05-2019- 19-08-2021 
த 12-09-2049- 12-09-2066 
கே _12-09-2066- 12-09-2073 


சுத்‌ 12-09-2073-12-09-2093 [குரு சூரி 26-03-2025-12-01-2026 























சூரி 12-09-2093- 13-09-2099 சந்‌ 12-01-2026-14-05-2027 
சந்‌ 13-09-2099_13-09-2109 [தகு 
செ 13-09-2109- 13-09-2116 [6 








இந்தச்‌ சாதகர்‌ இளங்கலை படித்து வருகிறார்‌. இவரின்‌ பாவகப்படி 


9 ஆம்‌ பாவகத்தில்‌ 5 கோள்கள்‌ உள்ளன. 


இவருக்குக்‌ குரு தசாவில்‌ (8), குரு புத்தி (8) மற்றும்‌ சனி புத்தியில்‌ 
(8) 8 ஆம்‌ பாவகம்‌ இயங்கி 1, 5, 9 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவ 
பலன்களைக்‌ கொடுக்காமல்‌ இருந்து வந்தது. இப்போது 14.05.2019 முதல்‌ 
புதன்‌ புத்தி நடந்து வருகிறது. புதன்‌ 9 ஆம்‌ பாவகத்தில்‌ இருந்து 1, 5, 9 
ஆம்‌ பாவகங்களை 100 விழுக்காடு இயக்கி வருகிறபடியால்‌ ஆரோக்கியம்‌ 
நன்றாக உள்ளது. 5 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவமான இசைமீது ஆர்வம்‌ 
ஏற்பட்டு இசை பயின்று வருகிறார்‌. ஆன்மிக விசயங்களில்‌ பற்று ஏற்பட்டும்‌ 
இருக்கிறது. 


பொதுவாக இசைத்‌ துறையில்‌ இருப்பவர்களுக்கு 1, 5, 9 
திரிகோணத்தில்‌ அதிகக்‌ கோள்கள்‌ இருந்தால்‌ மட்டுமே மனத்தில்‌ அமைதி 
ஏற்பட்டு இசை கலையின்மீது ஆர்வம்‌ வரும்‌. 


161 


48. சாதகர்‌ : பாலமுருகன்‌ (97913 88730) பிறந்த நாள்‌ : 14.12.1987 


பிறந்த நேரம்‌ : காலை 06.10 பிறந்த ஊர்‌ : கும்பகோணம்‌. 




















Balamurugan திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
14-12-1987 06:10:00 சூரி 03-10-1984-04-10-1990 [ராகு ராகு 04-10-2007- 16-06-2010 
Kumbakonam, T.N. சந்‌ 04-10-1990-03-10-2000 [ராகு குரு 16-06-2010-09-11-2012 
செ_03-10-2000-04-10-2007 |ராகு சனி 09-11-2012-16-09-2015 
கு 04-10-2007-03-10-2025 [ராகு புத 16-09-2015-04-04-2018 
குரு 03-10-2025-03-10-2041 [ராகு கே 04-04-2018-23-04-2019] 
சனி 03-10-2041-03-10-2060 [ராகு சுக்‌ 23-04-2019-22-04-2022 
ந 03-10-2060-03-10-2077 [ராகு சூரி 22-04-2022-17-03-2023 
கே 03-10-2077-03-10-2084 [ராகு சந்‌ 17-03-2023-15-09-2024 
சுக்‌ 03-10-2084-04-10-2104 [ராகு செ 15-09-2024-03-10-2035 




















இந்தச்‌ சாதகர்‌ கோவில்‌ அர்ச்சகராகப்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. 
இராசிக்‌ கட்டப்படி 7 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 2 இல்‌ இருப்பதால்‌ சுயமாக 
ஓமங்களும்‌ செய்து அதன்மூலம்‌ வருமானம்‌ ஈட்டி வருகிறார்‌. 


இவருக்கு இராகு தசாவில்‌ (4) குரு புத்தி (5) 16.06.2010 முதல்‌ 
09.11.2012 வரை நடைபெற்று உள்ளது. இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ தனது 
தங்கைக்குத்‌ திருமண செலவுகளைத்‌ தானே ஏற்று நடத்தி வைத்துள்ளார்‌. 
இதன்படி மனமகிழ்ச்சி கிடைத்துள்ளது என்றாலும்‌ 2 ஆம்‌ பாவகம்‌ 
செலவுகள்‌ மூலம்‌ பாதிக்கப்பட்டூுள்ளது. மேலும்‌ இதே புத்தியில்‌ இவர்‌ 
செய்து வந்த கோவில்‌ அர்ச்சகர்‌ பணி பறிபோனது. 


அடுத்து வந்த சனி புத்தியில்‌ (1) அதிக சிரமங்கள்‌ பட்டூ குடும்பக்‌ 
கடனை நிவர்த்தி செய்துள்ளார்‌. கடன்‌ என்பது 6 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ 
ஆகும்‌. 1 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ கடன்‌ அடைத்துள்ளார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது. 
162 


49. சாதகர்‌ : உப்பிலி ராஜ்‌ (97861 12131) பிறந்த நாள்‌ :14.11.1986 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 12.05 பிறந்த ஊர்‌ : திருச்சி 














Uppili Raj திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

14-11-1986 12:05:00 
Tiruchchirappalli,T.N. 
கேது திசை இருப்பு 05-வருடம்‌ 0௭ மாதம்‌ 11-நாள்‌ 


2035-27-05-2053 சந்‌ த _27-03-2024-26-08-2025 
27-05-2053-27-05-2069 [சந்‌ கே 26-08-2025-27-03-2026 





ரு 
சனி 27-05-2069-27-05-2088 [சந்‌ சுக்‌ 27-03-2026-26- 11-2027 
த 27-05-2088-28-05-2105 [ச சூரி 26-11-2027-27-05-2028 











இந்தச்‌ சாதகர்‌ அரசு வங்கியில்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. 
விதிக்கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி புதன்‌ 10 இல்‌. எனவே அடிமை 
வேலை உத்தமம்‌. வங்கி பணிக்குக்‌ காரணம்‌ சூரியன்‌, குரு, 10 இல்‌ 
உள்ளனர்‌. இவருக்குச்‌ சந்திர தசாவில்‌ (3) செவ்வாய்‌ புத்தி (1) 
28.03.2019 முதல்‌ 27.10.2019 வரை நடைபெற்று வந்துள்ளது. 
இக்காலகட்டத்தில்‌ இவருக்குப்‌ பெண்குழந்தை (5) பிறந்துள்ளது. சுபச்‌ 
செலவுகள்‌ காரணமாகத்‌ தான்‌ பணிபுரியும்‌ வங்கியில்‌ லோன்‌ அப்ளை 
செய்து இருக்கிறார்‌. ஆனால்‌ செவ்வாய்‌ புத்தி முடியும்‌ வரை லோன்‌ 
கிடைக்கவில்லை. 

செவ்வாய்‌ 1 இல்‌ இருந்து 5 ஆம்‌ பாவகத்தை இயக்கி உள்ளது. 
ஆனால்‌ கடன்‌ என்னும்‌ 6 ஆம்‌ பாவகத்தை இயக்கவில்லை. வங்கியில்‌ 
பணிபுரிபவருக்கே லோன்‌ கிடைக்கவில்லை என்ற பலன்‌ கூடுதல்‌ சிறப்பு 
ஆகும்‌. 


163 


50. சாதகர்‌ : நீலாவதி (93821 41740) பிறந்த நாள்‌ : 21.09.1977 


பிறந்த நேரம்‌ : காலை 07.30 பிறந்த ஊர்‌ : சென்னை 





















NEELAVATHI தை பரம்‌ த்தி விபரம்‌ 

21-09-1977 07:30:00 
Chennai, T.N. கூரி 03-11-1994-02-11-2000 [ராகு குரு 16-07-2020- 10-12-2022 
சுக்‌ இசை இருப்பு 17-வருடம்‌ 01-மாதம்‌ 12-நாள்‌ 


செ_03-11-2010-03-11-2017 கு த 15-10-2025-04-05-2028 
கு 03-11-2017-03-11-2035 [ராகு கே 04-05-2028-22-05-2029 


னி 03-11-2051-03-11-2070 [ராகு சூரி 22-05-2032-16-04-2033 
த 03-11-2070-03-11-2087 [ராகு சந்‌ 16-04-2033-16-10-2034 
கே 03-11-2087-03-11-2094 [ராகு செ 16-10-2034-03-11-2035 














இந்தச்‌ சாதகரின்‌ விதி கொடுப்பனை 6 ஆம்‌ அதிபதி சனி 12 இல்‌, 
7 ஆம்‌ அதிபதி குரு 10 இல்‌. ஆகவே சுயமாக இன்சூரன்ஸ்‌ கம்பெனியில்‌ 





ஏஜென்டாகப்‌ பணி புரிந்து வருகிறார்‌. 


இவருக்குச்‌ சிறு வயது முதலே சோஷியல்‌ சர்வீஸ்‌ செய்ய வேண்டும்‌ 
என்கிற கனவு இருந்துள்ளது. ஆனால்‌ இதற்கு நேரமும்‌ காலமும்‌ சரியாக 
அமையவில்லை. இராகு தசா (1) துவங்கிய பின்னர்‌ கடந்த இரண்டு 
ஆண்டுகளாகச்‌ செய்யும்‌ வேலை மற்றும்‌ வருமானம்மீது நாட்டம்‌ 
இல்லாமல்‌, சோஷியல்‌ சர்வீஸ்‌ அதிகம்‌ செய்து வருகிறார்‌. மேலும்‌ இந்தப்‌ 
புத்தியில்தான்‌ சின்ன பெண்ணாக இருந்தபோது எழுதிய கவிதைகளைப்‌ (5) 
புத்தமாக வெளியீடு செய்து ஆத்ம திருப்தி அடைந்துள்ளார்‌ என்பது 
கூடுதல்‌ சிறப்பு ஆகும்‌. இவருக்கு 1 இல்‌ இருக்கும்‌ இராகு 1, 5, 9 ஆம்‌ 
பாவகக்‌ காரகப்‌ பலன்களை கொடுத்து, 2, 6, 10 ஆம்‌ பாவக 
இயக்கத்திற்குத்‌ தடை போட்டு வருகிறார்‌. 


164 


இச்சாதகர்களுக்குக்‌ கிடைத்துள்ள சாதகமான பலன்கள்‌: 


1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 1, 5, 9 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 100 
விழுக்காடு இயங்கி இந்தப்‌ பாவகங்கள்‌ மூலம்‌ சாதகருக்கு 
மனமகிழ்ச்சியைக்‌ கொடுக்கிறது. 


சுயகெளரவம்‌, தன்னம்பிக்கை, ஆரோக்கியம்‌ நன்றாக இருந்துள்ளது, 
சுயமுயற்சிகள்‌, செயல்திறன்‌ கருத்துச்‌ சுதந்திரம்‌, தன்னைப்போல்‌ பிற 
உயிர்களும்‌ வாழவேண்டும்‌ என்கிற சிந்தனை இருந்துள்ளதைக்‌ 
காணமுடிகிறது. 


புத்திர உற்பத்திக்கான உயிர்‌ அணுக்கள்‌, இரசனை, உல்லாசம்‌, 
பொழுதுபோக்கு, உடலை அழகுபடுத்திக்‌ கொள்வது, இயல்‌, இசை, 
நாடகம்‌, இலக்கியம்‌, வர்ணனை, சினிமா மற்றும்‌ அனைத்துக்‌ கலைகளிலும்‌ 
நாட்டம்‌ இருந்துள்ளது. கடன்‌, நோய்‌, வழக்கு இவர்களுக்கு இல்லை. 
கற்பனைவளம்‌ (டு) மிகுதியாகவும்‌, காதல்‌, யூகஅறிவு, புதுப்புதுப்‌ 
படைப்புகள்‌, விட்டுக்கொடுத்து வாழ்தல்‌, இயற்கையைப்‌ பாதுகாத்து 
இயந்கையோடு ஒன்றிவாழ்தல்‌, மந்திரம்‌, யோகா, இயந்கையைப்‌ 
பாதுக்காக்கப்‌ போராடுவது, இயற்கை வேளான்மை, செயற்கையான 
பொருள்களை அழித்தல்‌, இயற்கை மருத்துவத்தை ஊக்குவித்தல்‌ ஆகிய 


சாதகமான பலன்கள்‌ கிடைத்துள்ளதையும்‌ காணமுடிகிறது. 


மேலும்‌ ஆன்மிகம்‌, தீர்த்தயாத்திரை, சமூகச்சேவையில்‌ ஈடுபாடு, 
பாரம்பரியம்‌ மாறாததன்மை, பெரியோர்களை மதித்து நடந்து கொள்ளுதல்‌, 
ஒழுக்கம்‌, சட்டங்களை மதித்துச்‌ செயல்படுதல்‌, தர்மச்‌ சிந்தனை, கடவுள்‌ 
பக்தி, ஆய்வுக்கல்வி, முன்னோர்கள்‌ ஆசிர்வாதம்‌ மற்றும்‌ பூர்வீகச்‌ 
சொத்துக்கள்‌, சட்டங்கள்‌ இயற்றுவது, அதிகாரப்‌ பகிர்வுக்கு முனைதல்‌, 
குரு உபதேசம்‌ ஆகிய இப்பலன்கள்‌ நடைபெற்றதை அறிய முடிகிறது. 
இச்சாதகர்களுக்குக்‌ கிடைத்துள்ள பாதகமான பலன்கள்‌: 

1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 2, 6, 10 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 
இயங்காமல்‌ இந்தப்‌ பாவகங்கள்மூலம்‌ சாதகருக்குக்‌ கிடைக்க வேண்டிய 
மனமகிழ்ச்சி தடைபட்டூள்ளது. 


165 


பணம்‌ உற்பத்தி செய்யும்‌ திறன்‌ குறைவாக இருந்துள்ளது, 
பணத்திற்கு முக்கியத்துவம்‌ கொடுத்துச்‌ சிக்கனம்‌ செய்யாமல்‌ ஆடம்பரச்‌ 
செலவுகள்‌ செய்துள்ளனர்‌, சுயகெளரவம்‌ பார்க்காமல்‌ பணத்திற்காக 
மற்றவர்களிம்‌ கையேந்தியது, குடும்பத்தில்‌ உள்ள பிற உறுப்பினர்களின்‌ 
உழைப்பில்‌ வாழ்வது, கையில்‌ இருக்கும்‌ பணத்தினைத்‌ திட்டம்போட்டுச்‌ 
செலவு செய்ய இயலாமல்‌ பணபுழக்கம்‌ பாதிக்கப்பட்டூுள்ளதைக்‌ 


காணமுடிகிறது. 


உடல்‌ உழைப்பில்‌ நாட்டம்‌ இல்லாமல்‌, ஒழுங்காக வேலைக்குச்‌ 





செல்லாமல்‌, சுதந்திரம்‌ அதிகம்‌ எதிர்பார்த்து அடிமை வேலை பிடிக்காமல்‌ 
வேலையை விட்டவர்கள்‌, சோம்பேறித்தனம்‌ மெத்தனப்போக்கு இவர்களிடம்‌ 
காணப்பட்டது. அளவுக்கு அதிகமாக விட்டுக்கொடுத்து ஏமாந்தும்‌ 
இருக்கின்றனர்‌. பூர்வீகச்‌ சொத்துக்களைக்‌ கேட்டு வாங்காமல்‌ விட்டுக்‌ 
கொடுத்துள்ளனர்‌. புதியவேலைக்கு முயற்சி செய்யாமல்‌ இருந்து உள்ளனர்‌, 
இருப்பது, மற்றவர்களுக்கு அடிபணிந்து வேலை செய்ய விருப்பம்‌ 
இல்லாதவர்கள்‌, இவர்களுக்குக்‌ கடன்‌ கிடைக்காத நிலையும்‌ 


இருந்துள்ளதைக்‌ காணமுடிகிறது. 


எதிர்காலத்‌ திட்டமிடுதல்‌ சரியாக இல்லாமல்‌, எல்லோரையும்‌ நம்பி 
ஏமார்ந்துள்ளனர்‌. தானதரும காரியங்களில்‌ ஈடுபட்டுப்‌ பணத்தைச்‌ செலவு 
செய்துள்ளனர்‌. கொடுத்த வேலையைச்‌ சரியான நேரத்தில்‌ முடிக்க 
முடியாமல்‌ சிரமப்பட்டூள்ளனர்‌. தனக்குக்கீழ்‌ பணிபுரிபவர்களிடம்‌ 
வேலைவாங்கச்‌ சிரமம்‌ இருந்துள்ளது, நிர்வாகத்‌ திறனற்றும்‌ வேலையில்‌ 
பொறுப்பு உணர்ச்சி குறைவாக இருந்துள்ளதையும்‌ காணமுடிகிறது. 





இவர்களே தனது வேலையை இராஜினாமா செய்து பின்‌ வேலை 
இல்லாமலும்‌, வேலையை இழந்துள்ளவர்களும்‌ உண்டு. நிரந்தரவேலை 
இல்லாமல்‌, பதவி உயர்வும்‌ கிடைக்காமல்‌, அடிக்கடி வேலைக்கு விடுப்பு, 
விருப்பஓய்வு பெற்றவர்கள்‌, பொதுவாக வேலையில்‌ ஸ்திரதன்மை இல்லை 


என்பதைக்‌ காணமுடிகிநது. 


1, 5, 9 ஆம்‌ பாவகங்களுக்குரிய புத்திகளில்‌ நற்பலன்‌ 
தீயபலன்களைச்‌ சாகங்களுடன்‌ ஒப்பிட்டு ஆராய்ந்ததன்‌ வழி அவை 
முன்னா கூறிய விதிமுறைக்கேற்ப நற்பலன்‌ மற்றும்‌ தீயபலன்‌ 
தந்திருப்பதைக்‌ கண்டறிய முடிகிறது. 


166 


தொகுப்புரை 


50 சாதகங்களின்‌ வழி அறியப்பட்ட செய்திகள்‌. அறம்‌ என்னும்‌ 
திரிகோணத்தில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 1 அல்லது 5 அல்லது 9 
ஆகிய பாவகங்களில்‌ இருந்தபோது நடைபெற்ற பலன்கள்‌ குறித்து 50 
சாதகங்களைக்‌ கொண்டு ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வுக்கு 
எடுத்துக்கொண்ட விதிகளின்படி இவர்களுக்கு அகம்‌ தொடர்பானக்‌ காரகப்‌ 
பலன்கள்‌ நல்லமுறையில்‌ கிடைத்துள்ளது. அதேசமயம்‌ புறம்‌ தொடர்பானக்‌ 
காரகப்‌ பலன்கள்‌ பாதிக்கப்பட்டூள்ளது. அதுவும்‌ குறிப்பாக 2, 6, 10 ஆம்‌ 


பாவகக்‌ காரகங்கள்‌ பாதிக்கபப்பட்டூுள்ள நிலைகுறித்து அறிய முடிகிறது. 


167 


இயல்‌ - 3 
பொருள்‌ என்ற திரிகோணப்‌ பாவங்கள்‌ 
முன்னுரை 


பன்னிரு பாவகங்களில்‌ 2, 6, 10 ஆகிய திரிகோணப்‌ பாவகங்கள்‌ 
பொருள்‌ என்று அழைக்கப்படுகிறது”. புத்தியை நடத்தும்‌ கோள்‌ பொருள்‌ 
என்னும்‌ 2, 6, 10 ஆகிய திரிகோணப்‌ பாவகங்களில்‌ இருக்கும்‌ நிலையை 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்டு, 50 சாதகங்களுடன்‌ பொருத்திப்‌ பலன்‌ 
அறிவதாகப்‌ பொருள்‌ என்ற இம்‌ மூன்றாம்‌ இயல்‌ அமைகின்றது. 


2, 6, 10 ஆகிய திரிகோணங்களின்‌ விளக்கம்‌ 


ஒற்றைப்படை பாவகங்களான 1, 5, 9 மற்றும்‌ 3, 7, 11 ஆம்‌ 





பாவகங்கள்‌ அகம்‌ என்றும்‌, இரட்டைப்பை பாவகங்களான 2, 6, 10 


மற்றும்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ புறம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 





அதன்படி 2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ இரட்டைப்படை பாவகங்களில்‌ 
வருகின்றது. ஆகையால்‌ இந்தப்‌ பொருள்‌ திரிகோணம்‌ என்பது புறத்தைச்‌ 
சார்ந்தது ஆகும்‌. எனவே இந்த இயலில்‌ ஆராயப்பட இருக்கும்‌ 
சாதகங்களில்‌ புறம்‌ தொடர்பான பலன்கள்‌ நல்லமுறையில்‌ சாதகருக்குக்‌ 
கிடைக்கும்‌. அதேவேளையில்‌ அகம்‌ தொடர்பான காரகங்களில்‌ 
பாதிப்புகளை ஏற்படுத்தும்‌. அதுவும்‌ முக்கியமாக 3, 7, 11 ஆம்‌ 
பாவகங்களின்‌ காரகத்துவப்‌ பலன்களில்‌ அதிகப்‌ பாதிப்புகளைக்‌ 


கொடுக்கும்‌. 


காரணம்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ என்பது 3, 7, 11 ஆம்‌ 
பாவகங்களுக்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களாக வரும்‌. ஆய்விற்கு 


உட்படுத்தப்பட்டூள்ள பன்னிரு விதிகளின்படி விதிஎண்‌ 4 என்பது 70 





விழுக்காடு பாதிப்புகளையும்‌, விதிஎண்‌ 8 என்பது எதிர்மறையாகவும்‌, 


விதிஎண்‌ 12 என்பது இயங்காது என வரும்‌. 


** இரா. அருள்வேல்‌, ஸ்ரீ ராஜ ஜோதிடம்‌, ப 99 


168 


பொருள்‌ என்ற திரிகோணத்தின்‌ விளைவுகள்‌ 


திரிகோண விதிகளின்படி, புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 2, 6, 10 
என்னும்‌ பொருள்‌ திரிகோணப்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது, 


1, 5, 9 ஆம்‌ பாவகங்கள்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌, 
2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌, 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்கள்‌ இயங்காது, 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 


திரிகோண விதிகளின்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ கூறப்பட்டுள்ள 
பலன்கள்‌ யாவும்‌ இந்தப்‌ புத்தியில்‌ நூறு விழுக்காடு நடைபெறும்‌. 
அதேவேளையில்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ கூறப்பட்டுள்ள பலன்கள்‌ 


யாவும்‌ கிடைக்காது என்பதை அறியலாம்‌. 
2, 6, 10 ஆம்‌ பாவகங்களின்‌ புத்தி தரும்‌ பலன்‌ 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து ஒரு கோள்‌ புத்தியை 
நடத்தும்போது நன்மையான பலன்கள்‌ மற்றும்‌ தீமையான பலன்கள்‌ 
இரண்டும்‌ சேர்ந்தே நடக்கும்‌. அதன்படி 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருந்து ஒரு கோள்‌ புத்தியை நடத்தும்‌ போது ஏற்படும்‌ நன்மை மற்றும்‌ 
தீமையான பலன்கள்‌ கீழ்கண்டவாறு அமைந்துள்ளது. 


சாதகமான பலன்கள்‌ : 


2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 2, 6, 10 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 100 
விழுக்காடு இயங்கி இந்தப்‌ பாவகங்கள்‌ மூலம்‌ சாதகருக்கு 
மனமகிழ்ச்சியைக்‌ கொடுக்கும்‌. அதாவது இதனை நன்மை எனக்‌ 


கொள்ளலாம்‌. 


புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருக்கும்போது 2 ஆம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடூ இயங்கும்‌, 6 ஆம்‌ பாவகம்‌ 
100 விழுக்காடு இயங்கும்‌, 10 ஆம்‌ பாவகமும்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. 


169 


எனவே 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ கூறப்பட்டுள்ள பலன்கள்‌ யாவும்‌ 


சாதகருக்கு நல்லமுறையில்‌ அமையும்‌. 


எதையும்‌ பணம்‌ ஆக்கும்‌ திறமை சாதகரிடத்தில்‌ அபாரமாக 
இருக்கும்‌. பணத்தை விரையம்‌ செய்யாமல்‌ திட்டமிட்டுச்‌ சிக்கனமாகச்‌ 
செலவு செய்தல்‌, எதிர்காலத்‌ திட்டமிடுதல்‌ நன்றாக இருக்கும்‌. 
குடும்பத்திற்குத்‌ தேவையான செலவுகளைச்‌ சமாளிக்கும்‌ திறன்‌ இருக்கும்‌ 
மற்றவர்களின்‌ பணத்தினைத்‌ தனது கையில்‌ வைத்து இருப்பார்கள்‌. கேட்ட 
இடத்தில்‌ கடன்‌ கிடைக்கும்‌. செய்யும்‌ முயற்சியைக்‌ கைவிட மாட்டார்கள்‌. 
உடல்‌ உழைப்பில்‌ நாட்டம்‌ இருக்கும்‌. வேலைக்கு ஒழுங்காகச்‌ 
செல்வார்கள்‌. மற்றவர்களிடத்தில்‌ கீழ்படிந்து ஒழுங்காக வேலை செய்தல்‌, 
போட்டி தேர்வுகளில்‌ வெற்றி பெறுதல்‌, புதிய வேலைக்கு விண்ணப்பித்துப்‌ 
புதிய வேலையில்‌ சேருதல்‌, விடுப்பு மற்றும்‌ ஒய்வு எடுக்காமல்‌ வேலை 
செய்வார்கள்‌, போட்டிகளில்‌ வெற்றி பெறுதல்‌, வழக்குகளில்‌ வெற்றி 
பெறுவது, பொதுத்தேர்தலில்‌ வெற்றி பெறுவது சுலபம்‌ ஆகும்‌. 


சமுதாயத்தில்‌ எதையாவது சாதித்துக்‌ காட்டி அதன்மூலம்‌ வரும்‌ 
கெளரவம்‌, தகுதிக்குத்‌ தகுந்த நல்லவேலையைத்‌ தேடிக்கொள்ளுதல்‌, 
மற்றவர்களைவிடச்‌ சாதுர்யமாகச்‌ செயல்படுதல்‌, பொழுதுபோக்கு 
அம்சங்களில்‌ ஈடுபடாமல்‌ செய்யும்‌ வேலையில்‌ பொறுப்பாகச்‌ 
செயல்படுவார்கள்‌, முதலாளியின்‌ நம்பிக்கையைப்‌ பெறுதல்‌, சம்பள 


உயர்வு, புதியபொறுப்புக்கள்‌, அதிகாரம்‌, கட்டுப்பாடு, மற்றவர்களிடம்‌ 





வேலை வாங்கும்‌ திறன்‌, பதவி உயர்வு, பெரிய அந்தஸ்து உடைய பதவி 
வகுத்தல்‌, செய்யக்‌ கூடிய வேலைமூலம்‌ மரியாதை, புகழ்‌, கெளரவம்‌ 


கிடைக்கும்‌. அரசியலில்‌ பதவிகள்‌, அரசமரியாதை பெறுதல்‌. 
பாதகமான பலன்கள்‌ : 


2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 3, 7, 11 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 
இயங்காமல்‌ இந்தப்‌ பாவகங்கள்மூலம்‌ சாதகருக்குக்‌ கிடைக்க வேண்டிய 


மனமகிழ்ச்சி தடைப்படும்‌. அதாவது தீமை எனக்‌ கொள்ளலாம்‌. 


மற்றவர்களிடம்‌ மனம்‌ விட்டுப்‌ பேச மாட்டார்கள்‌, புதிய நபர்களைச்‌ 


சந்திக்கத்‌ தயக்கம்‌ கூச்சசுபாவம்‌, சிறு பயணங்களில்‌ விருப்பம்‌ இருக்காது, 


170 


எதையும்‌ பதிவுசெய்து வைக்க மாட்டார்கள்‌, பத்திரங்கள்‌ சேதப்படூவது 
மற்றும்‌ காணாமல்‌ போகும்‌, உண்ணும்‌ உணவே இவர்களுக்கு நோய்களை 
உருவாக்கி விடும்‌ (000 Poison). வேலை நிமித்தமாகச்‌ செல்லும்‌ இடத்தில்‌ 
சுகாதாரமில்லாத உணவுகளை உட்கொண்டு நேரம்‌ தவறிச்‌ 
சாப்பிடுவதாலும்‌, மென்று முழுங்காமல்‌ அவசரமாக முழுங்கி விடூவதாலும்‌ 
ஜீரணக்‌ கோளாறுகள்‌ ஏற்படும்‌. மலச்சிக்கல்‌ ஏற்படும்‌. அதனால்‌ 
இவர்களுக்கு மருந்துக்குக்‌ கட்டுப்படும்‌ நோய்கள்‌ வரக்கூடும்‌. தவறான 
பதிவுகள்‌ மந்றும்‌ தகவல்‌ தொடர்பு சாதனங்கள்மூலம்‌ பிரச்சினைகள்‌, மனம்‌ 
விட்டு யாரிடமும்‌ பேசாமல்‌ அதனால்‌ மனஅழுத்தம்‌, ஏதோ ஒருவிதமான 
பயம்‌ பதட்டம்‌ இருந்துகொண்டே இருக்கும்‌. இவர்களின்‌ ஆதிக்கப்‌ 
போக்கினால்‌ மற்றவர்களிடம்‌ விரோதம்‌ ஏற்படும்‌, வாழ்க்கைத்‌ துணையை 
அதிகாரம்‌ செய்து தனக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌ என்கிற ஆதிக்கப்போக்கு 
இவர்களிடம்‌ காணப்படும்‌, வாழ்க்கைத்துணை அடிபணியாவிட்டால்‌ 
விவாகரத்துவரை கூடச்‌ செல்வார்கள்‌, ஸ்பரிச சுகங்களில்‌ நாட்டமிராது. 
நண்பர்களை வெட்டி விடுவார்கள்‌, தொழில்‌ பங்காளிகளை மட்டம்‌ தட்டித்‌ 
தனது ஆதிக்கத்தைச்‌ செலுத்துவார்கள்‌, தன்னுடன்‌ வேலை 
செய்பவர்களைக்‌ காட்டிக்கொடுத்து அதன்மூலம்‌ ஆதாயம்பெற 
நினைப்பார்கள்‌, பதவிஆசை மேலோங்கி நிற்கும்‌ அதனால்‌ உடன்‌ 
இருப்பவர்களுக்குச்‌ சிக்கல்‌ ஏற்படும்‌, ஒய்வின்றி வேலை அதனால்‌ உடலில்‌ 
நோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌ வெகுவாகக்‌ குறைந்துவிடும்‌, எதிலும்‌ திருப்பதி 
அற்றநிலை, தீராத ஆசைகள்‌, குடுப்பத்தைவிடச்‌ செய்யும்‌ தொழிலுக்கு 
முக்கியத்துவம்‌ கொடுப்பதால்‌ இவர்களின்‌ குடும்பம்‌ வெகுவாகப்‌ 


பாதிக்கப்படும்‌. 


171 


51. சாதகர்‌ : செந்தில்‌ குமார்‌ (75982 89279) பிறந்த நாள்‌ : 11.03.1977 


பிறந்த நேரம்‌ : காலை 10.55 பிறந்த ஊர்‌ : முசிறி. 


Kl 
||. 
ப சனி 

















Senthil Kumar திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
11-03-1977 10:55:00 சனி 20-01-1967-20-01-1986 [சுக்‌ சுக்‌ 20-01-2010-21-05-2013 
Musiri,T.N. 
சனி இசை இருப்பு 08-வருடம்‌ 10-மாதம்‌ 10-நாள்‌ 
ட ப பப டட 
2 20-01-2046-20-01-2053 னி 20-11-2022-20-01_2026 
கு 20-01-2053-20-01-2071 த 20-01-202௨-2111-2028 



















குரு 20-01-2071-20-01-2087 [சுத்‌ தே 20-11-2028-20-01-2030 


இந்தச்‌ சாதகர்‌ காவல்‌ துறையில்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. அரசு 
கோள்‌ சூரியன்‌ 10 இல்‌. உள்ளார்‌. இவருக்குச்‌ சுக்கிர தசாவில்‌ (12) 
இராகு புத்தி (6) 21.03.2017 முதல்‌ 21.03.2020 வரை நடைபெறுகிறது. 


இந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ கடுமையான உழைப்பு, கேட்காமலேயே 
கடன்‌ கிடைத்து வருகிறது, அடுத்தவரின்‌ பணம்‌ இவரது கைகளில்‌ நிறைய 
புரள்கிறது, வீட்டைக்‌ கவனிக்காமல்‌ வேலைக்கு முக்கியத்துவம்‌ தருகிறார்‌ 
என மனைவியுடன்‌ பிரச்சினை வந்து மனைவி மனமுடைந்து தற்கொலை 
வரை சென்று இருந்தார்‌. வயிறு தொடர்பான பிரச்சினைகள்‌ இருந்து 
கொண்டு இருக்கிறது. 


2, 6, 10 ஆம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்கள்‌ 100 விழுக்காடு 
இயங்குகிறது, அதேவேளையில்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்கள்‌ 
பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறியமுடிகிறது. 


172 


52. சாதகர்‌ : நந்த குமார்‌( 9364161122) பிறந்த நாள்‌ : 10.02.1980 














































































பிறந்த நேரம்‌ : அதிகாலை 00.10 பிறந்த ஊர்‌ : முசிறி. 
Entry... ரல... Rasi_ D9... Rect... Transit. Nadi Di Bh Print... Exit, 
[5] DEG 
ஸ்ரீபதி பாவகப்படி 
திரிகோணம்‌ கோள்கள்‌ 
சற்‌ புத சுக்‌ 
புத Nanda Kumar 2 டக 
[51** 10-02-1980 00:10:00 
Musiri,T.N. ராகு 
2,6,10 
பாவகம்‌ L 
சூரி ஸ்ரீபதி குரு செவ்‌ சனி 
[௮ வயது மர்‌ 
3அ-வருடம்‌ 08-மாதம்‌ 19-நாள்‌ 
சூரி கேது 
202 . 59 . 12லக்‌ 4,8,12 
த குரு இசை இருப்பு 
01-வருடம்‌ 09-மாதம்‌ 01-நாள்‌ 
3] _ [2] 


திசை புக்திகள்‌ திசை புக்தி அந்தரங்கள்‌ 
11-11-2000-10-04-2003 10-05-2010-27-09-2010 
10-04-2003-06-04-2004 27-09-2010-29-01-2011 
06-04-2004-05-02-2007 29-01-2011-25-06-2011 
05-02-2007- 12-12-2007 25-06-2011-04-11-2011 
12-12-2007- 13-05-2009 04-11-2011-29- 12-2011 
13-05-2009- 10-05-2010 29-12-2011-01-06-2012 
10-05-2010-26-11-2012 01-06-2012-17-07-2012 
26 11-2012-04-03-2015 17-07-2012-03- 10-2012 
04-03-2015-11-11-2017 | 03-10-2012-26- 11-2012 



















குரு|11-11-1965-11-11-1981 
சனி|11-11-1981-11-11-2000 


கேது|11-11-2017-11-11-2024 
சுக்‌|11-11-2024- 11-11-2044 
சூரி|11-11-2044-12-11-2050 
சந்‌|12-11-2050-11-11-2060 
செவ்‌|11-11-2060- 12-11-2067 
ராகு | 12-11-2067- 11-11-2085 



























































இந்தச்‌ சாதகர்‌ தனியார்‌ துறையில்‌ வேலை செய்கிறார்‌. இவரது 
கம்பெனி வேலை சுற்றுலா அழைத்து செல்வது. 


இவர்‌ புதன்‌ தசா (5) இராகு புத்தியில்‌ (10) கடன்‌ (6) வாங்கி வீடு 
(4) வாங்கியுள்ளார்‌. 10 இல்‌ உள்ள இராகு புத்தியில்‌ 2, 6, 10 ஆம்‌ 
பாவகக்‌ காரகங்கள்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌ என்கிற விதிக்கு தக்கபடி 
இவருக்கு இராகு புத்தியில்‌ 6 ஆம்‌ பாவகக்‌ காரகமான கடன்‌ 
கிடைத்துள்ளது. அதன்மூலம்‌ வீடு (4) வாங்கியுள்ளார்‌. ஆய்வு விதிப்படி 


இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ சொத்து வாங்கலாம்‌ என்பதாகும்‌. 





மேலும்‌ இந்த இராகு புத்தியில்‌ எதையும்‌ பணமாக்கும்‌ திறமை, 
நல்ல வருமானம்‌, அடுத்தவர்‌ பணம்‌ தனது கையில்‌ புரளுவது ஆகிய 
பலன்களும்‌ நடந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. இவருக்கு 10 
ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ நல்ல பணபுழக்கம்‌ இருந்துள்ளது. 


173 


53. சாதகர்‌ : ஜெய கிருஷ்ணா (99652 04133) பிறந்த நாள்‌ : 05.02.1969 


பிறந்த நேரம்‌ : காலை 09.13 பிறந்த ஊர்‌ : கோவை. 


























Jaya Krishna திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 


05-02-1969 09:13:00 சுக்‌ 21-08-1954-21-08-1974 [குரு குரு 21-08-2015-08- 10-201 
Coimbatore, T.N. சூரி 21-08-1974-20-08-1980 [குரு சனி 08-10-2017-20-04-202 
சுக்‌ திசை இருப்பு 05-வருடம்‌ 0௭ மாதம்‌ 13-நாள்‌ சந்‌ 20-08-1980-21-08-1990 [குரு புத 20-04-2020-27-07-2022 


செ 21-08-1990-20-08-1997 [குரு கே 27-07-2022-03-07-202 
த 20-08-1997-21-08-2015 [குரு சுக்‌ 03-07-2023-03-03-202 


னி 21-08-2031-21-08-2050 |குரு சந்‌ 20-12-2026-20-04-2028 
த 21-08-2050-21-08-2087 [சுரு செ 20-04-2028-27-03-2029 
தே 21-08-208-21-08-2074 [குரு ராகு 27-03-2029-21-08-2031 














இந்தச்‌ சாதகர்‌ குரு திசை குரு புத்தியில்‌ ஒரு மலையாளி 
பெண்ணைக்‌ காதல்‌ திருமணம்‌ செய்துகொண்டார்‌. அதன்பின்‌ மனைவியின்‌ 
நடத்தையில்‌ சந்தேகப்பட்டு குரு தசா (7) சனி புத்தியில்‌ (2) பிரிந்து 
வாழ்ந்து வருகிறார்‌. ஆய்வு முறைப்படி 7 ஆம்‌ பாகத்திற்கு 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களாக வரக்கூடிய 2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ 6 ஆம்‌ பாவகம்‌ 
மட்டுமே திருமண முறிவினைக்‌ கொடுக்கும்‌ என்பதாகும்‌. ஆனால்‌ சில 
நேரங்களில்‌ தம்பதியினர்‌ இருவருக்கும்‌ ஒரு நல்ல புரிதல்‌ இல்லாத 


காலகட்டங்களில்‌ இரட்டைப்படைப்‌ புத்திகள்‌ அகங்காரத்தின்‌ மூலம்‌ 





பிரிவினைக்கு வழி வகுக்க கூடும்‌. 


இந்தச்‌ சாதகருக்கு 7 இல்‌ இருந்து குரு தசா நடக்கும்‌ போது, 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ சனி 2 இல்‌. அதாவது 7 ஆம்‌ பாவகத்திற்கு 
8 ஆக வரும்‌ காலம்‌ தசா பலன்‌ முறிவு ஏற்பட்டு 7 ஆம்‌ பாவகப்‌ 


பலனைக்‌ கெடுத்து உள்ளது. 


174 


54. சாதகர்‌ : ராதா கிருஷ்ணன்‌ (99652 04133) பிறந்த நாள்‌ : 09.04.1964 


பிறந்த நேரம்‌ : இரவு 09.30 பிறந்த ஊர்‌ : ஈரோடு. 

















Ratha Krishnan திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
09-04-1964 21:30:00 
Erode, T.N. 
ராகு திசை இருப்பு 01-வருடம்‌ 11-மாதம்‌ 20-நாள்‌ சனி 31-03-1982-31-03-2001 [க சூரி 28-10-2019-04-03-202 
த 31-03-2001-31-03-2018 [க சந்‌ 04-03-2020-03-10-202! 
சுத்‌ 31-03-2025-31-03-2045 [த கு 01-03-2021-19-03-2022 
சூரி 31-03-2045-01-04-2051 [கு குரு 19-03-2022-23-02-2023 
ந 01-04-2051-31-03-20௪ [கே சனி 23-02-2023-03-04-2024 














செ_31-03-2061-31-03-2068 [த த _03-04-2024-31-03-2025 


இந்தச்‌ சாதகர்‌ தமிழகப்‌ போக்குவரத்துத்‌ துறையில்‌ நடத்துனர்‌ 
வேலை செய்து வந்தார்‌. இவருக்குக்‌ கேது தசா (2) திசை கேது புத்தியில்‌ 
(2) கண்நோய்‌ வந்துள்ளது. வெளியாகளுக்குச்‌ சென்று வரும்‌ பணி 
என்பதால்‌ குடும்பம்‌ மற்றும்‌ கண்‌ மேலும்‌ பாதிப்படைந்துள்ளது. பணி 
ஓய்வுக்கு இன்னும்‌ ஹ்‌ ஆண்டு காலம்‌ உள்ளது. இந்நிலையில்‌ கண்‌ 
கோளாறு எனக்‌ காரணம்‌ காட்டி வேலையில்‌ இருந்து ஓய்வு 
அளித்துள்ளனர்‌. தற்சமயம்‌ புதன்‌ தசாவில்‌ சூரிய புத்தி 28.10.2019 முதல்‌ 
நடந்து வருகிறது. தனக்கு விருப்பம்‌ இல்லாமல்‌ கட்டாய ஓய்வு 
அளிக்கப்பட்டதை எதிர்த்துப்‌ போக்குவரத்து துறைமீது இவர்‌ வழக்கு (6) 


தொடர்ந்துள்ளார்‌. 


ஆய்வு விதிப்படி 2 ஆம்‌ பாவகப்‌ புத்தி நோயைக்‌ கொடுத்துள்ளது. 
மேலும்‌ இவர்‌ 6 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ வழக்குப்‌ போடும்‌ நிலைக்குத்‌ 
தள்ளப்பட்டூள்ளார்‌. 


175 


55. சாதகர்‌ : கண்ணன்‌ (99652 04133) பிறந்த நாள்‌ : 06.01.1994 


பிறந்த நேரம்‌ : 06.01.1994 பிறந்த ஊர்‌ :கோவை 














Kannan i த்தி விபரம்‌ 
06-01-1994 16:30:00 
Coimbatore, T.N. 
ராகு இசை இருப்பு 11-வருடம்‌ 10-மாதம்‌ 01-நாள்‌ 
3 08-11-2084-08-11-2090 குரு சந்‌ 10-03-2017-10-07-2018 





08-11-2090-09-11-2100 [குரு செ 10-07-2018- 15-06-2019 
செ 09-11-21001-10-11-2107 [குரு ராகு 15-06-2019-08-11-2021 











இந்தச்‌ சாதகர்‌ பி.இ., பொறியியல்‌ படித்து இருக்கிறார்‌. பார்ட்னர்ஷிப்‌ 
தொழில்‌ ஈடுபட்டுக்கொண்டு இருந்தார்‌. குரு தசாவில்‌ (6) இராகு புத்தி (6) 
துவங்கிய நாள்‌ முதல்‌ பங்குதாரர்களுடன்‌ (7) சில பிரச்சினைகள்‌ ஏற்பட்டூத்‌ 
தனியாக வந்து விட்டார்‌. 


இவரின்‌ சாதகப்படி தொழில்‌ கொடுப்பினை 7 ஆம்‌ அதிபதி 
செவ்வாய்‌ 8 இல்‌ இருக்கிறார்‌. அதன்படி தற்சமயம்‌ அதிக முதலீடூ 
போடாமல்‌ தூசு அகற்றும்‌ கருவி வாணிகம்‌ (Vacum Cleaner Dealership) 


செய்கிநார்‌. நல்ல வருமானமும்‌ வருகிறது. 


இவருக்கு அடிக்கடி விபத்துக்கள்‌ ஏற்பட்டுக்கொண்டே இருக்கின்றது. 
இன்னும்‌ திருமணம்‌ ஆகவில்லை. இவரின்‌ ஆதிக்கப்போக்கினால்‌ 
உறவினர்களுடன்‌ மனக்‌ கசப்பு உள்ளது. 6 ஆம்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ 


இயங்கிய 7 ஆம்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ பாதிக்கப்படுகிறது. 


176 


56. சாதகர்‌ : ரம்யா (99652 04133) பிறந்த நாள்‌ : 20.03.1992 


பிறந்த நேரம்‌ : இரவு 09. 40 பிறந்த ஊர்‌ : கோவை 

















va தி விப 
20-03- 1595 21:40:00 
Salem, T.N. து 16-08-1994-16-08-2012 தரு சனி றனர்‌ மரன்‌ 


செவ்‌ திசை இருப்பு 02-வருடம்‌ 04-மாதம்‌ 25-நாள்‌ குரு 16-08-2012-16-08-2028 [சு 16-04-2017- 23-07-201 


சனி 16-08-2028-16-08-2047 


கே 16-08-2064- 16-08-2071 | 
சுத்‌ 16-08-2071-16-08-2091 குரு சந்‌ E1104 ADS 
சூரி 16-08-2091-16-08-2097 [குரு செ 16-04-2025-23-03-2026 














16-08-2097- 17-08-2107 [குரு ராகு 23-03-202௨ 16-08-2028 


இந்தச்‌ சாதகி பி.இ., பொறியியல்‌ படித்துள்ளார்‌. இவர்‌ கடந்த சில 
ஆண்டூகளாக அரசு வங்கியில்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. இவரின்‌ இராசிக்‌ 
கட்டப்‌ படி அரசு கோள்‌ சூரியன்‌ 6 இல்‌ உள்ளார்‌. மேலும்‌ வங்கி பணி 
செய்ய கூடியவர்களுக்கு இராசிக்‌ கட்டத்தில்‌ குரு அல்லது புதன்‌ 2, 4, 6, 
10 ஆகிய வீடுகளில்‌ இருப்பது கூடுதல்‌ சிற்ப்பு ஆகும்‌. 


இவர்‌ 01.04.2018 அன்று வங்கி மேலாளர்‌ ஆகப்‌ பதவி உயர்வு 
பெற்றுள்ளார்‌. அப்போது இவருக்கு குரு தசாவில்‌ (11) புதன்‌ புத்தி (6) 
நடைபெற்றுள்ளது. இங்கு இவரின்‌ சாதகத்தில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
6 இல்‌ இருந்து, போட்டி தோவு வெற்றி இது 6 ஆம்‌ பாவகச்‌ செயல்‌, 
அதன்மூலம்‌ பதவி இது 10 ஆம்‌ பாவகச்‌ செயல்‌, அதன்மூலம்‌ அதிக 
வருமானம்‌ இது 2 ஆம்‌ பாவகச்‌ செயல்‌ நடைபெற்று உள்ளது. ஆக 2, 6, 
10 ஆம்‌ பாவகங்கள்‌ 100 விழுக்காடு இயங்கியுள்ளது. 


177 


57. சாதகர்‌ : ஜெய குமார்‌ (9940524795) பிறந்த நாள்‌ : 19.10.1967 


பிறந்த நேரம்‌ : காலை 07.14 பிறந்த ஊர்‌ : சென்னை. 


























Jaya Kumar த்தி விபரம்‌ 
19-10-1967 07:14:00 


Chennai, T.N. 
கேது திசை இருப்பு 02-வருடம்‌ 05-மாதம்‌ 28-நாள்‌ சூரி 18-04-1990-17-04-1996 [ராகு சனி 24-05-2018-30-03-202 
சந்‌ 17-04-1996 18-04-2006 ௫ த 30-03-2021-18-10-202. 








௬ 18-04-2031-18-04-2047 [ராகு சூரி 05-11-2027-29-09-2028 
18-04-2047-18-04-2066 [ராகு சந்‌ 29-09-2028-31-03-2030 
த செ 31-03-2030-18-04-2031 








இந்தச்‌ சாதகர்‌ 10 ஆவது வரை படித்துள்ளார்‌. சுயமாக துணி 
தைக்கும்‌ தொழில்‌ செய்து வருகிறார்‌. சுயதொழிலக்கான இவரது விதி 
கொடுப்பினை இராசிக்‌ கட்டத்தில்‌ 7 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 3 இல்‌, 
மத்திம வருமானத்தைக்‌ கொடுக்கும்‌ என்பதற்கு ஏற்ப மத்திம வருமானம்‌ 
கொண்ட சாதகர்‌ ஆவார்‌. இவருக்கு இப்போது இராகு தசாவில்‌ (7) சனி 
புத்தி (6) தசா பலன்‌ முறிவு நடைபெற்றுக்கொண்டு உள்ளது. வேலையில்‌ 


கடின உழைப்பைப்‌ போட்டு வருகிறார்‌, அதனால்‌ ஓரளவு வருமானம்‌ 





வருகிறது, ஆனால்‌ வீட்டில்‌ உள்ளவர்களுடன்‌ நேரம்‌ செலவு செய்ய 
முடியவில்லை அதனால்‌ சில கருத்து வேறுபாடுகள்‌ வந்த வண்ணம்‌ 
உள்ளது. மேலும்‌ வேலையில்‌ எது செய்தாலும்‌ திருப்தியற்ற நிலையில்‌ 
சலிப்புத்‌ தன்மையில்‌ இருந்து வருகிறார்‌. கால்வலி, கடனும்‌ உள்ளது. 


மொத்தத்தில்‌ சனி புத்தி 6 ஆம்‌ பாவகத்தில்‌ இருந்து 6 ஆம்‌ 
பாவகத்தை இயக்கி, 11 ஆம்‌ பாவகத்தை இயங்க விடாமல்‌ தடுக்கிறது. 


178 


58. சாதகர்‌ : உஷா நந்தினி (63817 08726) பிறந்த நாள்‌ : 07.12.1989 


பிறந்த ஊர்‌ : கோவை. 


பிறந்த நேரம்‌ : இரவு 09.28 






































ஸ்ரீபதி பாவகப்படி 
திரிகோணம்‌ கோள்கள்‌ 
செவ்‌ சூரி சந்‌ 
Usha Nandhini 100 . 41.20லக்‌ 1,5,9 
07-12-1989 21:28:00 
Coimbatore, T.N. கேது புத சனி 
2,6,10 
ஸ்ரீபதி பாவகம்‌ _ 
சுக்‌ 
வயது 37411 
29-வருடம்‌ 10-மாதம்‌ 22-நாள்‌ 
ராகு குரு 
செவ்‌ 4,8,12 
சனி திசை இருப்பு 
05-வருடம்‌ 08-மாதம்‌ 20-நாள்‌ 
































திசை புக்தி அந்தரங்கள்‌ 
கேது |29-08-2012-06-09-2012 








சனி। 29-08-1976-29-08- 1995 29-08-2012-25-01-2013 





புத|29-08-1995-29-08-2012 
கேது[29-08-2012-29-08-2019 
சுக்‌[29-08-2019-29-08-2039 
சூரி|29-08-2039-29-08-2045 
சந்‌[29-08-2045-29-08-2055 


25-01-2013-27-03-2014 
27-03-2014-02-08-2014 
02-08-2014-03-03-2015 
03-03-2015-30-07-2015 


30-07-2015-17-08-2016 


0€-09-2012-01-10-2012 
01-10-2012-09-10-2072 
09-10-2012-21-10-2012 
21-10-2012-30-10-2012 
30-10-2012-21-11-2012 











செவ்‌ | 29-08-2055-29-08-2062 


ராகு|29-08-2062-29-08-2080 
குரு|29-08-2080-29-08-2096 











17-08-2016-23-07-2017 


23-07-2017-01-09-2018 
01-09-2018-29-08-2019 








21-11-2012-11-12-2012 
11-12-2012-04-01-2013 
04-01-2013-25-01-2013 














இந்தச்‌ சாதகர்‌ பி.சி.ஏ., படித்துள்ளார்‌. ஒரு மேல்நிலைப்பள்ளியில்‌ 
அக்கெளண்டண்ட்‌ மற்றும்‌ கேசியர்‌ பணி செய்து வருகிறார்‌. 


இவருக்குக்‌ கேது தசாவில்‌ (2) சனி புத்தி (6) மற்றும்‌ புதன்‌ புத்தி 
(6) 23.07.2017 முதல்‌ 29.08.2019 வரை நடைபெற்றுள்ளது. இந்தக்‌ 
காலகட்டங்களில்‌ நடைபெற்ற பலன்கள்‌... எதையும்‌ பணமாக்கும்‌ திறமை, 
நல்லவருமானம்‌, அடுத்தவர்‌ பணம்‌ இவரது கைகளில்‌ புரளுவது, கடன்‌ 
வாங்குதல்‌, அசையும்‌ அசையாச்‌ சொத்துச்‌ சேக்கை, ஒழுங்காக 
வேலைக்குச்‌ செல்வது, நிர்வாகத்‌ திறன்‌, பதவிஉயர்வு, வெகுமதி போன்ற 
சாதகமான பலன்களும்‌, திருமணத்‌ தடை, நோய்‌எதிர்ப்பு திறன்‌ குறைந்து 


சில நோய்களின்‌ பாதிப்பு ஆகியவை நடைபெற்றுள்ளது. 


நமது விதிப்படி 2, 6, 10 ஆம்‌ பாவக இயக்கம்‌ நன்றாக 
இருந்துள்ளது. அதேசமயம்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்கள்‌ 


தடையாகவும்‌ இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


179 


59. முனைவர்‌.ஆனந்தவல்லி (94437 09110) பிறந்த நாள்‌ : 25.02.1953 


பிறந்த நேரம்‌ : இரவு 07.25 பிறந்த ஊர்‌ : காரைக்குடி. 























Ananthavalli திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
25-02-1953 19:25:00 சனி 0607-1945-06-07-1964 [சந்‌ சந்‌ 06-07-2014-07-05-2015 
Karaikkudi,T.N. த 06-07-1964-06-07-1981 [சந்‌ செ 07-05-2015-06-12-201 


சனி திசை இருப்பு 11-வருடம்‌ 04-மாதம்‌ 08-நாள்‌ தே 06-07-1981-06-07-1988 [சர்‌ கு 06 12-2015-06-06-201 
2 - சுக்‌ 0€-07-1988-06-07-2008 சந்‌ குரு 06062017-06- 10-201 
சூரி 06-07-2008-06-07-2014 [சந்‌ சனி 06 10-2018-06-05-202 


சந்‌ 06-07-2014-06-07-2024 [சர்‌ த 06-05-2020-05-10-2021 


ச 
௪ 06-07-2024-07-07-2031 [ச கே 05-10-2021-06-05-2022 
ச்‌ 





கூ 07-07-2031-06-07-2049 (சந்‌ சுக்‌ 0€-05-2022-05-01-2024 
குரு 06-07-2049-06-07-2065 [சந்‌ சூரி 05-01-2024-06-07-2024 











இந்தச்‌ சாதகர்‌ முனைவர்‌ பட்டம்‌ படித்தவர்‌ ஆவார்‌. ஒரு 
பல்கலைக்கழகத்தில்‌ மிகப்‌ பெரிய பதவியான துணை வேந்தராக ஆக 
இருந்து ஓய்வு பெற்றவர்‌. ஆய்வு விதிப்படி இராசிக்‌ கட்டத்தில்‌ இந்தப்‌ 
பதவியை கொடுக்கக்‌ கூடிய சூரியன்‌ அல்லது குரு இரண்டு கோளும்‌ 2, 4, 
6, 10 ஆம்‌ வீடுகளில்‌ இல்லை. இருப்பினும்‌ இப்பதவியில்‌ இருந்ததற்கான 
காரணம்‌ பாவகக்‌ கட்டத்தில்‌ நிர்வாகத்‌ திறனைக்‌ கொடுக்க கூடிய 


இரட்டைப்படையில்‌ மொத்தம்‌ 6 கோள்கள்‌ என்று கூறலாம்‌. 


இவருக்கு நடப்புச்‌ சந்திர திசை (11) சனி புத்தி (2) ஆகும்‌. இந்தப்‌ 
புத்தி துவங்கிய காலத்தில்‌ 10 ஆண்டுகளுக்கு மியூசுவல்‌ பண்ட்டில்‌ 
(Mutual Fund) போட்டு வைத்திருந்த பணத்தையெல்லாம்‌ மீட்டூள்ளார்‌. 
அதாவது பணம்‌ வந்துள்ளது. 2019 ஜனவரி மாதம்‌ கீழே விழுந்து 
கால்களில்‌ எலும்பு முறிவும்‌ ஏற்பட்டூள்ளது. 


180 


60. சாதகர்‌ : அருண்‌ குமரன்‌ (94884 22222) பிறந்த நாள்‌ : 19.03.1978 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.53 பிறந்த ஊர்‌ : மணப்பறை. 


பணி பணப்‌ 


புத சுக்‌ 























19-03-1979 13:53:00 02-08-1962-02-08- 1978 கே 02-08-2014-29-12-2014 
Manapparai,T.N. சனி 02-08-1978-01-08-1997 [கே சுக்‌ 29-12-2014-28-02-2016 
குரு திசை இருப்பு 00-வருடம்‌ 04-மாதம்‌ 13-நாள்‌ | பூத 01-08-1997-02-08-2014 (ச சூரி 28-02-2016-05-07-2016 
கே _02-08-2014-01-08-2021 [கே சந்‌ 05-07-2016-03-02-2017 
சுக்‌ 01-08-2021-01-08-2041 [க செ 03-02-2017-02-07-2017 
[சூரி 01-08-2041-02-08-2047 [க ராகு 02-07-2017-21-07-2018 
சந்‌ 02-08-2047-01-08-2057 கே குரு 21-07-2018-26-06-2019 
செ_01-08-2057-01-08-2064 சனி 26062019-04-08-2020 
01-08-2064-02-08-2082 04-08-2020-01-08-2021 


















































இந்தச்‌ சாதகர்‌ ஒரு கூட்டாளியுடன்‌ இணைந்து தனியார்‌ பள்ளி 
நடத்தி வந்துள்ளார்‌. 2016 ஆம்‌ ஆண்டு சூரிய புத்தியில்‌ (9) நிர்வாகத்‌ 
திறன்‌ குறைந்து பங்காளியுடன்‌ சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்‌ 
விலகியுள்ளார்‌. 


அதன்பின்‌ மூன்று ஆண்டுகள்‌ சரியாக நிர்வாகம்‌ செய்ய முடியாமல்‌ 
திணறி இருக்கிறார்‌. அதாவது சந்திர புத்தி (1), செவ்வாய்‌ புத்தி (1), 
இராகு புத்தி (3) நடைபெற்ற சமயம்‌ நிர்வாகம்‌ சரியாக வரவில்லை. 
இப்போது சனி புத்தி (2) துவங்கிய பின்‌ நல்லமுறையில்‌ நிர்வாகம்‌ செய்து 
வருகிறார்‌. தற்சமயம்‌ வட்டி தொழிலும்‌ செய்து வருகிறார்‌. அதன்‌ மூலமும்‌ 
நல்லவருமானம்‌ வந்து கொண்டு இருக்கிறது. 


இவரின்‌ விதி கொடுப்பினை இராசிக்‌ கட்டப்படி 2, 4, 6, 10 ஆம்‌ 
வீடுகளில்‌ சந்திரன்‌, செவ்வாய்‌, சூரியன்‌, புதன்‌, சுக்கிரன்‌, கேது ஆகிய 


கோள்கள்‌ உள்ளன என்பது கூடுதல்‌ பலம்‌ வாய்ந்த சாதகம்‌ ஆகும்‌. 


181 


61. சாதகர்‌ : ஸ்ரீ தேவி (87789 59103) பிறந்த நாள்‌ : 01.12.1986 


பிறந்த நேரம்‌ : இரவு 08.00 பிறந்த ஊர்‌ : சென்னை. 




















Sridevi B.Tech 
01-12- 1986 20:00:00 [சனி 24-07-1971-24-07-1990 [சுக்‌ சுக்‌ 24-07-2014-22-11-2017 
Chennai, T.N. | புத 24-07-1990-24-07-2007 [சுக்‌ சூரி 22-11-2017-22-11-2018 
சனி திசை இருப்பு 03-வருடம்‌ 07-மாதம்‌ 21-நாள்‌ கே 24-07-2007-24-07-2014 


சுக்‌ 24-07-2014-24-07-2034 [சுக்‌ செ 23-07-2020-22-09-2021 
ன 24-07-2034-23-07-2040 (சுக்‌ கு 22-09-2021-22-09-2024 


23-07-2040-24-07-2050 சுக்‌ குரு 22-09-2024-24-05-2027 
- ( ( ்‌ னி 24-05-2027-24-07-2030 
23-07-2057-24-07-2075 சுக்‌ த 24-07-2030-24-05-2033 


கு 
குரு 24-07-2075-24-07-2091 [சுக்‌ கே 24-05-2033-24-07-2034 











இந்தச்‌ சாதகர்‌ பி.டெக்‌., படித்துள்ளார்‌. தொழில்‌ நுட்பத்‌ துறையில்‌ 
பணி செய்து வருகிறார்‌. இவருக்குச்‌ சுக்கிர தசாவில்‌ (5) சூரியன்‌ (6) 
மற்றும்‌ சந்திரன்‌ (6) புத்திகள்‌ 22.11.2017 முதல்‌ நடைபெற்று வருகிறது. 
இக்காலக்கட்டங்களில்‌ ஒரு இருசக்கர வாகனம்‌ (4) வாங்கியுள்ளார்‌, 
அதற்குக்‌ கடன்‌ (6) வாங்கினார்‌, போட்டித்‌ தோவுமூலம்‌ பதவிஉயர்வு (10) 
பெற்றுள்ளார்‌, சன்மானமாக (10) ஊக்கத்‌ தொகை கிடைத்து வருகிறது. 


மேலும்‌ நன்றாகப்‌ பழகி வந்தவர்களிடம்‌ (7) தற்சமயம்‌ பேச்சைக்‌ 
குறைத்துள்ளார்‌. ஆவணத்‌ தயாரிப்பில்‌ (3) ஒரு பெரிய பிரச்சினையைச்‌ 
சந்தித்துள்ளார்‌. மேகக்கணிம தொழில்நுட்பம்‌ (00௦00 Techாo௦logy-3) தெரியாமல்‌ 
மிகவும்‌ சிரமம்‌ அடைந்துள்ளார்‌. மருந்துக்குக்‌ கட்டுப்படும்‌ நோய்‌ 
பிரச்சினைகள்‌ உள்ளன. இவருக்கு 2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ இயங்கி 3, 


7, 11 ஆம்‌ பாவகங்கள்‌ பாதிக்கப்பட்டூுள்ளது தெளிவாகக்‌ தெரிய வருகிறது. 


182 


62. சாதகர்‌ : சோதி (75986 04940) பிறந்த நாள்‌ : 19.05.1960 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 12.30 பிறந்த ஊர்‌ : அருப்புக்கோட்டை 























































Jothi திசை விபரம்‌ த்த ம்‌ 
19-05-1960 12:30:00 [குரு 26-07-1956-26-07-1972 [சுக்‌ சுக்‌ 27-07-2015-25-11-2018 
Aruppukottai, T.N. சனி 26-07-1972-27-07-1991 (சுக்‌ சூரி 25-11-2018-26-11-2019 
குரு திசை இருப்பு 12-வருடம்‌ 02-மாதம்‌ 07-நாள்‌ த 27-07-1991-26-07-2008 ்‌ 










கே_2607-2008-27-07-2015 





| _ஸ்ரீ பதி பாவகம்‌ 
[அது | 








சுக்‌ 27-07-2015-27-07-2035 [சுக்‌ ராகு 25-09-2022-25-09-2025 
[சூரி 27-07-2035-26-07-2041 [சுத்‌ ட்‌ 
ந 26-07-2041-27-07-2051 [சுக்‌ 
27-07-2051-27-07-2058 [சுக்‌ புத 
[ராகு 27-07-2058-26-07-2076 [சுக்‌ கே 27-05-2034-27-07-2035 























குரு 
ராகு சனி சுக்‌ சூரி புத 

















சந்‌ கேது செவ்‌ 








ஆய்வு கொடுப்பினை விதிப்படி இராசிக்‌ கட்டத்தில்‌ 6 ஆம்‌ அதிபதி 
சனி 5 இல்‌. இது அடிமை வேலைக்கு ஏற்றது அல்ல, இருப்பினும்‌ 
இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ மொத்தம்‌ 8 கோள்கள்‌ இருந்தபடியால்‌ 





அடிமை வேலை செய்ய முடிந்தது. புறம்‌ அகத்தைக்‌ கெடுக்கும்‌ 
என்பதற்கிணங்க இவர்‌ திருமணமே செய்துகொள்ளவில்லை என்பது 


கவனிக்கப்பட வேண்டியது ஆகும்‌. 


இந்தச்‌ சாதகருக்குச்‌ சுக்கிர தசா (10) சுக்கிர புத்தியில்‌ (10) 
துவக்கத்தில்‌ துணை வட்டாட்சியா பதவியில்‌ இருந்து வட்டாட்சியர்‌ பதவி 
(10) நல்லச்‌ சம்பளமும்‌ (2) பெற்றுள்ளார்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ கணினி 
வாங்கச்‌ சிறிது கடன்‌ (6) வாங்கி உள்ளார்‌. இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ 
நோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌ குறைந்து (11) கொஞ்சம்‌ நோய்வாய்ப்‌ பட்டுள்ளார்‌ 
(6). அதன்பின்‌ வந்த சூரிய புத்தியிலும்‌ (10) தனது பதவியில்‌ மிகவும்‌ 
நோமையாகப்‌ பொறுப்புடன்‌ செயல்‌ பட்டு வந்தார்‌. நிர்வாகத்‌ திறமை (10) 


அதிகம்‌ காணப்பட்டது. 


183 


63. சாதகர்‌ : துளசி மணி (90035 58044) பிறந்த நாள்‌ : 09.09.1987 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.02 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 




















Thulasi Mani திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
09-09-1987 13:02:00 சனி 07-04-1973-07-04-1992 [சுத்‌ சுத்‌ 07-04-2016-07-08-2019 
Salem,T.N. த 07-04-1992-07-04-2009 [சுக்‌ சூரி 07-08-2019-07-08-2020 


சனி திசை இருப்பு 04-வருடம்‌ 0௭ மாதம்‌ 27-நாள்‌ தே 07-04-2009-07-04-2016 [சுக்‌ சந்‌ 07-08-2020-07-04-2022 
சுக்‌ 07-04-2016-07-04-2036 [சுக்‌ செ 07-04-2022-07-06-202 
சூரி 07-04-2036-07-04-2042 [சுக்‌ 


சந்‌ 07-04-2042-07-04-2052 ௬க்‌ குரு 07-06-2026-05-02-2029 
செ 07-04-2052-08-04-2059 [சுக்‌ னி 05-02-2029-07-04-2032 





கு 08-04-2059-07-04-2077 (சுக்‌ த 07-04-2032-06-02-2035 
குரு 07-04-2077-07-04-2093 [சுக்‌ தேக 06-02-2035-07-04-2036 











இந்தச்‌ சாதகருக்கு விதி கொடூப்பினைப்படி 6 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 
9 இல்‌, 7 ஆம்‌ புதன்‌ அதிபதி 10 இல்‌ ஆக அடிமை செய்வதை விடச்‌ 
சுயதொழில்‌ உத்தமம்‌. அதன்படி இவர்‌ 20 வயதிலேயே புதன்‌ தசாவில்‌ 
(10) ஆடை தையல்‌ சுயதொழில்‌ துவங்கி 5 நபர்களுக்கு வேலை 
கொடுக்கும்‌ நிலைக்கு உயர்ந்துள்ளார்‌. புதன்‌ தசாவிற்குப்‌ பின்‌ வந்த கேது 
10 தசா, இப்போது நடக்கு சுக்கிர தசா அனைத்தும்‌ 10 ஆம்‌ பாவகம்‌ 
ஆகும்‌ தான்‌ செய்து வந்த தொழிலில்‌ நல்லபெயர்‌ எடுத்துள்ளார்‌. 


இவருக்கு இப்போது நடப்பு சுக்கிர தசாவில்‌ (10) சூரிய (10) புத்தி 
ஆகும்‌. இந்தப்‌ புத்தி துவங்கியதிலிருந்து முக்கிய அரசியல்‌ கட்சியில்‌ 
இவருக்கு முக்கியமான பதவி கொடுத்துள்ளனர்‌. இவருக்குப்‌ பாவகக்‌ 
கட்டப்படி 10 இல்‌ 4 கோள்கள்‌ உள்ளன. ஆகையால்‌ சமுதாயத்தில்‌ நல்ல 


கெளரவமான பெயர்‌ மற்றும்‌ புகழ்‌ கிடைக்கும்‌. 


184 


64. சாதகர்‌ : சுப்பிரமணி (99421 15655) பிறந்த நாள்‌ :12.03.1968 


பிறந்த நேரம்‌ : இரவு 11. 00 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 
































SUBRAMANTI திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
12-03-1968 23:00:00 கே 10-04-1967- 10-04-1972 கு கு 10-04-2017-22-12-2019 
Salem,T.N. சுக்‌ _10-04-1974- 10-04-1994 [ராகு குரு 22-12-2019-17-05-2022 


கேது திசை இருப்பு 06 வருடம்‌ 00-மாதம்‌ 27-நாள்‌ சூரி 10-04-1994-09-04-2000 [ராகு சனி 17-05-2022-22-03-2025 

சந்‌ 09-04-2000-10-04-2010 

செ_10-04-2010-10-04-2017 [ராகு 
சூ_10-04-2017- 10-04-2035 கு -1 

சனி 10-04-2051-10-04-2070 [ராகு சந்‌ 21-09-2032-23-03-2034 

[புத 10-04-2070-10-04-2087 [ராகு செ 23-03-2034-10-04-2035 
































இந்தச்‌ சாதகருக்கு விதி கொடுப்பினைப்படி இராசிக்‌ கட்டத்தில்‌ 2, 
4, 6, 10 ஆம்‌ வீடுகளில்‌ சூரியன்‌, சுக்கிரன்‌, புதன்‌, சந்திரன்‌, குரு ஆகிய 
5 கோள்கள்‌ உள்ளன. இவர்‌ வரைபட ஆசிரியர (Drawing Master) 
தொழிலுக்கு படித்துள்ளார்‌. ஆனால்‌ படித்த படிப்புக்கு தொடர்பு இல்லாத 
தொழில்கள்‌ செய்து வந்துள்ளார்‌. 


தந்சமயம்‌ ஒரு தனியார்‌ பள்ளியில்‌ கரகாட்டம்‌ கந்றுக்கொடுக்கும்‌ 
கலை ஆசிரியராகப்‌ பணிபுரிந்து வருகிறார்‌, சோதிடமும்‌ செய்து வருகிறார்‌. 
இதற்குமுன்‌ இவர்‌ செய்து வந்த தொழில்கள்‌ பேருந்து நடத்துன வேலை, 
வண்ணம்‌ பூசும்‌ வேலை, தறி ஓட்டும்‌ தொழில்‌, மேற்பார்வையாளர்‌ வேலை. 


இதனைப்‌ போலப்‌ பல தொழில்களில்‌ அனுபவம்‌ மட்டுமே கிடைத்துள்ளது. 


இவருக்கு இராகு தசாவில்‌ (6) இராகு புத்தி (6) துவங்கிய பின்னா 
ஓரளவு சம்பாத்தியம்‌ பணம்‌ (2) கெளரவம்‌ (10) வந்துகொண்டு 
இருப்பதாகக்‌ கூறுகிறார்‌. 


185 


65. சாதகர்‌ : சுரேஷ்‌ (97919 08899) பிறந்த நாள்‌ : 07.08.1979 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.10 பிறந்த ஊர்‌ : நாமக்கல்‌ 























SURESH திசை விபரம்‌ த்து விபாம்‌ 

07-08-1979 05:10:00 கூரி 11-04-1976-11-04-1982[சூரு குரு 11-04-2017-30-05-2019 
Namakkal,T.N. சந்‌ 11-04-1982-11-04-1992 [சுரு சனி 30-05-2019-10-12-2021 
சூரிதிசை இருப்பு 02-வருடம்‌ 08-மாதம்‌ 04-நாள்‌ செ 11-04-1992-11-04-1999 [குரு புத 10-12-2021-17-03-2024 


த 11-04-1999-11-04-2017 [குரு கே 17-03-2024-21-02-2025| 
11-04-2017-11-04-2033 [குரு சுக்‌ 21-02-2025-23- 10-2027 
11-04-2033-11-04-2052 [குரு சூரி 23-10-2027-10-08-2028 
11-04-2052-11-04-2069 [குரு சந்‌ 10-08-2028-10-12-2029 
11-04-206- 11-04-2076 [குரு செ 10-12-2029-16-11-2030 
11-04-2076-11-04-2096 [குரு ராகு 16-11-2030-11-04-2033 

















இந்தச்‌ சாதகர்‌ பி.காம்‌., எம்‌.எஸ்சி. சோதிடவியல்‌ படித்துள்ளார்‌. 
இவரின்‌ விதி கொடுப்பனை இராசிப்படி 6 ஆம்‌ அதிபதி குரு 1 இல்‌, 7 
ஆம்‌ அதிபதி சனி 2 இல்‌. ஆகவே அடிமை வேலையை விடச்‌ சுயதொழில்‌ 
மேன்மை தரும்‌. அதன்படி இவர்‌ நிதி நிறுவனம்‌, உள்ளடக்கியது (கவரிங்‌) 
கடை மற்றும்‌ சோதிடம்‌ செய்து வருகிறார்‌. இவருக்கு குரு தசா (2) குரு 
புத்தி மற்றும்‌ நடப்புச்‌ சனி புத்தியில்‌ (2) ஒரளவு சொல்லிக்கொள்வதுபோல்‌ 
வருமானம்‌ கிடைத்து வருகிறது. 


இத்தனைத்‌ தொழில்‌ செய்தும்‌, இரட்டைப்படையில்‌ மொத்தம்‌ 5 
கோள்கள்‌ இருந்தும்‌ வருமானம்‌ சுமார்தான்‌ என்பதற்கான காரணம்‌ இவரின்‌ 
2 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 2 இல்‌ தீயகோள்‌ சனி மற்றும்‌ இராகு, 
2 ஆம்‌ அதிபதி தனது ஸ்தானத்திற்கு 12 இல்‌, 2 ஆம்‌ பாவகக்‌ காரகக்‌ 
கோள்‌ குரு 2 ஆம்‌ பாவகத்திற்கு 12, இரண்டாம்‌ பாவக சர்வாஷ்டக 
வாக்கம்‌ 19. ஆக 2 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 0 விழுக்காடு ஆகும்‌. 


186 


66. சாதகர்‌ : விஜய குமார்‌ (88706 70605) பிறந்த நாள்‌ : 30.12.1985 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 01.32 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 

















Vijaya Kumar [_ஊவிபம்‌ |] _பிவியம்‌ |] 
30-12-1985 01:32:00 [சனி 16-09-1971-15-09-1990 [சுக்‌ சுத்‌ 15-09-2014-15-01-2018 
Salem, T.N. | புத 15-09-1990-16-09-2007 [சுக்‌ சூரி 15-01-2018-15-01-2019 
சனி திசை இருப்பு 04-வருடம்‌ 08-மாதம்‌ 16-நாள்‌ 

= [சுத்‌ 15-09-2014-15-09-2034 [சுக்‌ செ 15-09-2020-15-11-2021 
[சந்‌ 15-09-2040-15-09-2050 சுத்‌ குரு 15-11-2024-17-07-2027 
செ_15-09-2050-15-09-2057 [சுக்‌ சனி 17-07-2027-15-09-2030 





கூ 15-09-2057-16-09-2075 [சுக்‌ த _15-09-2030- 16-07-2033 
குரு 16-09-2075-16-09-2091 [சுக்‌ தே 1607-2033-15-09-2034 








இந்தச்‌ சாதகர்‌ டி.இ.சி.இ., படித்துள்ளார்‌. கடந்த 10 ஆண்டுகளாகப்‌ 
பட்டுச்‌ சேலைகளுக்கு டிசைன்‌ எடுத்தல்‌ தொழில்‌ சுயமாகச்‌ செய்து 
வந்தார்‌. ஆனால்‌ இப்போது அதனை விட்டுவிட்டு வேறு சம்பள வேலைக்குச்‌ 
செல்கிறார்‌. இவரது விதி கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி குரு 4 இல்‌, 
7 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 1 இல்‌. எனவே சுயதொழிலில்‌ செய்து சிறக்க 
முடியவில்லை என்பதை உணர்ந்து இப்போது நல்லவேலையில்‌ சேர்ந்து 
இருக்கிறார்‌. இவருக்கு நடப்பு சுக்கிர தசாவில்‌ (3) சந்திர புத்தி (10) 
ஆகும்‌. 

இந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ பிறரிடம்‌ பேசக்‌ கூச்சப்படுவது, புதிய 
நபர்களைச்‌ சந்திப்பதில்‌ தயக்கம்‌, தொழில்‌ நுட்பத்தில்‌ அதன்‌ கருவிகளில்‌ 
சந்தேகம்‌, விவாகரத்து, நோய்‌, செய்யும்‌ தொழிலில்‌ திருப்தியற்ற நிலை, 
சொந்தங்களை விட்டு விலகி இருத்தல்‌ போன்ற பலன்கள்‌ நடைபெற்று 
வருகிறது என்பதை அவரே கூறினார்‌. 


187 


67. சாதகர்‌ : பாஸ்கர்‌ பிரபு (94873 53249) பிறந்த நாள்‌ : 28.06.1974 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 03.35 பிறந்த ஊர்‌ : மதுரை. 




















Baskar Prabhu திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
28-06-1974 03:35:00 செ 04-12-1972-05-12-1979 [சனி சனி 04-12-2013-07-12-2016 
Madurai,T.N. கு 05-12-1979-04- 12-1997 [சனி புத 07-12-2016-17-08-2019 


செவ்‌ திசை இருப்பு 05-வருடம்‌ 05-மாதம்‌ 07-நாள்‌ குரு 04-12-1997-04-12-2013 [சனி தே 17-08-2019-25-09-2020 
சனி 04-12-2013-04-12-2032 [சனி சுத்‌ 25-09-2020-26- 11-2023 
ந 04-12-2032-04-12-2049 [சனி சூரி 26 11-2023-07-11-2024 


தே 04-12-2049-04-12-2056 [சனி சந்‌ 07-11-2024-08-06-2026 
சுக்‌ _04-12-2056-04- 12-2076 செ _08-06-2026- 18-07-2027 
சூரி 04-12-2076-05-12-2082 கு _18-07-2027-24-05-2030 

05-12-2082-04-12-2092 குரு 24-05-2030-04-12-2032 


கரு 

















13 
£6, 10 
த்தி] 
7812 


இந்தச்‌ சாதகர்‌ ஆடைவடிவமைப்பில்‌ பட்டயம்‌ படித்துள்ளார்‌. 


தற்சமயம்‌ தயாரிப்புத்‌ திட்டமிடுதல்‌ வேலை செய்து வருகிறார்‌. 


இவருக்குச்‌ சனி தசாவில்‌ (2) சனி புத்தி (2), அதன்பின்‌ புதன்‌ புத்தி, 
கேது புத்தி (2) ஆக 4.12.2013 முதல்‌ இரண்டாம்‌ பாவக இயக்கம்‌ நடந்து 
வருகிறது. இந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ சாதகருக்கு எதையும்‌ பணம்‌ ஆக்கும்‌ 
(2) திறமை, ஒழுங்காக வேலைக்குச்‌ செல்வது (6), மேலும்‌ இதே காலக்‌ 
கட்டத்தில்‌ புதிய நபர்களை (3) சந்திப்பதைத்‌ தயக்கம்‌ ஏற்பட்டுத்‌ 
தவிர்த்தல்‌, பதிவுகளைச்‌ (3) சரியாகப்‌ பராமரிப்புச்‌ செய்ய முடியாமல்‌ 


சிரமம்படுவது போன்ற பலன்களும்‌ நடைபெற்றுள்ளது. 


இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 2 இல்‌ இருக்கும்போது 2, 6, 
10 ஆம்‌ பாவகங்கள்‌ 100 விழுக்காடு இயங்கி உள்ளது. அதேவேளையில்‌ 


3 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ பாதிக்கப்பட்டூள்ளது. 


188 


68. சாதகர்‌ : வெள்ளை சாமி (83007 24278) பிறந்த நாள்‌ : 09.04.1958 


பிறந்த நேரம்‌ : மாலை 5.30 பிறந்த ஊர்‌ : காரைக்குடி 














Vellaisamy திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
09-04-1958 17:30:00 
Karaikkudi,T.N. சுக்‌ 27-02-1961-27-02-1981 [ராகு குரு 10-11-2006-05-04-2009 
கேது திசை இருப்பு 02-வருடம்‌ 10-மாதம்‌ 20-நாள்‌ சூரி 27-02-1981-28-02- 1987 [ராகு சனி 05-04-2009-10-02-201 
சந்‌ 28-02-1987-27-02-1997 [ராகு புத 10-02-2012-29-08-201 
குரு 28-02-2022-28-02-2038 [ராசு சூரி 17-09-2018-11-08-2019 
சனி 28-02-2038-27-02-2057 [ராகு சந்‌ 11-08-2019-09-02-2021 
த 27-02-2057-28-02-2074 [ராகு செ 09-02-2021-28-02-2022 














இந்தச்‌ சாதகர்‌ 10 ஆவது மட்டூமே படித்துள்ளார்‌. ஆனால்‌ படிக்காத 





மேதையாக வாழ்ந்து வருகிறார்‌. மின்பெட்டிக்குப்‌ பயன்படும்‌ சிப்‌ தயாரிக்கும்‌ 


நிறுவனம்‌ சுயமாக நடத்தி வருகிறார்‌. உலகம்‌ முழுவதும்‌ சுற்றி உள்ளார்‌. 


விதி கொடுப்பினை 7 ஆம்‌ அதிபதி குரு 2 இல்‌. மேலும்‌ 
இரட்டைப்படையில்‌ மொத்தம்‌ 7 கோள்‌ ஆதிக்கம்‌ உடைய சாதகம்‌ ஆகும்‌. 
இராகு தசா (2) துவங்கியப்‌ பின்ன நல்ல பண வரவு உள்ளது. ஒரே 
வீட்டில்‌ மனைவியுடன்‌ இருந்தாலும்‌ இராகு தசா ஆரம்பித்த பின்னா 
மனைவியுடன்‌ பேசுவது கூடக்‌ கிடையாது. 2 ஆம்‌ பாவகம்‌ என்பது பண 
வரவினைக்‌ கொடுத்துள்ளது, ஆனால்‌ 2 என்பது 7 இக்கு 8 ஆம்‌ பாவகம்‌ 
என்பதிற்கிணங்க மனைவியுடன்‌ தொடர்பு துண்டிக்கப்பட்டூள்ளது. இராகு 


தசாவில்‌ குரு புத்தியில்‌ (2) இதய அறுவை சிகிச்சை செய்துள்ளார்‌. 


189 


69. சாதகர்‌ : கோவிந்த ராஜ்‌ (83007 24278) பிறந்த நாள்‌ : 10.02.1964 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.00 பிறந்த ஊர்‌ : மதுரை. 























Govinda Raj திை ம்‌ ந்தி விபரம்‌ 
10-02-1964 13:00:00 சுக்‌ 07-12- னி AAI} சுரு ஒரு 08-12-2015-25-01-2018 
Madurai,T.N. சூரி 07-12-1974-07-12-1980 தரு சனி 25-01-2018-07-08-2020 


சுக்‌ திசை இருப்பு 10-வருடம்‌ 09-மாதம்‌ 26-நாள்‌ ந 07-12-1980-07-12-1990 [கு 5 
செ 07-12-1990-07- 12-1997 ர கே 1 2022-20-10-2023 
07-12-1997-08-12-2015 [குரு சுக்‌ 20-10-2023-20-06-2026 


குரு 08-12-2015-08-12-2031 [குரு சூரி 20-062026-08-04-2027 
னி 08-12-2031-07-12-2050 [குரு சந்‌ 08-04-2027-07-08-2028 
த 07-12-2050-08-12-2067 [குரு செ 07-08-2028-14-07-2029 
தே 08-12-2067-07-12-2074 [க கு 14-07-2029-08-12-2031 














இந்தச்‌ சாதகர்‌ உயர்நதி மன்றத்தில்‌ குற்றவியல்‌ வழக்கறிஞராகச்‌ 
பணியாற்றி வருகிறார்‌. வழக்கறிஞர்‌ என்பது 6 ஆம்‌ பாவகக்‌ காரகத்‌ 
தொழில்‌ ஆகும்‌. இவருக்கு 2, 6, 10 ஆம்‌ திரிகோணத்தில்‌ 4 கோள்களும்‌, 
இதனை ஊக்கப்படுத்தும்‌ 4, 8, 12 ஆம்‌ திரிகோணத்தில்‌ 2 கோள்களும்‌ 
ஆக 6 கோள்கள்‌ வழக்கறிஞா தொழிலுக்குச்‌ சாதகமான அமைப்பில்‌ 
உள்ளன. இராகு தசாவில்‌ நல்ல வருமானம்‌ இருந்துள்ளது காரணம்‌ இராகு 
2 இல்‌. 


நல்லவருமானம்‌ நல்ல வசதியான வாழ்க்கை. 7 ஆம்‌ பாவகக்‌ 
கொடுப்பினை 100 விழுக்காடு நல்லமுறையில்‌ இருந்தும்‌, இராகு தசா (2) 
சந்திர புத்தியில்‌ (8) மனைவியுடன்‌ கருத்து வேறுபாடு, செவ்வாய்‌ புத்தியில்‌ 
(10) விவாகரத்து நடந்துள்ளது. செவ்வாய்‌ புத்தியில்‌ (10) நல்லபெயர்‌ 
வருமானம்‌ இருந்தும்‌ 7 இக்கு 4, ஆகையால்‌ திருமண வாழ்க்கை முறிவு. 


190 


70. சாதகர்‌ : விஜய குமார்‌ (94437 29270) பிறந்த நாள்‌ : 20.07.1976 


பிறந்த நேரம்‌ : இரவு 08.50 பிறந்த ஊர்‌ : நாமக்கல்‌. 























Vijaya Kumar திசை விப 

20-07-1976 20:50:00 சுக்‌ 14-07-1987-14-07-1987 ராகு சூ_14-07-2010-26-03-2013 
Namakkal,T.N. சூரி 14-07-1987-13-07-1993 [ராகு குரு 2603-2013- 19-08-2015 
சுக்‌ திசை இருப்பு 10-வருடம்‌ 11-மாதம்‌ 22-நாள்‌ [சந்‌_ 13-07-1993-14-07-2003 [ராகு சனி 19-08-2015-25-06-2018 








்‌ செ 14-07-2003-14-07-2010 [ராகு 25-06-2018-12-01-2021 

கு 14-07-2010-13-07-2028 [ராகு கே 12-01-2021-30-01-2022 
ராகு . குரு 13-07-2028-13-07-2044 [ராகு சுக்‌ 30-01-2022-30-01-2025 
ரி னி சுக்‌ சனி 13-07-2044-14-07-2063 [ராகு சூரி 30-01-2025-25-12-2025 


3 து ச ற்‌ 
கேது சந்‌ செவ்‌ த 14-07-2063-13-07-2080 [ராகு சந்‌ 25-12-2025-26-06-2027 
குரு த 13-07-2080-14-07-2087 [ராகு செ 26062027-13-07-2028 


ஸ்ரீ பதி பாவகம்‌ 




















இவர்‌ ஒரு அக்குபஞ்சர்‌ மற்றும்‌ ஹோமியோ மருத்துவர்‌ ஆவார்‌. 6 
ஆம்‌ பாவகத்‌ தொழில்மூலம்‌ செய்து சம்பாதித்து வந்தவர்‌, இவரது பாவகக்‌ 
கட்டத்தில்‌ 6 ஆம்‌ பாவகத்தில்‌ மொத்தம்‌ 4 கோள்கள்‌ உள்ளன என்பது 
கவனிக்கப்பட வேண்டியது ஆகும்‌. அதன்படி இவர்‌ 6 ஆம்‌ பாவக நோய்‌ 
காரகத்தில்‌ சிக்கிக்‌ கடனாளி ஆகி விட்டார்‌ என்பது குறிப்பிடதக்கது. 


சாதகருக்கு 2015 ஆம்‌ ஆண்டு இராகு தசாவில்‌ (9) குரு புத்தி (4) 
காலத்தில்‌ இதய அடைப்பு ஏற்பட்டுள்ளது. அதன்பின்‌ 2018 ஆம்‌ ஆண்டு 
இராகு தசா சனி புத்தியில்‌ (6) இதய அறுவை சிகிச்சை செய்துள்ளார்‌. 
மருத்துவச்‌ செலவு அதிகமாக வந்துள்ளது. இதனால்‌ அளவிற்கு மீறிய 
கடன்‌ ஏற்பட்டு விட்டது. 


இப்போதும்‌ புதன்‌ (6) புத்தி நடந்துகொண்டு இருக்கிறது மருந்து 
மாத்திரைளுடன்‌ வாழ்ந்து வருகிறார்‌. அடுத்துவரும்‌ கேது (3) புத்தியில்‌ 
நோயில்‌ இருந்து விடுபடுவார்‌ என்பது ஆய்வாளரின்‌ கணிப்பு ஆகும்‌. 


191 


71. சாதகர்‌ : ஜெயகாந்த்‌ (97909 73959) பிறந்த நாள்‌ : 16.12.1966 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.20 பிறந்த ஊர்‌ : பெங்களுர்‌. 


[24 | திருவோணம்‌-3 
















சுக்‌ சூரி (புத லக்‌ |கேது 








Jayakanth திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
16-12-1966 05:20:00 சந்‌ _17-10-1961-18-10-1971 [சனி சனி 17-10-2012-21-10-2015 
Bangalore, Kar. செ 18-10-1971-18-10-1978 [சனி புத 21-10-2015-30-06-2018 


சந்‌ இசை இருப்பு 04-வருடம்‌ 10-மாதம்‌ 01-நாள்‌ 
சனி 17-10-2012-18-10-2031 
த. 19-10-2091-17-10-2048 [சனி சந்‌ _20-09-2023-21-04-2005 
கே 17-10-2048-18-10-2055 செ 21-04-2025-31-05-2026 
சுத்‌ 18-10-2055- 18-10-2075 [சனி சூ 31-05-2026-05-04-2029 
சூரி 18-10-2075-17-10-2081 [சனி குரு 05-04-2029- 18-10-2031 

















இந்தச்‌ சாதகர்‌ தளவாடங்கள்‌ காப்பீட்டு நிறுவனத்தில்‌ மேலாளாராகப்‌ 
பணிபுரிந்து வருகிறார்‌. இவருக்கு நடப்பு சனி தசாவில்‌ (5) சுக்கிர புத்தி (2) 
நடைபெற்று வருகிறது. இரண்டு மாதங்களாக இருகால்களிலும்‌ ஒவ்வாமை 
ஏற்பட்டு புண்கள்‌ வந்தவண்ணம்‌ இருக்கிறது. நோய்‌ எதிர்ப்பு சக்தி (11) 
குறைவாக உள்ளதாக மருத்துவர்கள்‌ கூறி இருக்கிறார்கள்‌. 

மேலும்‌ இந்தப்‌ புத்தி ஆரம்பித்த காலம்‌ முதல்‌ புதிய நபர்களைச்‌ 
(3) சந்திக்கத்‌ தயக்கம்‌ உள்ளது. நவீன காலத்திற்கு ஏற்பத்‌ தகவல்‌ 
தொடர்பு சாதனங்களான முகநூல்‌, வாட்சப்‌ போன்றவற்றில்‌ ஆர்வம்‌ இன்றி 
இருக்கிறார்‌. 

இவருக்கு நல்ல (2) சம்பளம்‌ வருகிறது, கடனும்‌ (6) உள்ளது 
என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ இயங்கி 3, 


11 ஆம்‌ பாவகங்கள்‌ பாதிக்கப்பட்டுள்ளன. 


192 


72. சாதகர்‌ : சந்திர சேகர்‌ (97909 73959) பிறந்த நாள்‌ : 10.03.1980 


பிறந்த நேரம்‌ : காலை 08.33 பிறந்த ஊர்‌ : பாலக்காடு. 














Chandra Sekar திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
10-03-1960 08:33:00 
Palghat 
புத திசை இருப்பு 15-வருடம்‌ 06 மாதம்‌ 05-நாள்‌ 
7 | சூரி 15-09-2002- 14-09-2008 [செ சனி 04-02-2021-16-03-2022 
சந்‌ _ 14-09-2008-15-09-2018 [செ புத 1603-2022-13-03-2023 
செ_15-09-2018- 14-09-2025 |செ கே 13-03-2023-09-08-202 
கு 14-09-2025-15-09-2043 
குரு 15-09-2043-15-09-2059 ற 














இந்தச்‌ சாதகர்‌ பெப்ஸி தளவாடங்கள்‌ கம்பெனியில்‌ மேலாளர்‌ ஆக 
பணிபுரிந்து வருகிறார்‌. இவர்‌ செவ்வாய்‌ தசாவில்‌ (11) இராகு புத்தியில்‌ (6) 
வீடு (4) ஒன்று கட்டியுள்ளார்‌. வீடு கட்டிக்கொடுக்கும்‌ ஒப்பந்தகாரரிடம்‌ 
ஒப்பந்த பத்திரத்தினைச்‌ சரியாகப்‌ படித்து பார்க்காமல்‌ கையெழுத்து 
போட்டுக்கொடுத்துப்‌ பண விசயங்களில்‌ ஏமார்ந்து இருக்கிறார்‌. 


இங்குப்‌ பதிவு மற்றும்‌ பத்திரங்கள்‌ மூலம்‌ (3) தவறு நடந்து 
உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. ஆய்வு விதிப்படி புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ பாவங்களில்‌ இருக்கும்போது 3, 7, 11 ஆம்‌ 


பாவகக்‌ காரகங்கள்‌ சரியாகச்‌ செயல்படாது பாதிக்கப்படும்‌ என்பதாகும்‌. 


மேலும்‌ இவர்‌ இந்தப்‌ புத்தியில்‌ அதிகம்‌ கடன்‌ வாங்கி வருகிறார்‌. 
யார்‌ லோன்‌ கொடுத்தாலும்‌ சென்று வாங்கி விடூவது வாடிக்கையாகக்‌ 


கொண்டு உள்ளார்‌. 


193 


73. சாதகர்‌ : ஐஸ்வர்யா (97909 73959) பிறந்த நாள்‌ : 27.06.1992 


பிறந்த நேரம்‌ : பவல்‌ 11.32 பிறந்த ஊர்‌ : சென்னை. 























Aiswarya த ம்‌ த்த 
27-06-1992 11:32:00 
N 


சந்‌ 01-08-1997-01-08-2007 [ராகு குரு 13-04-2017-07-09-2019 


Chennai, T.N. 
சூரிதிசை இருப்பு 05-வருடம்‌ 01-மாதம்‌ 03-நாள்‌ செ 01-08-2007-01-08-2014 [ராகு சனி 07-09-2019-14-07-2022 


01-08-2014-31-07-2032 3 ந 14-07-2022-30-01-2025 


கு கு புத 
குரு 31-07-2032-31-07-2048 [ராகு கே 30-01-2025-18-02-2026 


கு சுக்‌ 18-02-2026-17-02-2029 
கு சூரி 17-02-2029-12-01-2030 
ந்‌ 12-01-2030-14-07-2031 


புத்‌ i 
ட்‌ UIA ராகு ச 
சுத்‌ 01-08-2091-02-08-2111 கு செ. 14-07-2031-31-07-2032 














இந்தச்‌ சாதகர்‌ பி.இ.,பொறியியல்‌ படித்து இருக்கிறார்‌. இராகு தசா 
(4) இராகு புத்தியில்‌ (4) நல்ல வேலையில்‌ அமர்ந்துள்ளார்‌. தனது அபாரத்‌ 
திறமையினால்‌ பெரியபதவியில்‌ இருந்து வருகிறார்‌. இராகு தசா (4) குரு 
புத்தியில்‌ (12) வேலை நிமித்தமாக வெளிநாடூ சென்று வந்து இருக்கிறார்‌. 
இவருக்கு 4, 12, 6 ஆம்‌ பாவகப்‌ புத்தி தொடர்ந்து வந்த காரணத்தால்‌, 


நல்லவேலை நல்லவருமானம்‌ வந்துகொண்டூ இருக்கிறது. 


மேலும்‌, சாதகருக்கு இராகு தசாவில்‌, சனி புத்தியில்‌ (6) திருமணம்‌ 
நடந்துள்ளது. ஆய்வு விதிப்படி 6 ஆம்‌ பாவகம்‌ திருமணத்திற்கு ஏற்ற 
தருணம்‌ இல்லை, அதன்படி திருமணம்‌ ஆன ஒரே மாதத்தில்‌ வேலைக்காக 
வெளிநாடு தனியாகச்‌ சென்று இருக்கிறார்‌. அதாவது இதுவும்‌ ஒருவகை 
பிரிவினையாகும்‌. இவருக்கு 6 ஆம்‌ பாவகம்‌ 2 ஆம்‌ பாவக வருமானத்தைக்‌ 


கொடூத்து, 7 ஆம்‌ பாவகத்‌ திருமண வாழ்க்கையைப்‌ பாதிக்கிறது. 


194 


74. சாதகர்‌ : மோகன்‌ (97909 73959) பிறந்த நாள்‌ : 28.06.1990 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.07 பிறந்த ஊர்‌ : கூடூர்‌, A.௪., 














Mohan 


ம்‌ த்த வி 
28-06-1990 18:07:00 சூரி 12-06 1990- 12-06-1996 [ராகு கு 12-06-2013-23-02-2016 
Gudur Kurnood,A.P. சந்‌ 12-0௪ 199௪ 12-06-2006 [ராகு குரு 23-02-2016-19-07-2018 
சூரிதிசை இருப்பு 05-வருடம்‌ 11-மாதம்‌ 14-நாள்‌ செ 12-0200 12-06-2013 [ராகு சனி 19-07-2018-25-05-2021 


கு 12-06-2013-12-06-2031 [ராசு புத 25-05-2021-12-12-2023 
கு கே 12-12-2023-29-12-202 
த 12-06-2066-12-06-2083 [ராகு சூரி 30-12-2027-23-11-2028 
கே 12-06-2083- 12-06-2090 [ராகு சந்‌ 23-11-2028-25-05-2030 
சுத்‌ 12-06-2090_13-06-2110 [ராகு செ 25-05-2030-12-06-2031 














இந்தச்‌ சாதகர்‌ தொழில்‌ நுட்ப துறையில்‌ குழுத்‌ தலைவராகப்‌ 
பணிபுரிந்து வருகிறார்‌. இவரது விதி கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி 
சுக்கிரன்‌ 6 இல்‌, 7 ஆம்‌ அதிபதி புதன்‌ 7 இல்‌. சுயதொழில்‌ மத்திமம்‌, 
அடிமை வேலை உத்தமம்‌. அதன்படி இவர்‌ வேலை செய்து வருகிறார்‌. 
மேலும்‌ இவருக்கு இரட்டைப்படையில்‌ மொத்தம்‌ 6 கோள்கள்‌ உள்ளன. 


பண விசயங்களில்‌ கெட்டிக்காரர்‌. 


இவருக்கு இராகு தசா (2) சுய புத்தியில்‌ இருந்து நல்லவேலை, 
நல்ல நிர்வாகத்‌ திறன்‌, அதன்மூலம்‌ நல்ல சம்பாத்தியம்‌ வருகிறது. 
அதன்பின்‌ வந்த குரு புத்தி (8), இப்போது நடக்கும்‌ சனி புத்தியிலும்‌ (2) 
நல்லவருமானம்‌ வந்தவண்ணம்‌ உள்ளது. இவருக்கு நட்பு வட்டாரம்‌ 
நண்பர்கள்‌ (7) மிகவும்‌ குறைவுதான்‌ உண்டு தனது வேலை உண்டு என 


வாழ்ந்து வருகிறார்‌. 


195 


75. சாதகர்‌ : ஹரிஹன்‌ (94437 29270) பிறந்த நாள்‌ : 07.07.1978 


பிறந்த நேரம்‌ : இரவு 09.45 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 























Hari Haran 
07-07-1978 21:45:00 
Salem, T.N. 
சனி திசை இருப்பு 00-வருடம்‌ 05-மாதம்‌ 20-நாள்‌ [கே _28-12-1995-27-12-2002 [சுக்‌ சந்‌ 28-04-2007-27-12-2008 


சுக்‌ 27-12-2002-27-12-2022 [சுக்‌ செ 27-12-2008-26-02-201 
சூரி 27-12-2022-27-12-2028 [சுக்‌ கு 26-02-2010-26-02-2013 
சந்‌ 27-12-2028-27-12-2038 சுக்‌ குரு 26-02-2013-28-10-2015 


செ 27-12-2038-27-12-2045 [சுக்‌ சனி 28-10-2015-27-12-2018 
கு _27-12-2045-28-12-2063 [சுக்‌ த 27-12-2018-27-10-2021 
குரு 28-12-2063-28-12-2079 [சுக்‌ கே 27-10-2021-27-12-2022 











இந்தச்‌ சாதகர்‌ பி.பி.ஏ., படித்துள்ளார்‌. இவர்‌ இதுவரை வேலைக்கும்‌ 
போகவில்லை, சுய தொழிலும்‌ செய்யவில்லை. விதிக்கொடுப்பினைப்படி 
6 ஆம்‌ அதிபதி சந்திரன்‌ 6 இல்‌, 7 ஆம்‌ அதிபதி சூரியன்‌ 5 இல்‌. சுய 
தொழில்‌ செய்வதை விட அடிமை வேலைக்குச்‌ செல்வது உத்ததம்‌ ஆகும்‌. 


இவருக்குச்‌ சுக்கிர தசாவில்‌ (7) புதன்‌ புத்தி (6) நடைபெற்று 
வருகிறது. விதி கொடுப்பினைப்படி இவரின்‌ 4 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 
100 விழுக்காடு உள்ளது. அதனால்‌ நிறையச்‌ சொத்துக்கள்‌ உள்ளன, 
அதனை வாடகைக்கு விட்டு அதன்மூலம்‌ வரும்‌ வாடகைப்‌ (6) பணத்தில்‌ 
தற்சமயம்‌ ஜீவனம்‌ நடத்தி வருகிறார்‌. மேலும்‌ தசாவை நடத்தும்‌ கோள்‌ 7 
இல்‌ சுக்கிரன்‌ இருந்து, புத்தியை நடத்தும்‌ கோள்‌ புதன்‌ 6 இல்‌ 
இருப்பதால்‌ திருமணத்‌ தடை உள்ளது. சரியாகப்‌ பெண்‌ அமையவில்லை. 
இந்தத்‌ தசா பலன்‌ முறிவு திருமணத்திற்குப்‌ பாதகமாகச்‌ செயல்படும்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


196 


76. சாதகர்‌ : சுப்பிரமணிய ஐயர்‌ (88613 31195) பிறந்த நாள்‌ : 01.07.1954 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.00 பிறந்த ஊர்‌ : ஆழப்புழா. 








இராசி 


புனர்பூசம்‌-2 


















Subramanian திசை விபரம்‌ 
01-07-1954 13:00:00 குரு 30-03-1947-30-03- 1963 
Alieppey;, Ker. சனி 30-03-1963-30-03-1982 [சுக்‌ சூரி 30-07-2009-30-07-2010 
குரு திசை இருப்பு 08-வருடம்‌ 08-மாதம்‌ 28-நாள்‌ பூத 30-03-1982-30-03-1999 [சுக்‌ சந்‌ 30-07-2010-30-03-2012 
கே 30-03-1999-30-03-2006 [சுக்‌ செ 30-03-2012-30-05-2013 
சுக்‌ 30-03-2006-30-03-2026 சுக்‌ கு 30-05-2013-29-05-2016 
சூரி 30-03-2026-30-03-2032 [சுக்‌ குரு 29-05-2016-28-01-2019 
சந்‌ 30-03-2032-30-03-2042 [சுக்‌ சனி 28-01-2019-30-03-2022 
செ 30-03-2042-30-03-2049 [சுக்‌ புத 30-03-2022-28-01-2025 
ராகு [ராகு 30-03-2049-30-03-2067 [சுக்‌ கே 28-01-2025-30-03-2026 



















































இந்தச்‌ சாதகர்‌ தனது 16 வயதில்‌ சம்பாதிக்க துவங்கியவர்‌, 
திரைப்படத்‌ தயாரிப்பு நிறுவனத்தில்‌ சாதாரண தட்டச்சு செய்பவராகச்‌ 
சோந்து, படிப்படியாக முன்னேறி சாவதேச திரைப்பட நட்சத்திரமான 
ஜாக்கிஜான்‌ படம்‌ அகில இந்திய அளவில்‌ வெளியீடு செய்யும்‌ 
கம்பெனியின்‌ பொறுப்பு வழங்குதல்‌ (Distribution in charge) ஆக வளர்ந்தவர்‌ 
ஆவார்‌. பாவகக்‌ கட்டத்தில்‌ 2, 6, 10 திரிகோணங்களில்‌ மொத்தம்‌ 6 
கோள்கள்‌ என்பதற்கிணங்க அதிகம்‌ பொருள்‌ சம்பாதித்தது உள்ளார்‌. 10 
ஆம்‌ பாவகத்தில்‌ 5 கோள்கள்‌ நல்ல நிர்வாகத்‌ திறமையுடன்‌ செயல்பட்டு 


ஒவ்வொரு பதவியாக உயர்ந்து இருக்கிறார்‌. 


ஆனால்‌ 20 ஆண்டுகளாக வேலை நிமித்தமாக மனைவியை (7) 
விட்டூப்‌ பிரிந்து தனியாக இருந்துள்ளார்‌, நோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌ (11) 
மிகவும்‌ குறைவு, அடிக்கடி நோய்‌ (6) வாய்ப்பட்டூள்ளார்‌. சுக்கிர தசா குரு 
புத்தயில்‌ (10) இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டூள்ளது என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


197 


77. சாதகர்‌ : எழில்வெங்கடேசன்‌ (96633 08202) பிறந்த நாள்‌ : 03.05.1987 


பிறந்த நேரம்‌ : இரவு 07.06 பிறந்த ஊர்‌ : மாயவரம்‌. 


[க] [5 
இலக்‌ 























Ezhil த ம்‌ த்த ம்‌ 
03-05-1987 19:06:00 15-11-1985- 11 2001 [சனி சனி 15- 11- ண்ட்‌ 18-11-2004 


Mayuram, .T.N. லி 15-11-2001-15-11-2020 18-11-2004-29-07-2007 
குரு திசை இருப்பு 14-வருடம்‌ 0௭ மாதம்‌ 13-நாள்‌ த 15-11-2020-15-11-2037 கே 29-07-2007-06-09-2008 


கே க லப்டப்‌ சுக்‌ 06-09-2008-07-11-2011 


சந்‌ 19-10-2012-20-05-201 
i செ 20-05-2014-29-06-2015 
த 29-06-2015-05-05-2018 
கு 16-11-2087-16-11-2105 [சனி குரு 05-05-2018-15-11-2020 

















இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.இ., பொறியியல்‌ படித்து நல்லவேலையும்‌ பார்த்து 
வந்தார்‌. இவருக்குச்‌ சனி தசாவில்‌ (2) சூரிய புத்தயில்‌ (7) திருமணம்‌ 
ஆனது. சந்திர புத்தி (9) முடியும்‌ வரை கணவருடன்‌ இருந்தார்‌. அதன்பின்‌ 
செவ்வாய்‌ புத்தியில்‌ (8) குழந்தை செயற்கை முறையில்‌ உருவாக்கிட 
பிறந்த வீட்டிற்கு வந்தார்‌. செவ்வாய்‌ புத்தியில்‌ (8) குழந்தைக்கான முயற்சி 
பலன்‌ அளிக்கவில்லை. 


அதன்பின்‌ வந்த இராகு புத்தியில்‌ (6) செயற்கையாகக்‌ குழந்தை 
உருவானது. இராகு புத்தி (6) மற்றும்‌ தற்சமயம்‌ நடைபெறும்‌ குரு புத்தி 
(6) கணவரை விட்டூப்‌ பிரிந்து இருக்கிறார்‌. ஆய்வு விதிப்படி புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ 6 இல்‌ இருக்கும்போது 5 ஆம்‌ பாவகம்‌ ஒருவரைமுறைக்கு 
உட்பட்டு இயங்கிக்‌ குழந்தையைக்‌ கொடுத்துள்ளது, அதேநேரம்‌ 7 ஆம்‌ 


பாவகக்‌ காரகமான கணவருடன்‌ இருக்க முடியவில்லை. 


198 


78. சாதகர்‌ : உமாநாதன்‌ (98944 94595) பிறந்த நாள்‌ : 20.05.1981 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.35 பிறந்த ஊர்‌ : மேட்டூப்பாளையம்‌. 














Umanathan சை விப த்தி விபரம்‌ 
20-05-1981 18:35:00 
Mettuppalayam,T.N. 

புத திசை இருப்பு 09-வருடம்‌ 03-மாதம்‌ 03-நாள்‌ சுத்‌ 23-08-1997-23-08-2017 


3 
சந்‌ 24-08-2023-23-08-2033 
செ _23-08-2033-23-08-2040 

சூ 23-08-2040-23-08-2058 





குரு 23-08-2058-23-08-2074 [கூ 
சனி 23-08-2074-23-08-2093 [சூரி சுக்‌ 23-08-2022-24-08-2023 














இந்தச்‌ சாதகர்‌ ராயல்‌ என்பீட்டு நிறுவனத்தில்‌ வேலைசெய்து 
வருகிறார்‌. இவருக்கு 25.05.2018 அன்று அந்தக்‌ நிறுவனத்தில்‌ துணை 
மேலாளர்‌ பதவி உயர்வு கிடைத்தது. 


இவர்‌ சாதகப்படி விதி கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 6 
இல்‌, 7 ஆம்‌ அதிபதி 7 இல்‌. ஆகவே சுயதொழிலை விட அடிமை வேலை 
உத்தமம்‌ ஆகும்‌. அதன்படி இவரும்‌ வேலை செய்து வருகிறார்‌. இவருக்குப்‌ 
பதவி உயர்வு கொடுக்கக்‌ கூடிய ஒரே கோள்‌ சந்திரன்‌ மட்டுமே. சரியாகச்‌ 
சந்திர புத்தியில்‌ இந்தப்‌ பதவி உயர்வு பெற்று இருக்கிறார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


இவருக்கு 3, 7, 11 ஆம்‌ திரிகோணத்தில்‌ மொத்தம்‌ 6 கோள்கள்‌ 
இருப்பதனால்‌ பொதுவாக இவருக்கு இந்தத்‌ திரிகோண இயக்கத்தில்‌ 


தடையேதும்‌ வர வாய்ப்புகள்‌ இல்லை. 


199 


79. சாதகர்‌ : விக்னேஷ்வரன்‌ (90033 48251) பிறந்த நாள்‌ : 07.11.1987 


பிறந்த நேரம்‌ : மாலை 05.40 பிறந்த ஊர்‌ : திருச்சி. 























Vigneswaran ம்‌ த்தி விபரம்‌ 

07-11-1987 17:40:00 
Tiruchchirappalli,T.N. 
சந்‌ திசை இருப்பு 07-வருடம்‌ 11-மாதம்‌ 19-நாள்‌ கூ 27-10-2002-27-10-2020 [ராகு சனி 03-12-2007-09-10-201 


குரு 27-10-2020-27-10-2036 [ராகு புத 09-10-2010-27-04-201 
கு கே 27-04-2013-16-05-2014 

த 27-10-2055-27-10-2072 [ராகு சுக்‌ 16-05-2014-15-05-2017 
கே 27-10-2072-27-10-2079 [ராகு சூரி 15-05-2017-09-04-2018 
சுக்‌ 27-10-2079-27-10-2099 [ராகு சந்‌ 09-04-2018-09-10-2019 





ரி 


10 
11 
12 











3,7 
4,8 


ச 
7 


சூரி _27-10-2099-28-10-2105 கு செ_09-10-2019-27-10-2020 


7 


இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.இ.,படித்து, விட்டு வங்கியில்‌ உதவி 
மேலாளாராகப்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. இவருக்கு 7 ஆம்‌ பாவகக்‌ 
கொடுப்பினை 0 விழுக்காடு. இவர்‌ இராகு தசா (12) சூரிய புத்தியில்‌ (7) 
திருமணம்‌ செய்துள்ளார்‌. அதாவது தசா பலன்‌ முறிவு காலத்தில்‌ 
திருமணத்தைக்‌ கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. ஆனால்‌ 
திருமணம்‌ ஆன 2 மாதத்தில்‌ மனைவியைத்‌ திருச்சியில்‌ விட்டுவிட்டு இவர்‌ 
சென்னையில்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. 


சந்திர (2) புத்தி காலத்திலும்‌ சரி இப்போது நடக்கும்‌ செவ்வாய்‌ (6) 
புத்தி காலத்திலும்‌ சரி மனைவியைச்‌ சென்னைக்கு அழைத்துப்‌ போகவும்‌ 
முடியவில்லை, இவரும்‌ திருச்சிக்கு வேலையை மாற்றி வரவும்‌ 
முடியவில்லை நிரந்தரமாக இருவரும்‌ பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள்‌. ஒரு 
குழந்தையும்‌ உள்ளது. மேலும்‌ திருமணத்திற்கு எதிரான 6, 8, 12 


பாவகங்களில்‌ மொத்தம்‌ 6 கோள்கள்‌ உள்ளன. 


200 


80. சாதகர்‌ : வினோதினி (98650 65288) பிறந்த நாள்‌ : 06.10.1993 


பிறந்த நேரம்‌ : இரவு 09.00 பிறந்த ஊர்‌ : திருப்பூர்‌. 





மிருகசீருஷம்‌-1 














Vinothini திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
06-10-1993 21:00:00 செ 13-05-1993-13-05-2000 [சுரு குரு 13-05-2018-01-07-2020 
Tiruppur,T.N. கு 13-05-2000-13-05-2018 [சுரு சனி 01-07-2020-12-01-202 
செவ்‌ திசை இருப்பு 0௭ வருடம்‌ 07-மாதம்‌ 05-நாள்‌ குரு 13-05-2018-13-05-2034 [குரு புத 12-01-2023- 19-04-2025 
சனி 13-05-2034-13-05-2053 [குரு கே 19-04-2025-26-03-202 
13-05-2053- 13-05-2070 [குரு சுக்‌ 26-03-202௨-24-11-202 
தே 13-05-2070-13-05-2077 [குரு சூரி 24-11-2028-12-09-2029 
ப ர ன. சந்‌ 12-09-2029-12-01-2031 
13-05-2097-15-05-2103 12-01-2031- 19-12-2031 
15-05-2103-14-05-2113 [6 கு 19-12-2031-13-05-2034 














இந்தப்‌ பெண்‌ சாதகர்‌ சி.௭. படித்து முடித்துள்ளார்‌. இவர்‌ 
நல்லவேலையில்‌ நல்லவருமானம்‌ வாங்கி வருகிறார்‌. விதி கொடுப்பினை 6 


ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 4 இல்‌. அடிமை வேலை உத்தமம்‌. 


இவர்‌ தனக்குத்‌ திருமணத்தில்‌ விருப்பம்‌ இல்லை யாரும்‌ வற்புறுத்த 
வேண்டாம்‌ என கூறி வருகிறார்‌. ஆய்வு விதிப்படி இதற்கான காரணங்கள்‌ 
விதி மதி இரண்டையும்‌ சேர்த்துத்தான்‌ பார்க்க வேண்டும்‌. விதிப்படி 
அதாவது இராசிக்‌ கட்டத்தில்‌ 7 ஆம்‌ பாவகத்தில்‌ தீயகோள்‌, 7 ஆம்‌ 
அதிபதி செவ்வாய்‌ 6 இல்‌, களத்திர காரகன்‌ சுக்கிரன்‌ 4 இல்‌, 7 ஆம்‌ 
பாவகச்‌ சாவாஷ்டக பரல்கள்‌ 20 மட்டுமே. அதாவது 7 ஆம்‌ பாவகக்‌ 
கொடுப்பினை 75 விழுக்காடு பாதிக்கப்பட்டூள்ளது. மேலும்‌ 2, 6, 10 ஆம்‌ 
திரிகோணத்தில்‌ உள்ள 6 கோள்களும்‌ 7 ஆம்‌ பாவக இயக்கத்தைத்‌ 
தடைசெய்யும்‌. மேலும்‌ நடப்பு குரு தசா (6) குரு புத்தி (6) திருமணத்‌ 


தடையாகும்‌. 


201 


81. சாதகர்‌ : ராஜேஷ்‌ கன்னா (97880 69340) பிறந்த நாள்‌ 29.08.1979 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 04.30 பிறந்த ஊர்‌ : துறையூர்‌. 


இராசி 


விசாகம்‌-1 














Rajesh Kanna 
29-08-1979 04:30:00 


த்தி விபரம்‌ 
31-05-2014-26- 10-2016 


Turaiyur,T.N. 
குரு திசை இருப்பு 15-வருடம்‌ 09-மாதம்‌ 01-நாள்‌ 


குரு 
சனி 31 05-1995-31- 05-2014 
31-05-2014-31-05-2031 
கே 31-05-2031-31-05-2038 


சூரி 31-05-2058-30-05-2064 
ந்‌ 30-05-2064-31-05-2074 பம 


கே 2௪10-2016 23-10-2017 
சுத்‌ 23-10-2017-23-08-2020 
சூரி 23-08-2020-30-06-2021 


சுத்‌ 31-05-2038-31-05-2058 கு சந்‌ 30-06-2021-29-11-2022 


செ_29-11-2022-26-11-2023 
ராகு 26 11-2023-15-06-2026 





செ_31-05-2074-30-05-2081 
கூ 30-05-2081-31-05-209 


குரு 15-06-2026-20-09-2028 
சனி 20-09-2028-31-05-2031 











இந்தச்‌ சாதகருக்குப்‌ படிப்பு ஏதும்‌ இல்லை. விவசாயத்திற்கு டிராக்டர்‌ 





வாடகைக்கு விட்டுச்‌ சம்பாதித்து வருகிறார்‌, அதன்மூலம்‌ வரும்‌ 
வருமானம்‌ குறைவு. இவருக்குப்‌ பொருளைக்‌ கொடுக்கக்‌ கூடிய 
இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ 8 கோள்கள்‌ இருந்தும்‌ வருமானம்‌ 


குறைவாக உள்ளது. காரனம்‌ 2 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 25 விழுக்காடு 
மட்டுமே உள்ளது. 

இவருக்கு நடப்பு புதன்‌ தசா (1) சுக்கிர புத்தி (2) ஆகும்‌. தற்சமயம்‌ 
அதனை விற்று, வந்த பணத்தை வங்கியில்‌ போட்டு வைத்து அதில்வரும்‌ 
வட்டியை எடுத்துக்‌ குடும்பம்‌ நடத்தி வருகிறார்‌. 

2 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ குடும்பத்திற்குத்‌ தேவையான வருமானம்‌ 
குறைவாக வந்த சமயத்தில்‌ சுலபமாக வருவாயை ஏற்படுத்திக்கொண்டார்‌ 


என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


202 


82. சாதகர்‌ : சந்தோஷ்‌ பாபு (97916 75745) பிறந்த நாள்‌ : 15.03.1988 


பிறந்த நேரம்‌ : காலை 06.30 பிறந்த ஊர்‌ : திருச்சி. 


ஸ்ரீபதி பாவகம்‌ 











Santhosh Babu த ம்‌ த்தி விபரம்‌ 

15-03-1988 06:30:00 08-11-1981-08-11-1991 [குரு குரு 07-11-2016-27-12-2018 
Tiruchchirappalli,T.N. செ 08-11-1991-08-11-1998 [சுரு சனி 27-12-2018-09-07-2021 
சந்‌ திசை இருப்பு 03-வருடம்‌ 07-மாதம்‌ 24-நாள்‌ கு 08-11-1998-07-11-2016 [சுரு 09-07-2021-15-10-2023 


ரு 07-11-2016-07-11-2032 குரு கே ன ரர 


(3) 

சனி 07-11-2032-08-11-2051 

[பூத 08-11-201-07-11-206 [குரு சூரி 2-0 0070-02 2028 

கே 07-1 2068-08-11 2075 [குரு சந்‌ 09-03-2028-09-07-2029 

சுத்‌ 08-11-2075-08-11-2095 [சுரு செ 09-07-2029-15-06-2030 
சூரி 08-11-2095-09-11-2101 [குரு ராகு 15-06-2030-07-11-2032 











இந்தச்‌ சாதகர்‌ பி.இ., பொறியியல்‌ படித்து இருக்கிறார்‌. விதி 
கொடுப்பினைப்படி 7 ஆம்‌ அதிபதி புதன்‌ 12 இல்‌, 6 ஆம்‌ அதிபதி சூரியன்‌ 
1 இல்‌. சுயம்‌ மற்றும்‌ அடிமை இரண்டூம்‌ ஒத்துவராது. ஆனால்‌ 1, 5, 9 
ஆம்‌ திரிகோணத்தில்‌ 2 கோள்கள்‌ மட்டுமே உள்ளதால்‌ அடிமைவேலை 
செய்யலாம்‌. இவருக்குக்‌ குரு தசாவில்‌ (2) குரு புத்தியில்‌ (2) போர்டு 
மகிழுந்து (00 லே நிறுவனத்தில்‌ நல்லவேலை கிடைத்தது. தற்சமயம்‌ 
சனி புத்தியில்‌ (2) வடிவமைப்பு பொறியாளர்‌ ஆகப்‌ பணி நிரந்தரம்‌ 
ஆகிவிட்டது. நல்ல நிரந்தரமான வேலை நல்லசம்பளம்‌. 


இவருக்குக்‌ குரு 2 ஆம்‌ பாவத்தில்‌ இருந்து தசாவை நடத்துவதால்‌, 
தசா பலன்‌ முறிவு காலமான சூரியன்‌, இராகு புத்திகளைத்‌ தவிர 
அனைத்துப்‌ புத்திகளும்‌ வேலைக்குப்‌ பாதுகாப்பாகச்‌ செயல்படும்‌. 


203 


83. சாதகர்‌ : ஹரிதாசன்‌ (86103 15431) பிறந்த நாள்‌ : 16.07.1977 


பிறந்த நேரம்‌ : மாலை 05.45 பிறந்த ஊர்‌ : திருச்சி 














Haridasan ச த்தி விபரம்‌ 
16-07-1977 17:45:00 13-02-1963-13-02-1979 [க க_13-02-2015- 12-07-2015 
Tiruchchirappalli,T.N. சனி 13-02-1979-13-02-1998 [சு சுக்‌ 12-07-2015-11-09-207 
குரு திசை இருப்பு 01-வருடம்‌ 0௭ மாதம்‌ 28-நாள்‌ த _13-02-1998- 13-02-2015 [க சூரி 11-09-2016-16-01-201 
கே 13-02-2015-13-02-2022 1௧ சந்‌ 16-01-2017-18-08-201 
13-02-2022-13-02-2042(ச செ 18-08-2017-14-01-201 
சூரி 13-02-2042-14-02-2048 [கே கு 14-01-2018-01-02-2019 
ந்‌ 14-02-2048-13-02-2058 [த குரு 01-02-2019-08-01-2020 
செ 13-02-2058-13-02-2065 [கே சனி 08-01-2020- 16-02-2021 
கு 13-02-2065-13-02-2083 த 16-02-2021-13-02-2022 














இந்தச்‌ சாதகர்‌ பெல்லில்‌ (BHEL) பொறியாளர்‌ ஆகப்‌ பணிபுரிந்து 
வருகிறார்‌. இவரது விதி கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 6 இல்‌ 
ஆகையால்‌ வேலை செய்வது உத்தமம்‌ ஆகும்‌. 1, 5, 9 ஆம்‌ 
திரிகோணத்தில்‌ ஒரே ஒரு கோள்‌ என்பது வேலைக்கு சாதகமான அமைப்பு 
ஆகும்‌. 


இவர்‌ கேது தசாவில்‌ சுக்கிர புத்தயில்‌ வீடு கட்டியுள்ளார்‌. இவரது 
4 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 4 ல்‌ தீய கோள்‌, 4 ஆம்‌ அதிபதி குரு 
6 இல்‌, 4 ஆம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ சுக்கிரன்‌ மற்றும்‌ செவ்வாய்‌ 6 


இல்‌, 4 ஆம்‌ பாவகச்‌ சர்வாஷ்டகவாக்கம்‌ 39. ஆக 75 விழுக்காடு நன்றாக 





உள்ளது. எனவே இரட்டைப்படை புத்திகளில்‌ வீடு கட்டலாம்‌. அதன்படி 


இவர்‌ குரு புத்தியில்‌ வீடு கட்டியுள்ளார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 
வீடு கட்ட 4, 8, 12 ஆம்‌ பாவகத்தை விட 2, 6 ஆம்‌ பாவகங்கள்‌ அதிக 


ஆதரவு தரும்‌. 


204 


84. சாதகர்‌ : செல்வகுமார்‌ (94431 34084) பிறந்த நாள்‌ : 19.05.1992 


பிறந்த நேரம்‌ : காலை 10.12 பிறந்த ஊர்‌ : புதுக்கோட்டை 






































Selva Kumar திசை விபரம்‌ | புத்தி விபரம்‌ 

19-05-1992 : 10:12:00 கே 20-01-1990-20-01-1997 [சூரி சூரி 20-01-2017-09-05-2017 
budukkottai,T.N. | சுக்‌ _20-01-1997-20-01-2017 [சூரி சந்‌ 09-05-2017-08- 11-2017 
கேது திசை இருப்பு 04-வருடம்‌ 08-மாதம்‌ 02-நாள்‌ சூரி 20-01-2017-20-01-2023 [சூரி செ 08-11-2017-16-03-2018 





[செ _20-01-2033-21-01-2040 [சூரி குரு 08-02-2019-27-11-201 





சனி 20-01-2074-20-01-2093 [சூரி கே 14-09-2021-20-01-2022 
த 20-01-2093-21-01-2110 [சூரி சுக்‌ 20-01-2022-20-01-2023 





இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.டெக்‌. படித்து இருக்கிறார்‌. 
விதிக்கொடுப்பினைப்படி 6 ஆம்‌ அதிபதி குரு 2 இல்‌, 7 ஆம்‌ அதிபதி சனி 
7 இல்‌. சுயத்தை விட அடிமை உத்ததம்‌ ஆகும்‌. ஆனால்‌ இவர்‌ சுயமாகக்‌ 
செய்து வருகிறார்‌. இவரது இராசிக்‌ கட்டத்தில்‌ 2, 4, 6, 10 ல்‌ உள்ள 
கோள்களின்‌ தொழில்‌ முதல்‌ தர வருமானத்தைக்‌ கொடுக்கும்‌ என்பது 
ஆய்வு விதியாகும்‌. 


அதன்படி இவருக்கு இராசிக்‌ கட்டத்தில்‌ 2, 4, 6, 10 ஆம்‌ வீடுகளில்‌ 
குரு, சந்திரன்‌, இராகு, சுக்கிரன்‌, புதன்‌ ஆகிய 5 கோள்கள்‌ உள்ளன. 
இந்தக்‌ கோள்களின்‌ தொழில்‌ தேர்ந்து எடுத்தால்‌ நன்றாகச்‌ சம்பாதிக்க 
முடியும்‌. அதன்படி எரிவாயு உற்பத்தி என்பது இராகு மற்றும்‌ சந்திரன்‌ 
தொடர்புடையது. மேலும்‌ குரு புதன்‌ சுக்கிரன்‌ ஆகிய கோள்கள்‌ 
தொழிலுக்கு வலு சேர்ப்பதாக உள்ளது. பொருளைக்‌ குறிக்கும்‌ 
இரட்டைப்படையிலும்‌ 5 கோள்கள்‌ உள்ளன. நடப்பு சூரிய தசா (11) குரு 


புத்தியில்‌ (2) இவர்‌ நன்றாகச்‌ சம்பாதித்து வருகிறார்‌. 


205 


85. சாதகர்‌ : விஜய குமார்‌ (79045 31456) பிறந்த நாள்‌ : 22.12.1988 


பிறந்த நேரம்‌ : மாலை 05.45 பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌ 


ஏ இ நு 


[செவ்‌ குரு சந்‌ |லக்‌ 











ராகு 


ஈ] 





இராசி கேது 


[2] மிருகசீருஷம்‌-2 








புத சனி |சுக்‌ 
சூரி 














பி [து [8] 


Vijaya Kumar 
22-12-1988 17:45:00 ௦௪ 20-05-1986-20-051993 (குரு குரு 21-05-2011-08-07-2013 
Mettur,T.N. கு 20-05-1993-21-05-2011 [குரு சனி 08-07-2013-19-01-201 


செவ்‌ திசை இருப்பு 04-வருடம்‌ 04-மாதம்‌ 26-நாள்‌ குரு 21-05-2011-21-05-2027 
8 பத சனி 21-05-2027-20-05-2046 








த 20-05-2046-21-05-2063 [குரு சுக்‌ 02-04-2019-01-12-2021 
தே _21-05-2063-20-05-2070 [சுரு சூரி 01-12-2021-19-09-2022 
சுத்‌ 20-05-2070-20-05-2090[சூரு சந்‌ 19-09-2022-19-01-202. 
சூரி 20-05-2090-20-05-2096 [சுரு செ 19-01-2024-25-12-202 
சந்‌ 20-05-2096-21-05-2106 [௫ த 














இந்தச்‌ சாதகர்‌ டூவீஸ்‌ மெக்கானிக்‌ ஆவார்‌. சுயமாகத்‌ தொழில்‌ 
செய்து நஷ்டம்‌ ஏற்படவே இப்போது அடுத்தவரிடம்‌ வேலைக்குச்‌ 
செல்கிறார்‌. கல்லீரல்‌ பாதிப்பு அடைந்துள்ளது. மனைவியும்‌ பிரிந்து சென்று 
விட்டார்‌. 

இவரது விதி கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 10 இல்‌, 


7 ஆம்‌ அதிபதி குரு 12 இல்‌. ஆகவே குரு தசாவில்‌ (12) புதன்‌ 
புத்தியில்‌ (8) சுயதொழில்‌ செய்து நட்டம்‌ ஏற்பட்டு உள்ளது. 


நடப்பு குரு தசாவில்‌ (12 சுக்கிர புத்தி (6) ஆகும்‌. திருமண 
வாழ்வைக்‌ கெடுக்கும்‌ 6 மற்றும்‌ 12 இணைந்து திருமண வாழ்வைக்‌ 
கெடுத்துள்ளது. மேலும்‌ 6 ஆம்‌ பாவக நோய்‌ ஏற்பட்டுள்ளது. அடிமை 
வேலைக்கு ஒழுங்காகச்‌ செல்கிறார்‌. இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
6 இல்‌ இருந்து 6 ஆம்‌ பாவகப்‌ பலனைக்‌ கொடுத்து, 7 ஆம்‌ பாவகப்‌ 


பலனைக்‌ கெடுத்துள்ளது. 


206 


86. சாதகர்‌ : கோகுல கண்ணன்‌ (98655 81166) பிறந்த நாள்‌ : 20.10.1998 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 12.50 பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌. 




















Gokula Kannan திசை விபரம்‌ த்ர 
20-10-1998 12:50:00 


Mettur,T.N. 
செவ்‌ இசை இருப்பு 02-வருடம்‌ 08-மாதம்‌ 03-நாள்‌ 

= சனி 24-06 2035-23-06-2054 [குரு தே 30-05-2026-06-05-202: 
து த _23-062054-24-06-2071 [குரு சுக்‌ 06-05-2027-04-01-203( 


தே 24-06-2071-23-06-2078 |குரு சூரி 04-01-2030-23-10-2030 
சுக்‌ 23-06-2076-23-06-2098 [குரு சந்‌ 23-10-2030-22-02-2032 
சூரி 23-06-2098-24-06-2104 [குரு செ 22-02-2032-28-01-2033 
சந்‌ 24-06-2104-24-062114 குரு ராகு 28-01-2033-24-06-2035 














கேது கர சுக்‌ சத்‌ சூரி புத 
i 


6, 10 
7,1 
8, 12 

இந்தச்‌ சாதகருக்கு குரு தசா சுய புத்தியில்‌ வங்கிப்‌ பணி 
கிடைத்துள்ளது. இவரது விதி கொடுப்பனை 6 ஆம்‌ அதிபதி புதன்‌ மற்றும்‌ 
7 ஆம்‌ அதிபதி சந்திரன்‌ இவருவரும்‌ 10 இல்‌. அடிமை மற்றும்‌ சுயம்‌ 
இரண்டும்‌ சமுதாயத்தில்‌ கெளரவமான நிலைக்கு எடுத்துச்‌ செல்லும்‌ 


அமைப்பு உள்ளது. 


இவருக்கு இராசிக்‌ கட்டத்தில்‌ 2, 4, 6, 10 ஆம்‌ வீடுகளில்‌ உள்ள 
கோள்கள்‌ முதல்ரக வருமானத்தைக்‌ கொடுக்கும்‌ என்பது விதி ஆகும்‌. 
அதன்படி இவருக்குக்‌ குரு, கேது, சனி, சூரியன்‌, புதன்‌, சந்திரன்‌, சுக்கிரன்‌ 
ஆகிய 7 கோள்கள்‌ 2, 4, 6, 10 ஆம்‌ வீடுகளில்‌ உள்ளன. மேலும்‌ இவரின்‌ 





சாதக அமைப்பு அனைத்துக்‌ கோள்களும்‌ இரட்டைப்படைப்‌ பாவகங்களில்‌ 
உள்ளன. அதன்படி சாதகருக்கு நல்லவருமானம்‌, சொத்துச்‌ சேரக்கையும்‌ 


உண்டு, ஆனால்‌ மற்றவர்களிடம்‌ குறைவாகவே பேசுவார்‌. 


207 


87. சாதகர்‌ : காவியா (94430 42464) பிறந்த நாள்‌ : 13.02.1992 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.32 பிறந்த ஊர்‌ : திண்டுக்கல்‌. 








Pl ME 








சூரி புத 





சுக்‌ செவ்‌ 
சனி 
ராகு 





































Kaviya i ம்‌ 

13-02-1992 18:32:00 0௪ 25-09 1991-25-09-1998 (குர குரு 24- தக டா 2018 
Dindigul,T.N. | ராகு 25-09-1998-24-09-2016 [குரு சனி 12-11-2018-26-05-2021 
செவ்‌ திசை இருப்பு 0€-வருடம்‌ 07-மாதம்‌ 10-நாள்‌ துரு 24-09-2016-24-09-2032 [குரு 26-05-2021-01-09-2023 





குரு கே 01-09-2023-07-08-2024 





















25-09-2101-26-09-2111 குரு கு 02-05-2030-24-09-2032 





இந்தச்‌ சாதகர்‌ பி.இ. (தகவல்‌ தொழிற்நுட்பம்‌) படித்து இருக்கிறார்‌. 
இவரின்‌ விதிக்‌ கொடுப்பனை 6 ஆம்‌ அதிபதி சனி 6 இல்‌. ஆதலால்‌ 
அடுத்தவரிடம்‌ வேலை செய்ய முடிகிறது. 


இவருக்கு நடப்பு குரு தசாவில்‌ (1) சனி புத்தி (6) 12.11.2018 முதல்‌ 
26.05.2021 வரை நடக்கிறது. தற்சமயம்‌ இவருக்கு மனிதவள மேம்பாட்டுத்‌ 
துறையில்‌ தலைமை பதவி கிடைத்து உள்ளது. சம்பளமும்‌ பொறுப்பும்‌ 
பலமடங்கு கூடியுள்ளது. ஆனால்‌ திருமணத்‌ தடை நிலவுகிறது. காரணம்‌ 
இவருக்கு 7 ஆம்‌ பாவகம்‌ 75 விழுக்காடு பாதிக்கப்பட்டூுள்ளது. ஆகவே 
இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ திருமணம்‌ கூடி வருவது சிரமம்‌ ஆகும்‌. 
அதுவும்‌ நடப்பு சனிப்‌ புத்தியில்‌ திருமணம்‌ கூட வாய்ப்பு இல்லை என்றே 








சொல்லாம்‌. 


இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 6 இல்‌ இருந்து 2, 6, 10 ஆம்‌ 
பாவகங்களை இயக்கி, 7 ஆம்‌ பாவகத்திற்குத்‌ தடையாகச்‌ செயல்படுகிறது. 


208 


88. சாதகர்‌ : கணேசன்‌ (94449 90908) பிறந்த நாள்‌ : 02.08.1959 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 02.20 பிறந்த ஊர்‌ : எர்ணாகுளம்‌. 




















Ganesan _ஊவிபம்‌ |] புதஇிவிபரம்‌ | 
02-08-1959 14:20:00 
Ernakulam [குரு 01-12-1959-01-12-1975 [சுக்‌ சூரி 02-04-2022-02-04-2023 
ராகு இசை இருப்பு 00-வருடம்‌ 03-மாதம்‌ 29-நாள்‌ 


த 01-12-1994-01-12-2011 சுக்‌ செ 01-12-2024-31-01-2026 


கே 01-12-2011-01-12-2018 [சுக்‌ கூ 31-01-202௨ 30-01-2029 
சுக்‌ 01-12-2018-01-12-2038 சுக்‌ குரு 30-01-2029-01-10-2031 


சூரி 01-12-2038-01-12-2044|௬க்‌ சனி 01-10-2031-01-12-2034 
சந்‌ 01-12-2044-01-12-2054 (சுக்‌ த 01-12-2034-01-10-2037 


செ 01-12-2054-01-12-2061 [சுக்‌ தே 01-10-2037-01-12-2038 


2,6,1 
320 
4,8,1 


குரு கேத சூரி த 











0 
ப ராகு 
2 சந்‌ 


ச 
7 


இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.டெக்‌., படித்துவிட்டு ஒரு பெரிய மென்பொருள்‌ 
நிறுவனத்தில்‌ துணைத்‌ தலைவராகப்‌ பணிபுரிந்து வந்தார்‌. கேது தசா (5) 
புதன்‌ புத்தியில்‌ (9) வேலையை ராஜினாமா செய்து உள்ளார்‌. தற்சமயம்‌ 


தொழில்‌ நுட்ப துறையில்‌ சுயமாகத்‌ தொழில்‌ ஆரம்பித்து நடத்தி வருகிறார்‌. 


இவரின்‌ விதி கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ மற்றும்‌ 7 
ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ இருவரும்‌ 10 இல்‌. அடுத்தவரிடத்தில்‌ வேலை 
செய்து விட்டு, சுயமாகவும்‌ தொழில்‌ செய்து வெற்றி பெற்றவர்களின்‌ 
சாதகத்தில்‌ 6 மற்றும்‌ 7 ஆம்‌ அதிபதி 2, 4, 6, 10 ஆம்‌ வீடுகளில்‌ 
இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


இவருக்கு நடப்பு சுக்கிர தசாவில்‌ (10) சுக்கிர புத்தி (10) 01.12.2018 
முதல்‌ நடந்து வருகிறது. இந்தக்‌ காலகட்டத்தில்‌ சுயமாகத்‌ தொழில்‌ 
துவங்கி அதிலும்‌ நல்லவருமானம்‌ ஈட்டி வருகிறார்‌. 


209 


89. சாதகர்‌ : கிருத்திகா (94449 90908) பிறந்த நாள்‌ : 20.06.1990 


பிறந்த நேரம்‌ : இரவு 11.20 பிறந்த ஊர்‌ : லால்குடி. 




















Kirthika த ம்‌ த்த 
20-06-1990 23:20:00 சூரி 25-12-1985-25-12-1991 [ராகு சூ 25-12-2008-07-09-2011 


Lalgudi,T.N. சந்‌ 25-12-1991-25-12-2001 [ராகு குரு 07-09-2011-30-01-2014 
சூரி திசை இருப்பு 01-வருடம்‌ 0€-மாதம்‌ 04-நாள்‌ சச 25-12-2001-25-12-2008 [ராகு சனி 30-01-2014-06-12-2016 


குரு 25-12-2026-25-12-2042 [ராகு கே 26-06-2019- 13-07-2020 
சனி 25-12-2042-25-12-2061 ராகு சுக்‌ 13-07-2020-14-07-2023 





25-12-2061-25-12-2078 [ராகு சூரி 14-07-2023-07-06-2024 
கே 25-12-2076-25-12-2085 |ராகு சந்‌ 07-06-2024-07-12-2025 
சுத்‌ 25-12-2085-26-12-2105 [ராகு செ 07-12-2025-25-12-2026 











இந்தச்‌ சாதகிக்கு இராகு தசாவில்‌ குரு புத்தியில்‌ திருமணம்‌ நடந்து 
கணவருடன்‌ வெளிநாடு சென்றார்‌. புதன்‌ புத்தி (4) துவங்கிய காலத்தில்‌ 
தாயகத்திலேயே இருந்து விடலாம்‌ எனத்‌ திட்டம்‌ போட்டு இவர்‌ கணவர்‌, 
இவர்‌ பெயரில்‌ வீடு வாங்கிப்‌ பெங்களுரு அனுப்பி இருக்கிறார்‌. ஆய்வு 
விதிப்படி 4 ஆம்‌ பாவகம்‌ தாயகம்‌ திரும்புவதைக்‌ குறிக்கும்‌. 


ஆனால்‌ அவரால்‌ அமெரிக்காவில்‌ உள்ள வேலையை விட முடியாத 
நிலை இருந்தபடியால்‌ புதன்‌ புத்தி மற்றும்‌ நடப்பு கேது (6) புத்தியில்‌ 
கணவரைப்‌ பிரிந்து தனியாகக்‌ குழந்தையுடன்‌ இருந்து வருகிறார்‌. இப்போது 
மீண்டும்‌ ஒரு வீடு வாங்கி இருக்கிறார்கள்‌. 


6 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ ஒன்றுக்கு மேந்பட்ட சொத்து சோக்க 
முடிகிறது. ஆனால்‌ கணவருடன்‌ (7) சோந்து வாழ முடியாத நிலையும்‌ 
கொடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


210 


90. சாதகர்‌ : ராஜா (94449 90908) பிறந்த நாள்‌ :15.09.1989 


பிறந்த நேரம்‌ : காலை 06.46 பிறந்த ஊர்‌ : சென்னை. 























Raja திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

15-09-1989 06:46:00 
Chennai, T.N. 
குரு திசை இருப்பு 13-வருடம்‌ 02-மாதம்‌ 21-நாள்‌ த 07-12-2021-07-12-2038 [சனி கே 19-08-2008-28-09-2009 


கே 07-12-2038-07-12-2045 [சனி சுக்‌ 28-09-2009-28-11-2012 
சுக்‌ 07-12-2045-07-12-2065 ரி 28-11-2012-10-11-2013 


சனி ௫ - 
சந்‌ 07-12-2071-07-12-2081 செ 11-06-2015-20-07-2016 
செ 07-12-2081-07-12-2088 சூ 20-07-2016-27-05-2019 
சூ _07-12-2088-08- 12-2106 குரு 27-05-2019-07-12-2021 

















இந்தச்‌ சாதகர்‌ பி.இ., எம்‌.எஸ்‌,, படித்துள்ளார்‌. விதிக்‌ 
கொடுப்பனைப்படி 6 ஆம்‌ அதிபதி சனி 4 இல்‌, 7 ஆம்‌ அதிபதி குரு 10 
இல்‌. இவரது சாதகப்படி சுயம்‌ மற்றும்‌ அடிமை இரண்டும்‌ சரியாக வரும்‌. 
U.S.A., யில்‌ நல்ல பெரிய பதவியில்‌ இருந்து வருகிறார்‌. 


இவரது சாதகப்படி 4, 8 ஆம்‌ பாவகங்களில்‌ ஒரே ஒரு கோள்‌ சனி 
மட்டுமே உள்ளது. சனி தசாவில்‌, சனி புத்தியும்‌ (4) முடிந்து விட்டது. 
ஆகையால்‌ இனி இவர்‌ வெளிநாட்டில்‌ தொடரத்‌ தடையேதும்‌ இல்லை. 
இப்போது 3 ஆவது சொத்து கடனில்‌ (6) வாங்கியுள்ளார்‌. இராகு புத்தி 
துவங்கிய காலத்தில்‌ மனைவி குழந்தைகளைத்‌ தாயகம்‌ அனுப்பிவிட்டு 
இவர்‌ மட்டும்‌ தனியாக வெளிநாட்டில்‌ இருந்து வருகிறார்‌. 


நடப்பு குரு புத்தி (10) பெரியபதவி, கடன்‌ (6), ஒன்றுக்கு மேற்பட்ட 
சொத்து (6) மனைவியுடன்‌ (7) இருக்க முடியவில்லை என்பது குறையாகும்‌. 


211 


91. சாதகர்‌ : ஜெயராமன்‌ (98452 72910) பிறந்த நாள்‌ : 10.05.1945 


பிறந்த நேரம்‌ : இரவு 11.30 பிறந்த ஊர்‌ : ேபோibidanur,Kar 















சனி 


















Jayaraman 
10-05-1945 23:30:00 
Gauribidanur, Kar. 

கேது திசை இருப்பு 01-வருடம்‌ 02-மாதம்‌ 08-நாள்‌ 






ஹல்‌ D 
தரு குரு 20-07-2007-06-09-2009 
19-07-1972-20-07-1982 
செ_20-07-1982-19-07-1989 [குரு சுக்‌ -01-06-2015-30-01-2018] 
கு 19-07-1989-20-07-2007 
ன்‌ ௫௭௮௪0000 
சனி 20-07-2023-20-07-2042 [குரு செ 19-03-2020-23-02-2021 


த 20-07-2042-20-07-2059 [குரு ராகு 23-02-2021-20-07-2023 


































இந்தச்‌ சாதகர்‌ ஸ்டேட்‌ பேங்க்‌ ஆப்‌ இந்தியா, வங்கி காப்பீடு 
கிளையில்‌ வேலை செய்தவர்‌. இவர்‌ இராகு தசா (6) இராகு புத்தியில்‌ (6) 
1989 ஆம்‌ ஆண்டு, தான்‌ செய்து வந்த வேலையில்‌ உயர்‌ மேலாளர்‌ 
(Middle Management Scale 3) என்கிற பதவி உயர்வு கிடைத்துள்ளது. 


அடுத்து வந்த இராகு தசா (6) சனி புத்தியில்‌ (6) 1994 ல்‌ மீண்டும்‌ 
ஒரு பதவி உயர்வு (Senior Manager Scale 4) கிடைத்துள்ளது. இந்தக்‌ 
காலக்‌ கட்டத்தில்‌ இவர்‌ பணி செய்யும்‌ இடங்களில்‌ தீவிரவாத அச்சுறுத்தல்‌ 
இருந்தக்‌ காரணத்தினால்‌ அந்த மூன்று ஆண்டுகள்‌ குடும்பத்தை விட்டுப்‌ 
பிரிந்து வாழ்ந்து இருக்கிறார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


இவருக்கு 4, 8, 12 ஆம்‌ திரிகோணத்தில்‌ 5 கோள்கள்‌ இருந்த 
காரணத்தினால்‌ எப்போதும்‌ பதட்டமான வேலை செய்து வந்து இருக்கிறார்‌. 


212 


92. சாதகர்‌ : வாணி (98453 36255) பிறந்த நாள்‌ : 21.04.1966 


பிறந்த நேரம்‌ : இரவு 11.08 பிறந்த ஊர்‌ : Davangere, Kar 











பண்பை பண பத AL 

















ப ணை 81 


லக்‌ 

















Van 
21-04-1966 23:08:00 








ர 09.09. 1959-09-05-1979 
Davangere, Kar. சூரி 09-05-1979-08-05- 1985 குரு 
சுக்‌ திசை இருப்பு 13-வருடம்‌ 00-மாதம்‌ 16-நாள்‌ சந்‌ 08-05-1985-09-05-1995 [றக சனி 14- 05-2007-20-04-2010 
115 செ 09-05-1995-08-05-2002 ர த 2004201006 11- 2012 

கு 08-05-2002-08-05-2020 






























08-05-2020-08-05-2036 [ராகு சுக்‌ 25-11: 2013-25-11 2016 
























நத ட்‌ 
6,10 1 னி 08-05-2036-09-05-2055 சூரி 25-11-2016 19-10-2017 
3,7, 11 சுக்‌ குரு த 09-05-2055-08-05-2072 சந்‌ 19-10-2017-20-04-2019 
L 4.8.2 சனி புத தேது தே 08-05-2072-09-05-2079 [ராகு செ 20-04-2019-08-05-2020 


இந்தச்‌ சாதகர்‌ பி.காம்‌., படித்து இருக்கிறார்‌. இவர்‌ ஒரு பன்நாட்டூ 
கம்பெனியில்‌ குழுத்‌ தலைவா (Team Leader) பணி. இவரது 
விதிக்கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி 3 இல்‌. ஆய்வு விதிப்படி மத்திமம்‌ 
ஆகும்‌. அதன்படி இவர்‌ அடிக்கடி தான்‌ பார்த்துவரும்‌ வேலையை மாற்றக்‌ 


கூடியவர்‌ ஆவார்‌. 


இவருக்கு இராகு தசா (6) இராகு புத்தி (6) நடைபெற்று வந்த 
காலத்தில்‌ சம்பளம்‌ மற்றும்‌ பெரியபதவி கிடைத்து வந்த காரணத்தால்‌ 3 
நிறுவனங்களில்‌ பணி மாற்றம்‌ செய்து இருக்கிறார்‌. ஒவ்வொரு இடம்‌ மாறும்‌ 
போதும்‌ சம்பளம்‌ கூடிக்கொண்டே இருந்துள்ளது. மருந்துக்குக்‌ கட்டூப்படக்‌ 
கூடிய அளவில்‌ நோயும்‌ இருந்துள்ளது. 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 6 இல்‌ இருக்கும்போது 2, 6, 10 ஆம்‌ 
பாவகங்களை 100 விழுக்காடு இயக்கியுள்ளது. அதேநேரம்‌ நோயும்‌ 
வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 
213 


93. சாதகர்‌ : அகிலாண்டேஸ்வரி (9442716599) பிறந்த நாள்‌ : 01.05.1972 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 04.57 பிறந்த ஊர்‌ : கோபி. 


14 
சனி செவ்‌ |கேது 
இறுக 




















ஸ்ரீபதி பாவகம்‌ 
ப ம 


Akilandeswari 
01-05-1972 04:57:00 [சனி 15-03-1957-15-03-1976 [சுக்‌ சுக்‌ 15-03-2000- 16-07-2003 
Gopichettipalayam | புத 15-03-1976-15-03-1993 [சுக்‌ சூரி 16-07-2003- 15-07-2004 
சனி திசை இருப்பு 03-வருடம்‌ 10-மாதம்‌ 14-நாள்‌ 


சுக்‌ 15-03-2000-15-03-2020 [சுக்‌ செ 16-03-2006-16-05-2007 


[சூரி 15-03-2020- 16-03-2026 [சுக்‌ ராகு 16-05-2007-15-05-201 
[சந்‌ 1603-2026 15-03-2036 [சுக்‌ குரு 15-05-2010-13-01-2013 
னி 13-01-2013-15-03-2016 

கூ 16-03-2043-15-03-20௪ [சுக்‌ த 15-03-2016-14-01-2019 











இந்தச்‌ சாதகர்‌ அரசுப்‌ பள்ளி ஆசிரியைாகப்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. 
இந்த வேலைக்கு இவரது விதிக்கொடுப்பனை இராசிக்‌ கட்டத்தில்‌ 6 ஆம்‌ 
அதிபதி சூரியன்‌ 2 இல்‌. எனவே நமது விதிப்படி அடிமை வேலை 
உத்தமம்‌ ஆகும்‌. அடுத்து 2, 4, 6, 10 இல்‌ உள்ள கோள்களில்‌ காரகத்‌ 
தொழில்‌ சாதகருக்கு முதல்ரக வருமானத்தைக்‌ கொடுக்கும்‌. அதன்படி 
இவருக்கு 2, 4, 6, 10 ஆம்‌ விடுகளில்‌ சூரியன்‌, சுக்கிரன்‌, குரு ஆகிய 


மூன்று கோள்கள்‌ உள்ளன. 


அரசுப்‌ பள்ளி ஆசிரியை என்றால்‌ சூரியன்‌, குரு அல்லது புதன்‌ 
ஊக்கமளிக்க வேண்டும்‌. இவருக்குச்‌ சூரியனும்‌ மற்றும்‌ குரு ஊக்கம்‌ 
தந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 

இவருக்கு அரசுப்‌ பணி கிடைத்த காலம்‌ 2012. அப்போது இவருக்குச்‌ 
சுக்கிர (3) தசாவில்‌ குரு (10) புத்தி நடைபெற்றுக்கொண்டூ இருந்தது. 


214 


94. சாதகர்‌ : கோபி கிருஷ்ணா (94815 46183) பிறந்த நாள்‌ : 19.09.1064 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.12 பிறந்த ஊர்‌ : Kollegal, Kar 


31 35 
நறு 


இராசி 





அவிட்டம்‌-2 

















Gopi Krishna 
19-09-1964 05:52:00 [செ_17-05-1961-17-05-1968 [சனி சனி 17-05-2002-20-05-2005 
Kollegal,Kar. கு 17-05-1968-17-05- 1986 [சனி புத 20-05-2005-28-01-2008 


செவ்‌ இசை இருப்பு 03-வருடம்‌ 07-மாதம்‌ 26-நாள்‌ 
17-05-2021-17-05-2038 
தே 17-05-209-17-05-2045 


ட நுண்‌ ட... | சுத்‌ 17-05-2045-17-05-2065 |சனி செ 19-11-2014-29-12-2015 
செவ்‌ க சூரி 17-05-2065-17-05-2071 [சனி ராகு 29-12-2015-04-11-2018 



















17-05-2071-17-05-2081 [சனி குரு 04-11-2018-17-05-2021 


இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.எஸ்‌., (விவசாயம்‌) படித்து இருக்கிறார்‌. சாதகரின்‌ 
விதிக்‌ கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி சனி 7 இல்‌ ஆக அடிமைவேலை 
மத்திமம்‌. அரசுவேலை கொடுப்பினைச்‌ சூரியன்‌ 2 இல்‌, சந்திரன்‌ 6 இல்‌, 
குரு 10 இல்‌. இந்தக்‌ கோள்களின்‌ காரகத்‌ தொழில்‌ செய்து வந்தார்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 

இந்தச்‌ சாதகருக்கு குரு தசா (9) சந்திர புத்தியில்‌ (6) அரசு 
வேலை கிடைத்தது. சனி தசா (6) இராகு புத்தியில்‌ (10) கர்நாடக மாநில 
தோட்டக்கலை துறையில்‌ உதவி இயக்குனர்‌ என்கிற பெரிய பதவி 
கிடைத்தது. 

அதன்பின்‌ வந்த சனி தசாவில்‌ (7) குரு புத்தியில்‌ (9) வேலையில்‌ 
இருந்து விருப்ப ஓய்வு பெற்று இருக்கிறார்‌. தற்சமயம்‌ குரு புத்தியில்‌ (9) 
சோதிடம்‌ படித்துச்‌ சோதிடம்‌ செய்து வருகிறார்‌. 


215 


95. சாதகர்‌ : அனிதா (80562 20788) பிறந்த நாள்‌ : 29.09.1969 


பிறந்த நேரம்‌ : இரவு 07.30 பிறந்த ஊர்‌ : சென்னை. 























Anitha 2 த்த i 

29-09-1969 19:30:00 
Chennai, T.N. 
சூரிதிசை இருப்பு 04-வருடம்‌ 10-மாதம்‌ 21-நாள்‌ செ 21-08-1984-22-08-1991 [குரு புத 22-04-2014-27-07-201 


கு 22-08-1991-21-08-2009 [குரு தே 27-07-2016-03-07-201 
குரு 21-08-2009-21-08-202 [சுரு சுக்‌ 03-07-2017-03-03-202 


சனி 21-08-2025-21-08-2044 [குரு சூரி 03-03-2020-21-12-2020 
புத 21-08-2044-21-08-2061 [குரு சந்‌ 21-12-2020-22-04-2022 





கே _21-08-2061-21-08-2068 [குரு செ 22-04-2022-28-03-2023 
சுக்‌ _21-08-2068-21-08-2088 [குரு ராகு 28-03-2023-21-08-2025 











இந்தச்‌ சாதகி பி.எஸ்சி., படித்து இருக்கிறார்‌. இவர்‌ வருமானவரி 
நிறுவனத்தில்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. இவரது விதிக்‌ கொடுப்பினை 6 ஆம்‌ 
அதிபதி புதன்‌ 6 இல்‌ ஆக அடிமை வேலை உத்தமம்‌. இராசிக்‌ கட்டத்தில்‌ 
2, 4, 6, 10 ஆம்‌ வீடுகளில்‌ சூரியன்‌, புதன்‌, குரு ஆகியவை உள்ளன. 


30.06.2011 அன்று துணை உதவியாணையர்‌ ஆகப்‌ பதவி உயர்வு 
பெற்று இருக்கிறார்‌. அப்போது இவருக்கு குரு தசாவில்‌ (6) குரு புத்தி (6) 
நடைபெற்றுக்கொண்டூ இருந்தது. குரு 6 இல்‌ இருந்து பதவி (10) உயர்வு 
மற்றும்‌ அதன்மூலம்‌ சம்பளம்‌ (2) உயர்வு பெற்று இருக்கிறார்‌. 
இவரைபோல்‌ கண்டிப்புடன்‌, நிர்வாகத்‌ திறனுடன்‌, திட்டம்‌ வகுக்கக்‌ கூடிய 
அரசு அதிகாரிகளுக்கு 2, 6, 10 ஆம்‌ திரிகோணத்தில்‌ அதிக கோள்கள்‌ 
இருக்கும்‌. இவருக்கும்‌ இந்தத்‌ திரிகோணத்தில்‌ 5 கோள்கள்‌ உள்ளன 
என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


216 


96. சாதகர்‌ : பழனிசாமி (94879 25906) பிறந்த நாள்‌ : 04.06.1968 


பிறந்த நேரம்‌ : பகல்‌ 11.53 பிறந்த ஊர்‌ : ஈரோடு. 




















Palanisamy திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
04-06-1968 11:53:00 
Erode, T.N. 
சுக்‌ திசை இருப்பு 08-வருடம்‌ 04-மாதம்‌ 10-நாள்‌ சந்‌ 15-10-1982-14-10-1992 [கு த 15-06-2022-20-09-202. 
5 குரு சுக்‌ 27-08-2025-27-04-2028 


ளி 15-10-2033-14-10-2052 [குரு சந்‌ 13-02-2029-15-06-2030 
த 14-10-2052-15-10-2069 [குரு செ 15-06-2030-22-05-2031 
தே 15-10-2069-14-10-2076 [குரு ராகு 22-05-2031- 15-10-2033 














இந்தச்‌ சாதகர்‌ அரசுப்‌ பள்ளி உடற்கல்வி ஆசிரியராகப்‌ பணியாற்றி 
வருகிறார்‌. இன்னும்‌ திருமணம்‌ ஆகவில்லை. இவருக்கு இராசிக்‌ கட்டத்தில்‌ 
2, 4. 6, 10 ஆம்‌ வீடுகிளில்‌ கேது, சூரியன்‌, சுக்கிரன்‌, செவ்வாய்‌ 
ஆகியவை உள்ளன. பொதுவாகப்‌ பள்ளி ஆசிரியர்‌ பணிக்கு என்றால்‌ 
சூரியனுடன்‌, புதன்‌ அல்லது குருவுடன்‌ பார்க்க வேண்டும்‌. ஆனால்‌ இவர்‌ 
உடற்கல்வி ஆசிரியர்‌, ஆகையால்‌ செவ்வாயின்‌ நிலைஅறிய வேண்டும்‌. 


இவருக்குச்‌ செவ்வாய்‌ 10 இல்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


இவருக்கு 7 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 50 விழுக்காடு மட்டுமே. 
2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள கோள்கள்‌ 7 ஆம்‌ பாவகத்திற்கு 
4, 8, 12 ஆக வந்து தடையைக்‌ கொடுக்கும்‌. ஆகவே இன்னும்‌ திருமணம்‌ 
ஆகவில்லை. நடந்த தசா இராகு 8 இல்‌ இருந்த காரணத்தால்‌ திருமண 
விசயங்களில்‌ பயம்‌ இருந்துள்ளது. நடப்பு குரு தசா குரு புத்தி 
திருமணத்திற்குச்‌ சாதகமான அமைப்பாகும்‌. 


217 


97. சாதகர்‌ : சசின்‌ (99452 78821) பிறந்த நாள்‌ : 31.03.1979 


பிறந்த நேரம்‌ : காலை 10.40 பிறந்த ஊர்‌ : பெங்களுள்‌. 

















Sachin திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

31-03-1979 10:40:00 
Bangalore, Kar. 
சூரிதிசை இருப்பு 05-வருடம்‌ 10-மாதம்‌ 14-நாள்‌ செ 13-02-1995-12-02-2002 [ராகு சனி 21-03-2007-25-01-2010 
்‌ 


புத 13-02-2055-13-02-2072 [ராகு சூரி 01-09-2016-27-07-2017 
கே 13-02-2072-13-02-2079 [ராகு சந்‌ 27-07-2017-25-01-2019 
சுத்‌ 13-02-2079-13-02-2099 [ராகு செ 25-01-2019-13-02-2020 














இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.காம்‌., படித்துவிட்டு ஒரு பைனான்ஸ்‌ பிரிவில்‌ 
உற்பத்தி மேலாளர்‌ ஆகப்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. 


இவருக்கு நடப்பு இராகு தசாவில்‌ (4) செவ்வாய்‌ புத்தி (10) ஆகும்‌. 
இந்தப்‌ புத்தியில்‌ போட்டித்‌ தோவுகளில்‌ வெற்றி (6), நிரந்தர வேலை(10), 
பதவி உயர்வு (10), நிறைய வருமானம்‌ (2), கடன்‌ (6), வழக்கு (6) வெற்றி, 
வாழ்க்கை துணையிடம்‌ (7) இருந்து விவாகரத்து, தகவல்‌ தொழில்‌ 
நுட்பத்தில்‌ (3) தவறுகள்‌, நோய்‌ ஏதிர்ப்புத்‌ திறன்‌ (11) குறைந்துள்ளது எது 
செய்தாலும்‌ திருப்தி (11) வராதநிலை போன்ற பலன்கள்‌ நடைபெற்று 
உள்ளன. இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 10 இல்‌ இருந்து 2, 6, 10 
ஆம்‌ பாவகக்‌ காரகங்களை 100 விழுக்காடு இயக்கி அதேசமயம்‌ 3, 7, 11 


ஆம்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ பாதிப்படைய செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது 


ஆகும்‌. 


218 


98. சாதகர்‌ : பிரியா (99452 78821) பிறந்த நாள்‌ : 08.09.1982 


பிறந்த நேரம்‌ : காலை 07.54 பிறந்த ஊர்‌ : சென்னை. 


o| இ 
11 

















இராசி சுக்‌ சூரி 
பரணி-2 
செவ்‌ குரு (புத லக்‌ 
சனி 


Priya i 
08-09-1982 07:54:00 
Chennai, T.N. கு குரு 08-11-2021-03-04-202 
சுக்‌ திசை இருப்பு 13-வருடம்‌ 05-மாதம்‌ 18-நாள்‌ 
ட்‌ 
குரு 25-02-2037-25-02-2053 [ராகு சுக்‌ 14-09-2030 14-09-2033 
னி 25-02-2053-26-02-2072 [ராகு சூரி 14-09-2033-09-08-2034 


த்த 












த 26-02-2072-25-02-2089 (ராகு சந்‌ 09-08-2034-08-02-2036 


தே 25-02-2089-26-02-2096 [ராகு செ 08-02-2036-25-02-2037 








இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.காம்‌., படித்து இருக்கிறார்‌. இவருக்கு நடப்பு 
இராகு தசாவில்‌ (10) ராகு புத்தி (10) ஆகும்‌. தற்சமயம்‌ கணவருடன்‌ 
பண்ணை வீடு (Farm House) தொழில்‌ (10) துவங்கி உள்ளார்‌. 


இதற்காகக்‌ கடன்‌ (6) வாங்கி இருக்கிறார்‌, நல்லஉடல்‌ உழைப்பு (6) 
செய்து வருகிறார்‌, புதிய நபர்களைச்‌ சந்திக்கத்‌ தயக்கம்‌ (3), இவருக்குப்‌ 
பதிவுகள்மூலம்‌ (3) சில பிரச்சினைகள்‌ ஏற்பட்டுள்ளது, நோய்‌ எதிர்ப்புத்‌ 
திறன்‌ (11) குறைந்து நோயின்‌ தாக்கம்‌ (6) உண்டு. 





இவரின்‌ சாதகத்தில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இராகு 10 இல்‌ 
இருந்து நடத்தும்‌ போது 2, 6, 10 ஆம்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ 100 
விழுக்காடு இயங்குகிறது அதேநேரத்தில்‌ 3, 11 ஆம்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ 
பாதிப்படைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


219 


99. சாதகர்‌ : ஷாலினி (99452 78821) பிறந்த நாள்‌ : 27.04.1987 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 12.40 பிறந்த ஊர்‌ : மலேசியா. 

















Shalini ட. திசைவிபம்‌ | புத்திவிபரம்‌ ந 
27-04-1987 12:40:00 [கே 14-02-1986-14-02-1993 |சந்‌ சந்‌ 14-02-2019-15-12-2019 
Kuala Lumpur,Mal. [சுக்‌ 14-02-1993-14-02-2013 [சந்‌ செ 15-12-2019-16-07-2020 
கேது திசை இருப்பு 05-வருடம்‌ 09-மாதம்‌ 19-நாள்‌ | சூரி 14-02-2013-14-02-2019 [சந்‌ ராகு 1607-2020-14-01-2022 


சந்‌ _14-02-2019-14-02-2029 [சந்‌ குரு 14-01-2022-16-05-2023 
செ 14-02-2029-14-02-2036 [சந்‌ சனி 16-05-2023-15-12-2024 


கு 14-02-203௨ 14-02-2054 |சந்‌ கு 15-12-2024-16-05-2026 
குரு 14-02-2054-14-02-2070 [சந்‌ கே 16-05-2026-15-12-2026 
சனி 14-02-2070-14-02-2089 [சந்‌ சுக்‌ 15-12-2026-15-08-2028 


த 14-02-2089-15-02-2106 [சந்‌ கூரி 15-08-2028 14-02-2029 











இந்தச்‌ சாதகர்‌ மலேசியாவில்‌ ஒரு நிதி நிறுவனத்தில்‌ வேலை 
செய்து வருகிறார்‌. சாதகர்‌ சந்திர தசா (10) சந்திர புத்தி (10) 
நடைபெற்றுக்‌ கொண்டுள்ளது. 


இந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ போட்டி தேர்வுகளில்‌ (6) வெற்றி பெற்றது, 
ஓழுங்காக வேலைக்கு (6) செல்வது, நல்ல நிர்வாகத்‌ (10) திறன்‌, புது 
நபர்களைச்‌ (3) சந்திக்கத்‌ தயக்கம்‌, அதிகம்‌ யாரிடமும்‌ மனம்‌ விட்டூப்‌ 
பேச மாட்டார்‌, ஸ்பரிச சுகத்தைத்‌ (7) தானே மறுத்தல்‌, நோய்‌ எதிர்ப்புத்‌ 
திறன்‌ (11) குறைந்து மருந்துக்குக்‌ கட்டுப்படும்‌ நோய்கள்‌ உள்ளன. 


ஆய்வு விதிப்படி இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 10 இல்‌ 
இருக்கும்போது 2, 6. 10 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ 100 விழுக்காடு இயங்கி, 
அதே சமயம்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்கள்‌ 


பாதிப்படைந்துள்ளது என்பதை அறியமுடிகிறது. 


220 


100. சாதகர்‌ : ஆண்‌ (94484 19305) பிறந்த நாள்‌ : 27.05.1963 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 04.45 பிறந்த ஊர்‌ : பெல்லாரி, Ka 


























Vijay Bellary திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

27-05-1963 04:45:00 
Bellary, Kar. 
குரு திசை இருப்பு 00-வருடம்‌ 0௭ மாதம்‌ 27-நாள்‌ 
> ப தே 24-12-1999-23-12-2006 [சுத்‌ செ 23-12-2012-22-02-2014 
சுக்‌ _23-12-2006-23- 12-2026 (சுக்‌ சூ 22-02-2014-22-02-2017 


சூரி 23-12-2026-23-12-2032 [சுக்‌ குரு 22-02-2017-24-10-201 


சந்‌ 23-12-2032-23-12-2042 னி 24-10-2019-23-12-2022 
செ 23-12-2042-23-12-2049 [சுக்‌ த 23-12-2022-23-10-2025 
ஞூ 23-12-2049-24-12-2067 [சுக்‌ கே 23-10-2025-23-12-2026 














இந்தச்‌ சாதகரின்‌ விதிக்‌ கொடுப்பினை இராசிக்‌ கட்டத்தில்‌ 2, 4, 6, 
10 ஆகிய வீடுகளில்‌ சூரியன்‌, சந்திரன்‌, சனி ஆகிய கோள்கள்‌ உள்ளன. 
சாதகருக்கு சுக்கிர தசா (1) குரு புத்தியில்‌ (12) விமானச்‌ சுங்க 
ஆய்வாளராகப்‌ பணிபுரிந்த சமயம்‌ வெளிநாட்டில்‌ இருந்து கடத்தி வரப்பட்ட 


ஏகப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருள்களைப்‌ பிடித்து உள்ளார்‌. 


இப்போது இவருக்குத்‌ தற்சமயம்‌ சுக்கிர தசாவில்‌ (1) சனி புத்தி (10) 
நடைபெற்றுக்‌ கொண்டு இருக்கிறது. இவர்‌ செய்து வரும்‌ இப்பணியினைக்‌ 
கெளரவிக்கும்‌ பொருட்டு வரும்‌ ஆண்டு 26.01.2020 குடியரசுத்‌ தலைவா்‌ 
விருதுக்காகத்‌ தோவு செய்யப்பட்டூள்ளார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 
10 ஆம்‌ பாவகம்‌ இவருக்கு இந்தக்‌ கெளரவத்தினை அளிக்க இருக்கிறது. 
மேலும்‌ இந்தச்‌ சனி புத்தியில்‌ (10) பொது சரக்கு மற்றும்‌ சேவை வரி 
(Central GST) கண்காணிப்பாளர்‌ ஆகவும்‌ பதவி உயர்வு பெற்று உள்ளார்‌. 


221 


இச்சாதகர்களுக்குக்‌ கிடைத்துள்ள சாதகமான பலன்கள்‌: 


2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 2, 6, 10 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவ பலன்கள்‌ 100 
விழுக்காடு இயங்கி இந்தப்‌ பாவகங்கள்மூலம்‌ சாதகருக்கு 
மனமகிழ்ச்சியைக்‌ கொடுத்துள்ளது. 


எதையும்‌ பணம்‌ ஆக்கும்‌ திறமை சாதகரிடத்தில்‌ அபாரமாக 
இருந்துள்ளது, பணத்தை விரையம்‌ செய்யாமல்‌ திட்டமிட்டுச்‌ சிக்கனமாகச்‌ 
செலவு செய்யக்‌ கூடியவர்களாக உள்ளனர்‌, எதிர்காலத்‌ திட்டமிடுதல்‌ 
நன்றாக இருந்துள்ளது, குடும்பத்திந்குத்‌ தேவையான செலவுகளைச்‌ 
சமாளிக்கும்‌ திறனை இவர்களிடத்தில்‌ காணமுடிகிறது. 


மற்றவர்களின்‌ பணம்‌ இவர்கள்‌ கையில்‌ இருந்துள்ளது, கேட்ட 


இடத்தில்‌ கடன்‌ கிடைத்துள்ளது,  நல்லமுயநீசி உடையவர்களாக 


இருந்துள்ளனர்‌. உடல்‌ உழைப்பில்‌ நாட்டம்‌ உடையவர்கள்‌, வேலைக்கு 





ஒழுங்காகச்‌ சென்று உள்ளனர்‌. மற்றவர்களிடத்தில்‌ கீழ்படிந்து ஒழுங்காக 
வேலை செய்துள்ளனர்‌. போட்டித்‌ தேர்வுகளில்‌ வெற்றி பெற்றுள்ளனர்‌. 
புதிய வேலைக்கு விண்ணப்பித்துப்‌ புதியவேலை கிடைத்துள்ளது. விடுப்பு 
மற்றும்‌ ஒய்வு எடுக்காமல்‌ வேலைக்குச்‌ சென்றுள்ளார்‌. வழக்குகளில்‌ வெற்றி 
பெற்றவர்களும்‌ உண்டு, பொதுத்தோ்தலில்‌ வெற்றிபெற்று நல்ல பதவியை 
அடைந்தவர்களும்‌ உண்டு. தகுதிக்குத்‌ தகுந்த நல்லவேலையைத்‌ 
தேடிக்கொண்டூள்ளனர்‌, பொழுதுபோக்கு அம்சங்களில்‌ ஈடுபடாமல்‌ செய்யும்‌ 
வேலையில்‌ பொறுப்பாகச்‌ செயல்பட்டூள்ளனர்‌, முதலாளியின்‌ 
நம்பிக்கையைப்‌ பெறுதல்‌, சம்பளஉயர்வு, புதிய பொறுப்புக்கள்‌, அதிகாரம்‌, 
கட்டுப்பாடு, மற்றவர்களிடம்‌ வேலை  வாங்கும்திறன்‌, பதவிஉயர்வு, 
பெரியஅந்தஸ்து உடைய பதவி வகுத்தல்‌, செய்யக்‌ கூடிய வேலைமூலம்‌ 
மரியாதை, புகழ்‌, கெளரவம்‌ இவர்களுக்குக்‌ கிடைத்தள்ளது. அரசியலில்‌ 
பதவிகள்‌, அரச மரியாதை பெற்றவர்களும்‌ அடக்கம்‌ ஆகும்‌. 


இச்சாதகர்களுக்குக்‌ கிடைத்துள்ள பாதகமான பலன்கள்‌: 
2, 6, 10 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 


இருக்கும்போது, 3, 7, 11 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 


222 


இயங்காமல்‌ இந்தப்‌ பாவகங்கள்மூலம்‌ சாதகருக்குக்‌ கிடைக்க வேண்டிய 


மனமகிழ்ச்சி தடைப்பட்டுள்ளது. 


புதிய நபர்களைச்‌ சந்திக்கத்‌ தயக்கம்‌ கூச்சம்‌ உள்ளவர்கள்‌, சிறு 
பயணங்களில்‌ விருப்பம்‌ இல்லாதவர்கள்‌, எதையும்‌ பதிவு செய்யாமல்‌ 
வாழ்ந்தவர்கள்‌, வேலை நிமித்தமாகச்‌ செல்லும்‌ இடத்தில்‌ சுகாதாரமில்லாத 
உணவுகளை உட்கொண்டு நேரம்‌ தவறிச்‌ சாப்பிடுவதாலும்‌, மென்று 
முழுங்காமல்‌ அவசரமாக முழுங்கி ஜீரணக்கோளாறுகள்‌ ஏற்பட்டு 
மலச்சிக்கல்‌ ஏற்பட்டு அதனால்‌ இவர்களுக்கு மருந்துக்குக்‌ கட்டுப்படும்‌ 
நோய்கள்‌ வந்துள்ளது. தவறான பதிவுகள்‌ மற்றும்‌ தகவல்‌ தொடர்பு 
சாதனங்கள்மூலம்‌ பிரச்சினைகள்‌, மனம்விட்டு யாரிடமும்‌ பேசாமல்‌ அதனால்‌ 
மனஅழுத்தம்‌, ஏதோ ஒருவிதமான பயம்‌ பதட்டம்‌, இவர்களின்‌ ஆதிக்கப்‌ 
போக்கினால்‌ மற்றவர்களிடம்‌ விரோதம்‌ ஏற்பட்டது, வாழ்க்கை துணையை 
அதிகாரம்‌ செய்து தனக்குக்‌ கீழ்படிய வேண்டும்‌ என்கிற ஆதிக்கப்‌ போக்கு 
இவர்களிடம்‌ காணப்படுகிறது. வாழ்க்கைத்‌ துணை அடிபணியாவிட்டால்‌ 
விவாகரத்துவரைகூடச்‌ சென்றவர்களும்‌ உண்டு. ஸ்பரிச சுகங்களில்‌ 
நாட்டமின்மை, நண்பர்களை ஒதுக்கிவிடுதல்‌, தொழில்‌ பங்காளிகளை மட்டம்‌ 
தட்டித்‌ தனது ஆதிக்கத்தைச்‌ செலுத்தியது, பதவிஆசை மேலோங்கி 
நிற்பது, ஒய்வின்றி வேலை அதனால்‌ உடலில்‌ நோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌ 
வெகுவாகக்‌ குறைந்தது, எதிலும்‌ திருப்பதி அற்றநிலை, தீராத ஆசைகள்‌, 
குடும்பத்தை விடச்‌ செய்யும்‌ தொழிலுக்கு முக்கியத்துவம்‌ கொடுப்பதால்‌ 
இவர்களின்‌ குடும்பம்‌ வெகுவாகப்‌ பாதிக்கப்பட்டூுள்ளதையும்‌ இவர்களின்‌ 


வாழ்வில்‌ காணமுடிகிறது. 

2, 6, 10 ஆம்‌ பாவகங்களுக்குரிய புத்திகளில்‌ நற்பலன்‌ தீய 
பலன்களைச்‌ சாகங்களுடன்‌ ஒப்பிட்டு ஆராய்ந்ததன்‌ வழி அவை முன்னர்‌ 
கூறிய விதிமுறைக்கேற்ப நற்பலன்‌ மற்றும்‌ தீயபலன்‌ தந்திருப்பதைக்‌ 
கண்டறிய முடிகிறது. 
தொகுப்புரை 


50 சாதகங்களின்‌ வழி கிடைக்கப்பட்ட செய்திகள்‌. பொருள்‌ 
திரிகோணத்தில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 2 அல்லது 6 அல்லது 10 
ஆகிய பாவகங்களில்‌ இருந்தபோது நடைபெற்ற பலன்கள்‌ குறித்து 50 


223 


சாதகங்களைக்‌ கொண்டு ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வுக்கு 
எடுத்துக்கொண்ட விதிகளின்படி இவர்களுக்குப்‌ புறம்‌ தொடர்பான காரகப்‌ 
பலன்கள்‌ நல்லமுறையில்‌ கிடைத்துள்ளது. அதேசமயம்‌ அகம்‌ தொடர்பான 
காரகப்‌ பலன்கள்‌ பாதிக்கப்பட்டூுள்ளன. அதுவும்‌ குறிப்பாக 3, 7, 11 ஆம்‌ 


பாவகக்‌ காரகங்கள்‌ பாதிக்கப்பட்டூுள்ளன என்பது தெரியவருகிறது. 


224 


இயல்‌ : 4 
இன்பம்‌ என்ற திரிகோணப்‌ பாவங்கள்‌ 
முன்னுரை 


பன்னிரு பாவகங்களில்‌ 3, 7, 11 ஆகிய திரிகோணப்‌ பாவகங்கள்‌ 
இன்பம்‌ என்று அழைக்கப்படுகிறது”. புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இன்பம்‌ 
என்னும்‌ 3, 7, 11 ஆகிய திரிகோணப்‌ பாவகங்களில்‌ இருக்கும்‌ நிலையை 
ஆய்வுக்கு எடூத்துக்‌ கொண்ட 50 சாதகங்களுடன்‌ பொருத்திப்‌ பலன்‌ 
அறிவதாக இன்பம்‌ என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌ என்னும்‌ இந்நான்காம்‌ 


இயல்‌ அமைகின்றது. 
3, 7, 11 ஆகிய திரிகோணங்களின்‌ விளக்கம்‌ 


ஒற்றைப்படை பாவகங்களான 1, 5, 9 மற்றும்‌ 3, 7, 11 ஆம்‌ 





பாவகங்கள்‌ அகம்‌ என்றும்‌, இரட்டைப்பை பாவகங்களான 2, 6, 10 


மற்றும்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ புறம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


அதன்படி 3, 7, 11 ஆம்‌ பாவகங்கள்‌ ஒற்றைப்படை பாவகங்களில்‌ 
வருகின்றது. ஆகையால்‌ இந்த இன்பத்‌ திரிகோணம்‌ என்பது அகத்தைச்‌ 
சார்ந்தது ஆகும்‌. எனவே இந்த இயலில்‌ ஆராயப்பட இருக்கும்‌ 
சாதகங்களில்‌ அகம்‌ தொடர்பான பலன்கள்‌ நல்லமுறையில்‌ சாதகருக்குக்‌ 
கிடைக்கும்‌. அதேவேளையில்‌ புறம்‌ தொடர்பான காரகங்களில்‌ பாதிப்புகளை 
ஏற்படுத்தும்‌. அதுவும்‌ முக்கியமாக 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களின்‌ 


காரகத்துவப்‌ பலன்களில்‌ அதிக பாதிப்புகளைக்‌ கொடுக்கும்‌. 


காரணம்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்கள்‌ என்பது 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களுக்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களாக வரும்‌. ஆய்விற்கு 


உட்படுத்தப்பட்டூுள்ள பன்னிரு விதிகளின்படி விதிஎண்‌ 4 என்பது 70 





விழுக்காடு பாதிப்புகளையும்‌, விதிஎண்‌ 8 என்பது எதிர்மறையாகவும்‌, 


விதிஎண்‌ 12 என்பது இயங்காது இருப்பதைக்‌ காணலாம்‌. 


ழு இரா. அருள்வேல்‌, ஸ்ரீ ராஜ ஜோதிடம்‌, ப 99 


225 


இன்பம்‌ என்ற திரிகோணத்தின்‌ விளைவு 


திரிகோண விதிகளின்படி, புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 7, 11 
என்னும்‌ இன்பத்‌ திரிகோணப்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது, 


3, 7, 11 ஆம்‌ பாவகங்கள்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌, 

4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ இயங்காது, 

1, 5, 9 ஆம்‌ பாவகங்கள்‌ பன்மடங்கு இயங்கும்‌, 

2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌. 


திரிகோண விதிகளின்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ கூறப்பட்டுள்ள 
பலன்கள்‌ யாவும்‌ இந்தப்‌ புத்தியில்‌ நூறு விழுக்காடு நடைபெறும்‌. 
அதேவேளையில்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ கூறப்பட்டுள்ள பலன்கள்‌ 
யாவும்‌ கிடைக்காது. இயற்கையாகவே 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இலக்கினத்தைக்‌ கெடுக்கக்‌ கூடிய பலன்கள்‌ பெருமளவு இருப்பதால்‌ 8 
மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகக்‌ காரகங்கள்‌ கிடைக்காது அல்லது பாதிக்கப்படும்‌ 


என்பது 1 ஆம்‌ பாவகத்திற்கு நன்மையாகும்‌. 
3, 7, 11 ஆம்‌ பாவகங்களின்‌ புத்தி தரும்‌ பலன்‌ 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து ஒரு கோள்‌ புத்தியை 
நடத்தும்போது நன்மையான பலன்கள்‌ மற்றும்‌ தீமையான பலன்கள்‌ 
இரண்டூம்‌ சேர்ந்தே நடக்கும்‌. அதன்படி 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருந்து ஒரு கோள்‌ புத்தியை நடத்தும்‌ போது ஏற்படும்‌ நன்மை மற்றும்‌ 
தீமையான பலன்கள்‌ கீழ்கண்டவாறு அமையும்‌. 


சாதகமான பலன்கள்‌ 


3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 3, 7, 11 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவ பலன்கள்‌ 100 
விழுக்காடு இயங்கி இந்தப்‌ பாவகங்கள்மூலம்‌ சாதகருக்கு 


மனமகிழ்ச்சியைக்‌ கொடுக்கும்‌. அதாவது நன்மை எனக்‌ கொள்ளலாம்‌. 


226 


புதுப்புது அறிமுகம்‌, புதுமுகங்களை தைரியமாகச்‌ சந்தித்தல்‌, 
புதுப்புது தொடர்புகள்‌, மனத்தில்‌ தோன்றுவதைச்‌ சரியாகப்‌ பதிவு செய்தல்‌, 
தைரியம்‌, விடாமுயற்சி, சரியான தகவல்‌ தொடர்புகள்‌, தகவல்‌ தொடர்பு 
சாதனங்களில்‌ உள்ள தொழில்‌ நுட்பங்களை அறிந்துகொள்ளுதல்‌, 
விடாமுயற்சி, மனோபலம்‌, சொல்லவரும்‌ கருத்துகளைச்‌ சுருக்கமாகத்‌ 
தெளிவாக எடுத்துரைத்தல்‌, சிறுபயணங்கள்‌, உடற்பயிற்சி, உடல்‌ 
எடையைக்‌ குறைத்தல்‌, விளம்பரம்‌, புதியபரிணாமம்‌, அடுத்த கட்டதிற்குச்‌ 
செல்லுதல்‌, கூச்சமின்றிப்‌ பழகுதல்‌, தன்னைதானே வெளிப்படுத்துதல்‌, 
தேவைக்கு மட்டும்‌ பணம்‌ சம்பாதித்தால்‌ போதும்‌ என்கிற குணம்‌, ஓர்‌ 


இடத்தில்‌ உள்ள பொருள்களை மற்றொரு இடத்திற்கு மாற்றுதல்‌, வீரியம்‌ 


வாழ்க்கைத்‌ துணை, திருமணம்‌, தொழில்‌ கூட்டாளி, எல்லோரிடமும்‌ 
அன்பாகப்‌ பழகுதல்‌, அனைவரையும்‌ சமமாகக்‌ கருதுதல்‌, 
வாடிக்கையாளர்களுக்கு முக்கியத்துவம்‌ அளித்தல்‌, வாழ்க்கைத்துணையிடம்‌ 
அன்பாக இருத்தல்‌, வாழ்க்கைத்துணை மற்றும்‌ தொழில்‌ கூட்டாளிகளிடம்‌ 
கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்தல்‌, வெளிப்படையாகச்‌ செயல்படுதல்‌, 


சமமாகப்‌ பங்குப்‌ போட்டுக்கொள்வது, நாளைய சிந்தனை இல்லாமல்‌ 





அன்றைய நாளை மட்டும்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌, சமுதாயத்தடன்‌ 
இணைந்து செயல்படுதல்‌, மனிதவள மேம்பாட்டிற்குத்‌ திட்டமிடுதல்‌, 
சட்டத்திற்குப்‌ புறம்பான செயல்‌ மற்றும்‌ தீய விசயங்களுக்குத்‌ துணை 
போகாதிருப்பது, தீராதநோயில்‌ இருந்து விடுதலை. 


தான்கொண்ட கொள்கையில்‌ உறுதிப்பாடு, வாரிசுகளின்‌ கல்விக்கு 
முக்கியத்துவம்‌ அளித்தல்‌, உடலை ஆரோக்கியமாக 
வைத்துக்கொள்ளுதல்‌, மனஅமைதி, நோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌, சங்க கூட்ட 
நடவடிக்கைகள்‌, ஒருமித்த கருத்து கொண்டவர்களின்‌ கூட்டம்‌, நலன்‌ 
விரும்பிகளின்‌ ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படுதல்‌ என்ற 
நிலைகள்‌ உள்ளன. இருப்பினும்‌, மொத்தத்தில்‌ இருப்பதைக்‌ கொண்டு 
திருப்தியாக வாழத்தெரிந்தவர்கள்‌. 


227 


பாதகமான பலன்கள்‌ 


3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 4, 8, 12 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 
இயங்காமல்‌ இந்தப்‌ பாவகங்கள்மூலம்‌ சாதகருக்குக்‌ கிடைக்க வேண்டிய 
ஒரு சில நல்லபலன்களும்‌ தடைப்படும்‌. அதாவது தீமை எனக்‌ 


கொள்ளலாம்‌. 


சொத்துச்‌ சேர்க்கச்‌ சிரமப்படுவார்கள்‌ அல்லது இயலாது, நவீன 
இயந்திரங்களைப்‌ பயன்படுத்துவதைத்‌ தவிர்ப்பார்கள்‌, நிலையாக ஓர்‌ 
இடத்தில்‌ இருக்க மாட்டார்கள்‌, தனது நிலையை அடிக்கடி 
மாற்றிக்கொண்டே இருப்பார்கள்‌, சொந்தமாக வீடுகட்ட வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ இல்லாமல்‌ வாடகை வீட்டில்‌ காலத்தைக்‌ கழிப்பார்கள்‌, 
வாரிசுகளுக்குச்‌ சொத்துச்‌ சேர்த்து வைக்க மாட்டார்கள்‌, 
முன்னோர்கள்மூலம்‌ சொத்து கிடைத்து இருந்தால்‌ அதையும்‌ 
பாதுக்காக்காமல்‌ விற்றுவிடக்‌ கூடும்‌. இரகசியங்களைப்‌ பாதுகாக்கத்‌ 
தெரியாமல்‌ சிக்கலில்‌ மாட்டிக்கொள்வார்கள்‌, இரகசியத்தொழில்‌ செய்யக்‌ 


கூடிய இடத்தில்‌ மாட்டிக்கொண்டால்‌ தனிமைப்படுத்தப்படூுவார்கள்‌, 





சட்டதிற்குப்‌ புறம்பான வில்லங்கமான பிரச்சினைகள்‌ ஏதாவது வந்தால்‌ 
அதனைச்‌ சந்திக்கத்‌ தயங்குவார்கள்‌, பணம்‌ சேமித்து வைப்பதில்‌ நாட்டம்‌ 
இருக்காது, முன்னர்‌ சேமிக்கப்பட்டிருந்த பணம்‌ (வங்கிவைப்புத்‌ தொகை) 
இருந்தாலும்‌ அதை உடைத்து விடூவார்கள்‌, ஒரு தொழிலுக்குமேல்‌ 
அடுத்ததொழில்‌ செய்ய வாய்ப்பு வந்தாலும்‌ அதில்‌ விருப்பம்‌ இல்லாமல்‌ 
தட்டிக்கழிப்பார்கள்‌, திடீர்‌ அதிர்ஷ்டத்தை நம்பமாட்டார்கள்‌, உடலை 
வருத்தும்‌ எந்த வேலையும்‌ செய்ய மறுப்பார்கள்‌. இரகசியமாகச்‌ செய்யக்‌ 
கூடிய வேலைகளுக்கு இவர்கள்‌ சரி வரமாராட்டர்கள்‌ இவர்கள்மூலம்‌ 
இரகசியம்‌ வெளியே கசியும்‌. 


228 


101. சாதகர்‌ : சுப சித்ரா (88255 53816) பிறந்த நாள்‌ : 21.04.1973 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.30 பிறந்த ஊர்‌: சத்தியமங்கலம்‌. 























Suba Chithra 
21-04-1973 18:30:00 
Satyamangalam, T.N. 
கை இப 6 டர்‌ பம்‌ தான்‌ 
சந்‌ தே ப்‌ ரர க 
சந்‌ சுக்‌ 11-07-2024-12-03-2026 








13 
6, 
1 
8, 


| 2,610 | 
விர 
4, 








இந்தச்‌ சாதகர்‌ சந்திர தசா (2) சந்திர புத்தியில்‌ (2) வங்கியில்‌ 
கடன்‌ வாங்கி சொந்த வீடூ கட்டினார்‌. சந்திர திசை இராகு புத்தியில்‌ (3) 
புதிய வீட்டிற்குக்‌ குடி பெயர்ந்தார்‌. 


மேலும்‌ கடந்த இராகு புத்தியில்‌ (3) இவருக்கு நடைபெற்ற பலன்கள்‌ 
அடிக்கடி சிறு பயணங்கள்‌, வீடு மாறியது, பெண்‌ படிப்பிற்கு அதிகம்‌ 
செலவு செய்தது, ஒருமித்த கருத்து உடையவர்களுடன்‌ (சங்கம்‌) கூட்டூ 
நடவடிக்கைகளில்‌ பங்கு பெற்றது, ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்திற்கு 
வாய்ப்பு இருந்தும்‌ அதனை நிகாரித்து வரும்‌ வருமானத்துடன்‌ திருப்தியாக 
வாழ்தல்‌, சொத்தினை விற்பனை செய்தல்‌, உடல்‌ எடையைக்‌ குறைத்து 
ஆரோக்கிமாக வாழ்தல்‌ போன்ற இலக்கினத்திற்கு மனமகிழ்வைத்‌ தரும்‌ 


நல்லபலன்கள்‌ நடைபெற்று உள்ளது. 


229 


102. சாதகர்‌ : பழனியப்பன்‌ (99421 62388) பிறந்த நாள்‌ : 26.08.1971 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.40 பிறந்த ஊர்‌: கோவை. 























Palaniyappan 
26-08-1971 13:40:00 
Coimbatore, T.N. 


ராகு திசை இருப்பு 16-வருடம்‌ 01-மாதம்‌ 28-நாள்‌ 


சூரி 24-10-2066-24-10-2072 [சனி செ 27-04-2016-06-06-2017 
சந்‌ 24-10-2072-24-10-2082 [சனி கு 0€-0€-2017-12-04-2020 
செ_ 24-10-2082-24-10-2089 [சனி குரு 12-04-2020-24-10-2022 

















இந்தச்‌ சாதகர்‌ சித்தமருத்துவம்‌ மற்றும்‌ சோதிடம்‌ செய்து வருகிறார்‌. 
இவர்‌ சாதகத்தில்‌ ஒற்றப்படையில்‌ மொத்தம்‌ 8 கோள்கள்‌ உள்ளன, 


எனவே பொதுவாகவே அகம்‌ சாந்த நபர்‌ ஆவார்‌. 


இவருக்கு 2014 ஆம்‌ ஆண்டு முதல்‌ சனி தசாவில்‌ சந்திர புத்தி 
(11), செவ்வாய்‌ புத்தி (3), இராகு புத்தி (3) என வரிசையாக 3, 7, 11 
பாவகங்கள்‌ இயங்கி வருகிறது. இந்தக்‌ காலகட்டத்தில்‌ தனது மகன்‌ 
மற்றும்‌ மகளுக்குத்‌ திருமணம்‌ செய்து வைத்துள்ளார்‌. நன்றாக தூங்குவது, 
நோய்‌ எதிர்ப்புத்‌ திறனுடன்‌ ஆரோக்கியமான உடல்நிலை, நவீன தகவல்‌ 
தொழில்‌ நுட்பங்களை அறிந்துகொண்டு அதன்மூலம்‌ மருத்துவம்‌ மற்றும்‌ 
சோதிடம்‌ விளம்பரம்‌ செய்து ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களைப்‌ 
பெற்றுள்ளார்‌. குறைந்த கட்டணத்தில்‌ ஆத்மதிருப்தியுடன்‌ மக்கள்‌ வாழ 
சேவைச்‌ செய்து வருகிறார்‌. 


230 


103. சாதகர்‌ : பிரியா (99943 91996) பிறந்த நாள்‌ : 04.09.1985 


பிறந்த நேரம்‌ : காலை 08.20 பிறந்த ஊர்‌: திண்டுக்கல்‌. 

















குரு 








||. 
3 2 1 


திசை விபரம்‌ ர ம்‌ 
கே 03-12-1979-03-12-1986 [சந்‌ சந்‌ 03-12-2012-03-10-2013 
சுத்‌ 03-12-1986-03-12-20 [சந்‌ செ 03-10-2013-04-05-2014 
சர்‌ கு 04-05-2014-03-11-2015 


சந்‌ சனி 04-03-2017-03-10-2018 






















Priya 
04-09-1985 08:20:00 










Dindigul,T.N. 
கேது திசை இருப்பு 01-வருடம்‌ 02-மாதம்‌ 28-நாள்‌ 










03-12-2006-03- 12-2012 














03-12-2022-03- 12-2029 
03-12-2029-03-12-2047 [சந்‌ பூத 03-10-2018-04-03-2020 
03-12-2047-03-12-2063 [சந்‌ கே 04-03-2020-03- 10-2020 


03-12-2063-03-12-2082 [சந்‌ சுக்‌ 03-10-2020-04-06-2022 
ந 03-12-2082-03-12-2099 |சந்‌ சூரி 04-06-2022-03-12-2022 

























இந்தச்‌ சாதகி எம்‌.சி.ஏ., எம்‌.பில்‌. படித்து விட்டு அதன்பின்‌ பி.எச்‌.டி, 
படித்து வந்தார்‌. இவருக்கு நடப்பு சந்திர தசா, சந்திரன்‌ 8 இல்‌ இருந்து 
தசாவை நடத்தியதால்‌ 9 ஆம்‌ பாவகப்‌ படிப்பான பி.எச.டி., செய்வதில்‌ 
பலவிதமான தடைகள்‌ இருந்து வந்தன. பி.எச்‌.டி., படிப்பு 
மேற்கொள்பவர்களுக்கு 9 ஆம்‌ பாவகத்தைக்‌ கெடுக்கக்‌ கூடிய 4, 8, 12 


ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ இருக்கும்‌ காலம்‌ மிகுந்த சவால்‌ 





நிறைந்ததாகக்‌ காணப்படும்‌. 


இவருக்கு 03.10.2018 முதல்‌ 04.03.2020 வரை சந்திர (8) திசை புதன்‌ 
(11) புத்தி காலம்‌ ஆகும்‌. இந்தப்‌ புத்தியில்‌ ஆய்வுப்‌ பணிகள்‌ செய்திட 
நிறைய நேரம்‌ கிடைத்தது. ஆகையால்‌ மூளைப்படம்‌ (MRI Brain Images) 
முனைவர்‌ பட்ட ஆய்வு நிறைவு செய்ய முடிந்தது. 11 ஆம்‌ பாவகம்‌ 
என்பது 9 ஆம்‌ பாவகத்திற்கு 3 ஆகும்‌. எனவே 9 ஆம்‌ பாவகத்தைப்‌ 


பன்மடங்கு இயக்கி பலன்‌ அளித்து உள்ளது. 


231 


104. சாதகர்‌ : திருவாசகம்‌ (99943 91996) பிறந்த நாள்‌ : 09.05.1963 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.30 பிறந்த ஊர்‌: திண்டுக்கல்‌ 


27 26 21 
இறுக 























ராகு செவ்‌ 
இராசி 
விசாகம்‌-3 
சந்‌ 
ப்தி 


Thiruvasagam [ திசைவிபரம்‌ ] ன! நன ஜு 
09-05-1963 05:30:00 குரு 20-07-1954- 50-07-1970 சுக்‌ ட்ட 20-07. தாம்‌ 2016 
Dindigul,T.N. சனி 20-07-1970-20-07- 1989 [சுக்‌ 18-11-2016-19-11-2017 


குரு திசை இருப்பு 07-வருடம்‌ 02-மாதம்‌ 11-நாள்‌ த 20-07-1989-20-07-2006 [சுக்‌ சந்‌ 19-11-2017-20-07-2019 
2 ம்‌ கே. 20-07-2006-20-07-2013 சுக செ 20-07-2019-19-09-2020 


சுக்‌ 20-07-2013-20-07-2033 [சுக்‌ ராகு 19-09-2020 19-09-2023] 

சூரி 20-07-2033-20-07-2039 
சந்‌ 20-07-2039-20-07-2049 [சுக்‌ சனி 20-05-2026-20-07-2029 
செ 20-07-2049-20-07-2056 [சுக்‌ புத 20-07-2029-20-05-2032 
[ராகு 20-07-2056-20-07-2074|சுக்‌ கே 20-05-2032-20-07-2033 














இந்தச்‌ சாதகருக்கு சுக்கிர தசா சுய புத்தியில்‌ (12) மூளைப்‌ புற்று 
நோய்‌ பிரச்சினையால்‌ மிகவும்‌ பாதிக்கப்பட்டு இருந்தார்‌. 


இதற்காகப்‌ பல மருத்துவம்‌ செய்து பார்த்து எந்த முன்னேற்றமும்‌ 
தெரியாத நிலையில்‌ இருந்தார்‌. சூரிய புத்தியில்‌ மருந்து எடுத்துக்கொள்ளத்‌ 
தொடங்கினார்‌. இருந்தபோதும்‌ பெரிய முன்னேற்றம்‌ இல்லை, ஆனால்‌ 
சந்திர புத்தி (7) வந்தபின்‌ நல்லமுன்னேற்றம்‌ ஏற்பட்டது, அந்த நோய்‌ 
பூரணமாகக்‌ குணமடைந்தது. 


இதற்கான காரணம்‌ இரண்டு உள்ளன. ஒன்று 3, 7, 11 ஆம்‌ 
திரிகோணம்‌ நோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌ அதிகரிக்கும்‌, அடுத்து தசாவை 
நடத்தும்‌ கோள்‌ 12 இல்‌ இருக்க, 7 ஆம்‌ பாவகப்‌ புத்தி என்பது தசாவிற்கு 
8 ஆகும்‌, அதாவது தசா பலன்‌ முறிவு எற்பட்டு உள்ளது. தசாவின்‌ 
பலனிற்கு முறிவு ஏற்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


232 


105. சாதகர்‌ : கலா ஸ்ரீ (93806 70268) பிறந்த நாள்‌ : 05.08.1971 


பிறந்த நேரம்‌ : காலை 06.15 பிறந்த ஊர்‌: சென்னை. 























ப்‌ 

05-08-1971 06:15:00 
Chennai, T.N. 
சுக்‌ இசை இருப்பு 02-வருடம்‌ 09-மாதம்‌ 04-நாள்‌ 
து 10-05-1997-10-05-2015 
னி 10-05-2031-10-05-2050 [குரு சந்‌ 09-09-2026-09-01-2028 
நத 10-05-2050-10-05-2067 [குரு செ 09-01-2028-15-12-2028 
குரு கு 15-12-2028 10-05-2031 














இந்தச்‌ சாதகர்‌ கணவனைவிட்டுப்‌ பிரிந்து தனது பையனுடன்‌ 
தனியாக வசித்து வருகிறார்‌. இந்திய ஆயுள்‌ காப்பீட்டு நிறுவனத்தில்‌ 
முகவர்‌ வேலையும்‌ செய்து வருகிறார்‌. 


இந்நிலையில்‌ தனது பையனின்‌ படிப்புச்‌ செலவிற்குப்‌ போதுமான 
வருமானம்‌ இல்லாத காரணத்தால்‌ தனது பெயரில்‌ உள்ள சொத்துக்களை 
விற்று உள்ளார்‌. நடப்பு குரு தசாவில்‌ (5) சனி புத்தி (11) 28.06.2017 
முதல்‌ 09.01.2020 வரை நடைபெறுகிறது. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 7, 11 இல்‌ 
இருக்கும்போது சொத்துக்களை நல்லவிலைக்கு விற்க முடியும்‌ என்பதாகும்‌. 
அதன்படி இவர்‌ 11 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ தனது சொத்துக்களை விற்று 
உள்ளார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. மேலும்‌ பையன்‌ படிப்பு என்கிற 


சுப செலவிற்காக விற்று உள்ளார்‌. 


233 


106. சாதகர்‌ : மோகன்‌ ராஜ்‌ (98433 49964) பிறந்த நாள்‌ : 07.01.1980 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 02.15 பிறந்த ஊர்‌: பரமக்குடி. 

















கேது 





சூரி புத 






































Mohan Raj திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
07-01-1980 02:15:00 கே _10-04-1973-10-04-1980 [செ செ 10-04-201606 09-2016 
Paramakkudi,T.N. சுக்‌ 10-04-1980- 10-04-2000 | செ சூ 06-09-2016-24-09-2017 
















கேது திசை இருப்பு 00-வருடம்‌ 03-மாதம்‌ 02-நாள்‌ சூரி 10-04-2000-10-04-2006 [செ குரு 24-09-2017-31-08-2018 
ர 10-04-2006- 10-04-2016 [செ 
10-04-2016- 10-04-2023 [செ 10- 10-2019-06- 10-2020 


10-04-2023- 10-04-2041 1௪ கே 06 10-2020-04-03-2021 














10-04-2041-10-04-2057 [செ சுக்‌ 04-03-2021-04-05-2022 
10-04-2057-10-04-2076 [௪ சூரி 04-05-2022-09-09-2022 
ந _ 10-04-2076 10-04-2093 சந்‌ 09-09-2022-10-04-2023 
























இந்தச்‌ சாதகருக்கு 3, 7, 11 ஆம்‌ திரிகோணத்தில்‌ மொத்தம்‌ 7 
கோள்கள்‌ உள்ளன. இதனால்‌ அதிகம்‌ பொருளுக்கு ஆசைபடாமல்‌ 
திருப்தியான குடும்பவாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்‌. 3 ஆம்‌ பாவகக்‌ காரக 
பணியான தபால்காராக பணி செய்து வருகிறார்‌. 


இவருக்கு 2016 ஆம்‌ ஆண்டு முதல்‌ செவ்வாய்‌ தசா நடந்து 
வருகிறது, இத்தசாவில்‌ சந்திர புத்தி (11), இராகு புத்தி (11), குரு புத்தி 
(11), சனி புத்தி (11), புதன்‌ புத்தி (3) என வரிசையாக 3, 7, 11 ஆம்‌ 
திரிகோணம்‌ இயங்கி வருகிறது. இவருக்குப்‌ பூர்வீக சொத்துக்கள்‌ உள்ளன, 
அதில்வரும்‌ வாடகை பணத்தினைக்‌ கொண்டு செவ்வாய்‌ தசா சுய 
புத்தியல்‌ அரைகுறையாகச்‌ சின்னவீடு கட்டி உள்ளார்‌. அதுசமயம்‌ இவரது 
தாயார்‌ (4) காலம்‌ ஆகியுள்ளார்‌. இவருக்கு 4 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 
50 விழுக்காடு நன்றாக இருந்தும்‌ 3, 7, 11 இல்‌ 7 கோள்கள்‌ 
இருப்பதினால்‌ இன்று வரை வீட்டை முழுவதுமாகக்‌ கட்டி முடிக்க 
முடியாமல்‌ சிரமப்படுகிநார்‌. 


234 


107. சாதகர்‌ : யுவன்‌ (88385 21377) பிறந்த நாள்‌ : 17.01.1996 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.32 பிறந்த ஊர்‌: சென்னை. 




































Yuvan 

17-01-1996 அடு 
Chennai, T. 

பத இரை இருப்பு வருடம்‌ 1-மாதம்‌ 2-நான்‌ 






புத 10-01- 1995- 10-07 2012 [சுக்‌ சுக்‌ 10-01- 2019. 15- 05-2022 
கே 10-01-2012-10-01-2019 [சுக்‌ சூரி 12-05-2022-12-05-2023 
சுத்‌ 10-01-2019-10-01-2039 [சுக்‌ சந்‌ 12-052023-10-01-2025 
சூரி 10-01-2039-10-01-2045[சுக்‌ செ 10-01-2025- 12-03-2026 
சந்‌ 10-01-2045-10-01-2055 [சுக்‌ ராகு 
செ_10-01-2055- 10-01-2062 சுக்‌ குரு 11-03-2029 10-11-2031 
கு 10-01-2062-10-01-2080 எ 

10-01-2080- 10-01-2096 
சனி _10-01-2096- 11-01-2115 





































10-01-2035- 10-11-2037 
10-11-2037- 10-01-2039 

















இந்தச்‌ சாதகருக்கு நடப்பு சுக்கிர தசாவில்‌ (11) சுக்கிர புத்தி (11) 
ஆகும்‌. இந்தப்‌ புத்தி காலத்தில்‌ புதிய நபர்களைத்‌ தைரியமாகச்‌ 
சந்தித்தல்‌, நவீன தகவல்தொடர்பு சாதனங்களில்‌ உள்ள நுட்பங்களை 
அறிதல்‌, உடற்பயிற்சி செய்தல்‌, தனது தேவைக்கு மட்டும்‌ சம்பாதித்துக்‌ 
கொள்ளுதல்‌, தொழிலில்‌ கூட்டாளிகளிடம்‌ நோமையாக இருத்தல்‌, கூட்டுக்‌ 
குடும்பம்‌. 

நண்பர்களுடன்‌ அதிகநேரம்‌ செலவிடுதல்‌, எதிர்காலம்‌ பற்றிக்‌ 
கவலை இன்மை, சமுதாயத்துடன்‌ இணைந்து செயல்படுதல்‌, தீயவை என 
அறிந்து அதில்‌ இருந்து விலகி விடுதல்‌, உடலுக்கும்‌ மனத்திற்கும்‌ 
வலியைத்‌ தரும்‌ வேலைகளில்‌ இருந்து வெளியேறுதல்‌, அதிகநேரம்‌ 
தூங்குதல்‌ போன்ற பலன்கள்‌ நடைபெற்று வருகிறது. மொத்தத்தில்‌ அதிகம்‌ 
சிரமப்படாத எந்த அச்சமும்‌ இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து 


வருகிறார்‌. 


235 


108. சாதகர்‌ : ராதா ஸ்ரீ (95975 99465) பிறந்த நாள்‌ : 08.09.1986 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 12.48 பிறந்த ஊர்‌: கும்பகோணம்‌. 























Ratha Sri 
08-09-1986 12:48:00 
Kumbakonam, T.N. 
ராகு திசை இருப்பு 10-வருடம்‌ 06-மாதம்‌ 27-நாள்‌ 


ந 06-04-2032-06-04-2049 
கே_0604-2049-06-04-2056 


சூரி 06-04-2076-06-04-2082 [சனி செ 09-10-2025-18- 11-2026 
சந்‌ 06-04-2082-06-04-2092 சனி ராகு 18-11-2026-24-09-2029 
செ 06-04-2092-07-04-2099 [சனி குரு 24-09-2029-0604-2032] 














இந்தச்‌ சாதகருக்கு நடப்பு சனி தசாவில்‌ (12) கேது புத்தி (11) தசா 
பலன்‌ முறிவு காலம்‌ ஆகும்‌. 


இந்தப்‌ புத்தி காலத்தில்‌ இவருக்கு நடைபெற்று வரும்‌ பலன்கள்‌ 
நல்ல ஆரோக்கியமான தேகம்‌, தினமும்‌ புதுப்புது நபர்களைச்‌ சந்தித்தல்‌, 
மனத்தில்‌ தோன்றுவதை மற்றவர்களுக்குப்‌ புரியும்‌ வண்ணம்‌ 
எடுத்துரைப்பது, நவீன தகவல்‌ தொழில்‌ நுட்பத்தில்‌ நுட்பங்கள்‌ அறிந்து 
செயல்படுதல்‌ போன்ற பலன்கள்‌ நடைபெற்று வருகிறது. 


மேலும்‌ சிறுச்சிறு பயணங்கள்‌, வீடுமாற்றம்‌ செய்தல்‌, பிற 
உயிரினங்களுக்கு முக்கியத்துவம்‌ அளித்தல்‌, தீயவை என அறிந்து 
அங்கிருந்து விலகி விடுதல்‌, தான்கொண்ட கொள்கையில்‌ உறுதிப்பட 
இருத்தல்‌ ஆகிய பலன்கள்‌ நடைபெற்று வருகிறது. 


236 


109. சாதகர்‌ : தரண்‌ சங்கர்‌ (80562 20788) பிறந்த நாள்‌ : 07.12.1997 


பிறந்த நேரம்‌ : பகல்‌ 11.25 பிறந்த ஊர்‌: சென்னை. 























Dharan Shanka 
07-12-1997 11:25:00 
Chennai, T.N. 
குரு இசை இருப்பு 14-வருடம்‌ 06-மாதம்‌ 24-நாள்‌ 


சுக்‌ 02-07-2055-02-07-2075 
2 02-07-2075-02-07-2081 
கூ 02-07-2098-03-07-2116 











இந்தச்‌ சாதகர்‌ பி.ஓ.டி., (Bachelor of Occupational Therapy) படித்து 
விட்டுத்‌ தற்சமயம்‌ கல்லூரி மருத்துவமனையில்‌ இளங்கலை தொழில்பயிந்சி 
(Internalship) செய்து வருகிறார்‌. 


இவர்‌ 2017 ஆம்‌ ஆண்டூ சனி தசாவில்‌ (2) புதன்‌ புத்தியில்‌ (11) 
ஆர்வமாக உடற்பயிற்சி கூடத்திற்குச்‌ சென்று தனது உடல்‌ எடையைக்‌ 
குறைத்து இருக்கிறார்‌. அதன்பின்‌ வந்த கேது (1) புத்தியிலும்‌ 
தொடர்ந்துள்ளார்‌. ஆய்வு விதிப்படி 3, 7, 11 ஆம்‌ திரிகோணம்‌ என்பது 
ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம்‌ அளித்தல்‌ என்று வரும்‌. 


ஆனால்‌ நடப்பு சுக்கிர புத்தியில்‌ (12) உடற்பயிற்சி கூடத்திற்கும்‌ 
செல்வதில்லை. உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும்‌ எவ்வித 


முயற்சிகளும்‌ இல்லை. 


237 


110. சாதகர்‌ : இளஞ்செழியன்‌ (99420 95865) பிறந்த நாள்‌ : 12.08.1993 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.30 பிறந்த ஊர்‌: ஆத்தூர்‌. 























Ilancheliyan திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
12-08-1983 18:30:00 
Atur, T.N. 


சந்‌ திசை இருப்பு 04-வருடம்‌ 00-மாதம்‌ 26 நாள்‌ கு 08-09-1994-07-09-2012 [ட 
குரு 07-09-2012-07-09-2028 


சனி 07-09-2028-08-09-2047 [குரு சுக்‌ 21-07-2020-22-03-202 


த 08-09-2047-07-09-2064 [குரு சூரி 22-03-2023-08-01-2024 
தே 07-09-2064-08-09-2071 குரு சந்‌ 
சுக்‌ 08-09-2071-08-09-2091 |குரூ செ 09-05-2025-15-04-2026 
சூ 15-04-2026-07-09-2028 














இந்தச்‌ சாதகர்‌ 12 ஆவது வரை படித்துவிட்டு லாரி வாங்கி அதனை 
விற்பது என்கிற அளவில்‌ சுயதொழில்‌ செய்து வருகிறார்‌. இவருக்கு குரு 
தசாவில்‌ (10) புதன்‌ புத்தியல்‌ (8) அளவிற்கு அதிமான கடன்‌ ஏற்பட்டு 
விட்டதால்‌, ஒரு வாரத்திற்கு முன்பு குரு தசா கேது புத்தியில்‌ (11) தனது 
பெயரில்‌ இருந்த பூர்வீக நிலத்தினை விற்றுள்ளார்‌. 


இவர்‌ புதன்‌ புத்தியிலேயே அந்த இடத்தினை விற்கப்‌ பல 
முயற்சிகள்‌ எடுத்துள்ளார்‌. 20 இலட்சம்‌ ரூபாய்க்குக்‌ கூட வாங்க ஆள்‌ 
இல்லாமல்‌ இருந்து வந்தது. ஆனால்‌ கேதுபுத்தி துவங்கிய ஒரே மாதத்தில்‌ 
அதேசொத்து 25 லட்சம்‌ ருபாய்க்கு விற்க முடிந்தது. இங்கு 11 ஆம்‌ 
பாவக இயக்கம்‌ நல்ல விலைக்கு விற்க முடிந்தது என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. சொத்து விற்று வந்த பணத்தை கொண்டூ 14 
இலட்சம்‌ ரூபாய்‌ கடன்‌ அடைத்துள்ளார்‌. 


238 


111. சாதகர்‌ : செளந்தப்பன்‌ (98437 14200) பிறந்த நாள்‌ : 07.07.1987 


பிறந்த நேரம்‌ : காலை 09.55 பிறந்த ஊர்‌ : பொள்ளாச்சி 


35 27 
நீஇ 


இராசி 








விசாகம்‌-2 














Soundappan ம்‌ த்த ம்‌ 
07-07-1987 09:55:00 குரு 24- .06- 1980-24-06 1995 கு 25-06-2015-21-11-2017 
Pollachi,T.N. சனி 24-06-1996-25-06-2015 கே 21-11-2017-18-11- ட 
குரு திசை இருப்பு 08-வருடம்‌ 11-மாதம்‌ 18-நாள்‌ 
ந்‌ 25-06-2065-25-06-2075 [ப டட $2 AOE 10-07 07 
செ 25-06-2075-25-06-2082 தரு 10-07-2027- 15-10-2029 


கு_25-06-2082-25-06-2100 ௭ 15-10-2029-24-06-2032 














இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.சி.ஏ., படித்துவிட்டு தொழிற்‌ நுட்ப துறையில்‌ 
வேலை பார்த்து வருகிறார்‌. இந்தச்‌ சாதகருக்கு புதன்‌ (11) தசாவில்‌ (11) 
சுக்கிர புத்தி (11) நடைபெற்று வருகிறது. 


இந்தப்‌ புத்தியில்‌ தினமும்‌ புதுப்புது நபர்களைத்‌ தைரியமாகச்‌ 
சந்தித்தல்‌, நல்ல ஆவணப்பதிவுகள்‌, நவீன தகவல்‌ தொழில்‌ நுட்பத்தில்‌ 
தேர்ச்சி பெற்றிருப்பது, வேலை விசயமாக வெளியூர்‌ மற்றும்‌ வெளிநாடு 
செல்வது, தினமும்‌ உடற்பயிற்சி, மனைவியுடன்‌ அன்யோன்யம்‌, 
நண்பர்களுடன்‌ அதிகநேரம்‌ செலவிடுவது, சொத்துக்களை விற்பனை 
செய்தது, அதிகநேரம்‌ தூங்குவது போன்ற பலன்கள்‌ நடைபெற்று வருகிறது. 


ஆக மொத்தத்தில்‌ இருப்பதைக்‌ கொண்டு திருப்தியாகச்‌ 
சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்து வருகிறார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


239 


112. சாதகர்‌ : நித்தியானந்தம்‌ (94442 08657) பிறந்த நாள்‌ : 07.01.1967 


பிறந்த நேரம்‌ : காலை 06.44 பிறந்த ஊர்‌ : காஞ்சிபுரம்‌. 








[a] [2] [| 2] [| 1] 14] [1] 


சனி ராகு ராகு குரு 











































Nithiyanandam 5 த்தி விபரம்‌ 
07-01-1967 06:44:00 28-09- 1961-28-09- 1980 [சுக்‌ 28-09-2004-28-01-2008 
Kanchipuam, T.N. [புத 28-09-1980-28-09-1997 [சுக்‌ சூரி 28-01-2008-27-01-2009 






















சனி திசை இருப்பு 13-வருடம்‌ 08-மாதம்‌ 20-நாள்‌ கே 28-09-1997-28-09-2004|சுக்‌ சந்‌ 27-01-2009-28-09-2010 

ந்‌ 28-09-2004-28-09-2024 [சுக்‌ செ 28-09-2010-28-11-2011 
28-11-2011-28-11-2014 
28-11-2014-29-07-2017 






28-09-2024-28-09-2030 
28-09-2030-28-09-2040 











ளி _29-07-2017-28-09-2020 
த 28-09-2020-30-07-2023 
கே _30-07-2023-28-09-2024 


28-09-2040-28-09-2047 
கு 28-09-2047-28-09-2065 
28-09-2065-28-09-2081 




















இந்தச்‌ சாதகரின்‌ விதி கொடுப்பனை 6 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 2 
இல்‌ இருக்கிறார்‌. அதன்படி இவர்‌ 33 ஆண்டுகளாக லூக்காஸ்‌ டி.வி.எஸ்‌ 
கம்பெனியில்‌ வேலை செய்து வந்துள்ளார்‌. கடைசியாக உதவி மேலாளர்‌ 
பதவியில்‌ இருந்த போது 22.06.2019 அன்று, தான்‌ பார்த்து வந்த 
வேலையை இராஜினாமா செய்து இருக்கிறார்‌. 


தனது பையனை பி.இ., படிக்க வைக்க கல்வி ஊக்கத்தொகை ஏதும்‌ 
போட மனமில்லாமல்‌, தனக்கு வரவேண்டிய செட்டில்மெண்ட்‌ பணத்தினைக்‌ 
கொண்டு பையனின்‌ பி.இ., படிப்புச்‌ செலவுகளைப்‌ பார்த்துக்கொள்ளலாம்‌ 
என்கிற நோக்கில்‌ வேலையை இராஜினாமா செய்துள்ளார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது. இப்போது இவர்‌ வேறு ஒரு கம்பெனியில்‌ வேலை 
பார்த்துக்கொண்டு தனது மகனின்‌ படிப்புக்குத்‌ தேவையான செலவுகளைப்‌ 
பார்த்துக்கொண்டு தனது குடும்பத்துடன்‌ மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து 
வருகிறார்‌. 


240 


113. சாதகர்‌ : ஸ்ரீநிவாச ராவ்‌ (90036 39947) பிறந்த நாள்‌ : 06.06.1964 


பிறந்த நேரம்‌ : காலை 06.06 பிறந்த ஊர்‌ : பிரகாசம்‌ A.௪. 





































Srinivasa Rao ம்‌ 
06-06-1964 06:06:00 த 29-09-1954-29-09-1971 
Prakasam,A.P. கே _29-09-1971-29-09-1978 [செ ராகு 25-02-2015-14-03-2016 
புத திசை இருப்பு 07-வருடம்‌ 03-மாதம்‌ 22-நாள்‌ சுக்‌ _29-09-1978-29-09-1998 |செ குரு 14-03-2016 18-02-2017 
5 29-09- 1998-28-09-2004 
சந்‌ 28-09-2004-29-09-2014 
செ 29-09-2014-29-09-2021 
| ராகு 29-09-2021-29-09-2039 [செ சுக்‌ 24-08-2019-23- 10-2020 
குரு 29-09-2039-29-09-2055|செ ௫ 

சனி 29-09-2055-29-09-2074 















































இந்தச்‌ சாதகர்‌ ஒரு பெரியசாக்லேட்‌ தயாரிப்பு நிறுவனத்தில்‌, 
பராமரிப்புத்துறைத்‌ தலைவராக இருந்து உள்ளார்‌. இவரின்‌ விதி 
கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 2 ல்‌ உள்ளார்‌, ஆகவே அடிமை 
வேலை செய்து வருகிறார்‌. மேலும்‌ இராசிக்‌ கட்டத்தில்‌ 2, 4, 6, 10 இல்‌ 
சுக்கிரன்‌, இராகு, சனி ஆகிய மூன்று கோள்‌ காரகம்‌ உள்ள வேலை 


செய்து வருகிறார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


இவருக்கு இப்போது செவ்வாய்‌ தசாவில்‌ (12) கேது புத்தி (7) 
நடைபெற்று வருகிறது. இந்தக்‌ காலகட்டத்தில்‌ வீடு கட்டத்‌ துவங்கி 
உள்ளார்‌. ஆனால்‌ 12 வது முடித்த தனது பையனுக்குப்‌ பொறியியல்‌ 
படிப்புக்கு அதிகம்‌ செலவிட வேண்டியது இருந்ததால்‌ தான்‌ கட்டிய 
வீட்டைப்‌ (4) பாதியில்‌ நிறுத்தி வைத்துள்ளார்‌. ஆய்வு விதிப்படி 3, 7, 11 
ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ வீடு கட்டுவது கடினம்‌ என்பதற்கேற்ப வீடு கட்ட 
முடியவில்லை. 


241 


114. சாதகர்‌ : கோபி (86105 06416) பிறந்த நாள்‌ : 27.01.1990 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 12.05 பிறந்த ஊர்‌ : சென்னை. 























Gopi திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

27-01-1990 12:05:00 சந்‌ 24-03-1983-23-03 1993 [சுரு குரு 24-03-2018-11-05-2020 
Chennai, T.N. செ 23-03-1993-23-03-2000 [குரு சனி 11-05-2020-22-11-2022 
சந்‌ திசை இருப்பு 03-வருடம்‌ 01-மாதம்‌ 24-நாள்‌ கு 23-03-2000-24-03-2018 [குரு புத 22-11-2022-27-02-2025 


குரு 24-03-2018-24-03-2034 [குரு கே 27-02-2025-03-02-2026 
சனி 24-03-2034-23-03-2053 [குரு சுக்‌ _03-02-2026-04- 10-2028 

த 23-03-2053-24-03-2070 [குரு சூரி 04-10-2028-23-07-2029 
கே 24-03-2070-23-03-2077 குரு சந்‌ 23-07-2029-22-11-2030 
சுக்‌ 23-03-2077-23-03-2097 [குரு செ 22-11-2030-29-10-2031 
சூரி 23-03-2097-25-03-2103 [குரு கு 29-10-2031-24-03-2034 

















இந்தச்‌ சாதகர்‌ பி.இ., படித்து விட்டுத்‌ தற்சமயம்‌ சட்டம்‌ பயின்று 
வருகிறார்‌. கடந்த 2018 ஆம்‌ ஆண்டு குரு தசாவில்‌ (3), குரு புத்தி (3) 
நடைபெற்றுக்‌ கொண்டிருந்தது. அதுசமயம்‌ இருசக்கர வாகனத்தில்‌ தனது 
தாயாருடன்‌ பயணித்துக்‌ கொண்டிருந்தபோது எதிர்பாராமல்‌ ஒரு விபத்தில்‌ 
சிக்கினார்‌. அந்த விபத்தில்‌ இவரது தாயார்‌ படுகாயம்‌ அடைந்து கோமா 
நிலைக்குச்‌ சென்றார்‌. ஆனால்‌ ஆச்சரியம்‌ இவருக்குச்‌ சின்ன காயம்‌ கூட 


இல்லாமல்‌ தப்பித்துள்ளார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


ஆய்வு விதிப்படி 3, 7, 11 உயிருக்குப்‌ பாதுகாப்பானது ஆகும்‌. 
காரணம்‌ 8 என்பது விபத்து, 3 ஆம்‌ பாவகம்‌ என்பது 8 ஆம்‌ பாவகத்திற்கு 
8 ஆகும்‌. அதாவது விபத்திற்கு எதிர்‌ என்று வரும்‌, விபத்தில்லை அல்லது 
விபத்தில்‌ இருந்து தப்பித்தல்‌ எனப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. மேலும்‌ 
தற்சமயம்‌ நெடுந்தூர ஒட்டப்‌ பந்தயங்களில்‌ கலந்துகொண்டு வருகிறார்‌. 


242 


115. சாதகர்‌ : காத்தனா (86105 06416) பிறந்த நாள்‌ : 29.06.1991 


பிறந்த நேரம்‌ : இரவு 10.08 பிறந்த ஊர்‌ : திருச்சி. 
38 3 


இராசி 











திருவோணம்‌-1 














Keerthana 
29-06-1991 22:08:00 
Tiruchchirappalli,T.N. செ 12-04-2000-13-04-2007 [ராகு குரு 24-12-2009-19-05-201 
சந்‌ திசை இருப்பு 08-வருடம்‌ 09-மாதம்‌ 13-நாள்‌ 
்‌ ்‌ குரு 12-04-2025-12-04-2041 [ராகு புத 26-03-2015-12-10-201 
சனி 12-04-2041-12-04-2060 
சூரி 30-10-2021-24-09-2022 
சுக்‌ 12-04-2084-13-04-2104 [ராகு சந்‌ 24-09-2022-25-05-2024 














இந்தச்‌ சாதகிக்கு இராகு தசாவில்‌ (12) கேது புத்தியில்‌ (6) உடல்‌ 
எடை அதிகரித்து அதனால்‌ தைராய்டு பிரச்சினைகள்‌ இருந்துள்ளது. உடல்‌ 
எடையயைக்‌ குறைக்க வேண்டும்‌ என மருத்துவர்கள்‌ கூறி இருக்கின்றனர்‌. 
ஆனால்‌ இவரால்‌ கேது புத்தியில்‌ (6) உடல்‌ எடையயைக்‌ குறைக்க 
முடியவில்லை. ஆனால்‌ இப்போது நடக்கும்‌ இராகு தசா (12) சுக்கிர 
புத்தியில்‌ (7) உடல்‌ எடையைக்‌ குறைக்க முடிந்துள்ளது, அதன்மூலம்‌ 
தைராய்டு நோய்த்‌ திறன்‌ அதிகரித்துத்‌ தைராய்டு தானாகவே 
சரியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


மேலும்‌ கேது புத்தியில்‌ (6) கணவரை விட்டுப்‌ பிரிந்து இருந்தவர்‌ 
இப்போது மீண்டும்‌ சுக்கிர புத்தியில்‌ (7) கணவருடன்‌ சேர்ந்துள்ளார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது. கணவர்‌ இருக்கும்‌ ஊருக்கு இடமாற்றமும்‌ செய்து 
இருக்கிறார்‌. 


243 


116. சாதகர்‌ : மணி (86105 06416) பிறந்த நாள்‌ : 16.12.1955 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.50 பிறந்த ஊர்‌ : வைக்கம்‌, Ker 























Mani ஆ. புத்ிவிபம்‌ | 
16-12-1955 18:50:00 


Vaikam, Ker. சூரி 04-08-1958-04-08- 1964 [சனி புத 07-08-2018-17-04-2021 
சுக்‌ திசை இருப்பு 02-வருடம்‌ 07-மாதம்‌ 18-நாள்‌ சந்‌ 04-08-1964-04-08-1974 [சனி கே 17-04-2021-26-05-2022 


செ 04-08-1974-04-08-1981 [சனி சுக்‌ 26-05-2022-26-07-2025 
து 04-08-1981-05-08-1999 [சனி சூரி 26-07-2025-08-07-202 


குரு 05-08-1999-05-08-2015 [சனி சந்‌ 08-07-2026-06-02-2028 
னி 05-08-2015-04-08-2034 [சனி செ 06-02-2028-17-03-2029 
5 04-08-2034-05-08-2051 [சனி ராகு 17-03-2029-22-01-2032 


தே 05-08-2051-04-08-2058 [சனி குரு 22-01-2032-04-08-2034 

















இந்தச்‌ சாதகர்‌ நவீனத்‌ தொழில்‌ நுட்பத்தில்‌ அதிக ஆர்வம்‌ 
இல்லாமல்‌ இருந்து வந்துள்ளார்‌. ஆனால்‌ இப்போது சனி தசா (6) புதன்‌ 
புத்தியில்‌ (7) ஒர்‌ இடத்தில்‌ கருவூல காப்பாளர்‌ என்கிற முக்கிமான பணி 
செய்து வருகிறார்‌. அதற்காக நவீன தகவல்‌ தொழில்‌ நுட்பங்களைக்‌ 
கற்றுக்கொண்டு பதிவுகள்‌ செய்து வருகிறார்‌. மேலும்‌ இந்தியாவிற்குள்‌ 
அநேக இடங்கள்‌ மற்றும்‌ வெளிநாடு வரை அடிக்கடி பயணங்கள்‌ சென்று 
வந்துள்ளார்‌. 

தற்சமயம்‌ வேறு புதுப்புது பணிக்கு இவரை அழைத்து வருகின்றனர்‌. 
ஆனால்‌ அதிகம்‌ சம்பாதிக்கும்‌ எண்ணம்‌ ஏதும்‌ இல்லாத காரணத்தால்‌ 
இருக்கும்‌ வேலையில்‌ திருப்தியாகக்‌ குடும்பத்துடன்‌ சந்தோசத்துடன்‌ 
இருந்து வருகிறார்‌. பரபரப்பு ஏதும்‌ இல்லாமல்‌ நன்றாகத்‌ துங்கி 
ஆரோக்கியமாகவும்‌ வாழ்ந்து வருகிறார்‌. 


244 


117. சாதகர்‌ : நித்திலா (86105 06416) பிறந்த நாள்‌ : 13.03.1993 


பிறந்த நேரம்‌ : காலை 09.18 பிறந்த ஊர்‌ : சென்னை. 


























13-03-1993 09:18:00 


Chennai, T.N. 13-02 2011- 13-02-2028 கே 11- 07-2013-09-07-201 
சனி திசை இருப்பு 17-வருடம்‌ 11-மாதம்‌ 01-நாள்‌ கே 13-02-2028- 13-02-2035 சுத்‌ 09-07-2014-08-05-201 


சுத்‌ 13-02-2035-13-02-2055 |பூத சூரி 08-05-2017- 15-03-2018 


சூரி 13-02-2055-12-02-2061|புத சந்‌ 15-03-2018-14-08-201 
12-02-2061-13-02-2071 செ 14-08-2019- 10-08-2020 


செ 12-02-2071- 12-02-2078 [புத ராத 10-08-2020-28-02- 
2 12-02-2078-13-02-2096 [புத குரு 28-02-2023-05-06-2025 
13-02-2096-14-02-2112 சனி 05-06-2025-13-02-2028 














இந்தச்‌ சாதகி சி.ஏ., படித்துவிட்டு மும்பையில்‌ வேலை செய்து 
வந்துள்ளார்‌. இவருக்குப்‌ புதன்‌ தசா (11) சந்திர புத்தி (7) காலத்தில்‌ 
திருமணம்‌ நடந்து உள்ளது, அதன்பின்‌ வேலையை இடமாற்றம்‌ செய்து 
தமிழகம்‌ வந்துள்ளார்‌. 


இவருக்கு நிறைய நண்பர்கள்‌ உண்டு, நவீனமாகப்‌ பிறந்த வீட்டில்‌ 
வாழ்ந்தாலும்‌ திருமணத்திற்குப்‌ பின்‌ கணவரின்‌ கூட்டுக்‌ குடும்பத்தில்‌ நன்கு 
அனுசரித்து செல்கிறார்‌. தனது நவீன மேற்கத்திய உடைகளைக்‌ கூட 
வீட்டிற்கு வெளியில்‌ வந்தபின்‌ மாற்றிக்கொள்கிறார்‌. வீட்டில்‌ பாரம்பரிய 
உடை அணிந்து பெரியோர்களுக்கு மதிப்பு அளித்து வருகிறார்‌. பதிவுகள்‌ 
ஆவணங்களை மிகச்சரியாக வைத்துள்ளார்‌. இவருக்கு 3, 7, 11 ஆம்‌ 
திரிகோணத்தில்‌ மொத்தம்‌ 5 கோள்கள்‌ உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது 
ஆகும்‌. 


245 


118. சாதகர்‌ : சுமதி (98422 75537) பிறந்த நாள்‌ : 23.06.1984 


பிறந்த நேரம்‌ : மாலை 04.10 பிறந்த ஊர்‌ : கோவை. 








[| 
































Sumathi ்‌ i 

23-06-1984 16:10:00 கே 28-04-1984-29-04-1991 [சந்‌ சந்‌ 28-04-2017-27-02-2018 
Coimbatore, T.N. சுக்‌ 29-04-1991-29-04-2011|சந்‌ செ 27-02-2018-28-09-2018 
29-04-2011-28-04-2017 [சந்‌ ராகு 28-09-2018-29-03-2020 
28-04-2017-29-04-2027 [சந்‌ குரு 29-03-2020-29-07-2021 
29-04-2027-29-04-2034 [சற்‌ சனி 29-07-2021-27-02-2023 
29-04-2034-28-04-2052 சந்‌ பூத 27-02-2023-29-07-2024 
28-04-2052-28-04-2068 [சந்‌ கே 29-07-2024-27-02-2025 
28-04-2068-29-04-2087 |சந்‌ சுக்‌ _27-02-2025-28- 10-2026 
29-04-2087-29-04-2104 [சர்‌ 28-10-2026-29-04-2027 























































இந்தச்‌ சாதகரின்‌ விதி கொடுப்பினை 6 ஆம்‌ அதிபதி செவ்வாய்‌ 12 
ஆம்‌ வீட்டில்‌, 7 ஆம்‌ அதிபதி சுக்கிரன்‌ 8 ஆம்‌ வீட்டில்‌. ஆகையால்‌ 
முதலீடு ஏதும்‌ போடாத தொழில்‌ செய்ய வேண்டும்‌. அடுத்து இராசிக்‌ 
கட்டப்படி 2, 4, 6, 10 ஆம்‌ வீட்டில்‌ உள்ள கோள்களின்‌ தொழில்‌ செய்ய 
இலாபம்‌ கிடைக்கும்‌. இவருக்கு 2, 4, 6, 10 ஆம்‌ வீட்டில்‌ குரு மற்றும்‌ 


சந்திரன்‌ ஆகிய இரண்டு கோள்கள்‌ உள்ளன. 


குருவின்‌ தொழில்‌ அமைத்துக்கொள்ளும்‌ அளவு இவருக்குப்‌ படிப்பு 
இல்லை, ஆதலால்‌ சந்திரனுடைய தொழிலை ஆலோசனையின்படி தேர்வு 
செய்தார்‌. அதன்படி நடப்பு சந்திர தசாவில்‌ (6) இராகு புத்தியில்‌ (7) 
வீட்டிலேயே சுயமாக உணவு தருவிப்பு சேவை (Catering Service) செய்யத்‌ 


துவங்கினார்‌. 


இவரது ருசியான சமையல்‌ பல வாடிக்கையாளர்களைக்‌ கொண்டு 
வந்தது. இப்போது குடும்பத்திற்குத்‌ தேவையான பணத்தைத்‌ தானே 
சுயமாகச்‌ சம்பாதித்து நிம்மதியாக வாழ்ந்து வருகிறார்‌. 


246 


119. சாதகர்‌ : ராதா ஸ்ரீ (95975 99465) பிறந்த நாள்‌ : 08.09.1986 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 12.48 பிறந்த ஊர்‌ : கும்மகோணம்‌ 























[ஆஆ தசைவிபரம்‌ 1] புத்இிவிபரம்‌ | 
08-09-1986 12:48:00 
Kumbakonam, T.N. 
ராகு இசை இருப்பு 10-வருடம்‌ 06-மாதம்‌ 27-நாள்‌ 


சூரி 06-04-2076-06-04-2082 [சனி செ 09-10-2025-18-11-2026 
சந்‌ 06-04-2082-06-04-2092 [சனி ராகு 18-11-2026-24-09-2029 
௪ 06-04-2092-07-04-2099 [சனி குரு 24-09-2029-06-04-2032 














இந்தச்‌ சாதகிக்கு சனி தசாவில்‌ (12) கேது புத்தி (11) நடைபெற்றுக்‌ 
கொண்டு இருக்கிறது. இவர்‌ தனது வீடு மாற்றம்‌ செய்துள்ளார்‌. 


மேலும்‌ இந்தப்‌ புத்தி காலத்தில்‌ இவருக்கு நடைபெற்று வரும்‌ 
பலன்கள்‌ நல்ல ஆரோக்கியம்‌, தினமும்‌ புதுப்புது நபர்களைச்‌ சந்தித்தல்‌, 
மனத்தில்‌ தோன்றுவதை மற்றவர்களுக்குப்‌ புரியும்‌ வண்ணம்‌ 
எடுத்துரைப்பது, நவீன தகவல்‌ தொழில்‌ நுட்பத்தில்‌ நுட்பங்கள்‌ அறிந்து 
செயல்படுதல்‌ போன்ற பலன்கள்‌ நடைபெற்று வருகிறது. 


மேலும்‌ சிறு சிறு பயணங்கள்‌, பிற உயிரினங்களுக்கு 
முக்கியத்துவம்‌ அளித்தல்‌, தீயவை என அறிந்து அங்கிருந்து விலகி 
விடுதல்‌, தான்கொண்ட கொள்கையில்‌ உறுதிபட இருத்தல்‌ போன்ற 


பலன்கள்‌ நடைபெற்றுச்‌ சந்தோசமாக நிம்மதியாக வாழ்கிறார்‌. 


247 


120. சாதகர்‌ : ஐயப்பன்‌ (98422 75537) பிறந்த நாள்‌ : 08.06.1964 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 02.46 பிறந்த ஊர்‌ : சத்தியமங்கலம்‌. 























Iyyappan 


08-06-1964 02:46:00 


Satyamangalam,T.N. சூரி 05-07-1972-06-07-1978 [குரு சனி 23-08-2015-06-03-201 


சுக்‌ திசை இருப்பு 08-வருடம்‌ 00-மாதம்‌ 26 நாள்‌ சந்‌ 06-07-1978-05-07-1988 [சுரு புத 0603-2018-11-06-202 
த ்‌ செ 05-07-1988-06-07-1995 [குரு கே 11-06-2020-18-05-202 
சூ 06-07-1995-05-07-2013 [குரு சுக்‌ 18-05-2021-17-01-202 


குரு 05-07-2013-05-07-2029 [குரு சூரி 17-01-2024-04-11-2024 
னி 05-07-2029-05-07-2048 [குரு சந்‌ 04-11-2024-06-03-2026 
த 05-07-2048-05-07-20& [குரு செ 06-03-2026-10-02-2027 
கே 05-07-2065-05-07-2072 [குரு கு 10-02-2027-05-07-2029 














இந்தச்‌ சாதகர்‌ குரு தசாவில்‌ (2) சனி புத்தி (11) 23.08.2015 முதல்‌ 
06.03.2018 வரை நடந்துள்ளது. அரிசி ஆலை நடத்தி வந்தவருக்கு இந்தக்‌ 
காலக்கட்டத்தில்‌ நிறையப்‌ புதுப்புது வாடிக்கையாளர்கள்‌ தொடர்பு 


கிடைத்துள்ளது. 


போக்குவரத்துமூலம்‌ நேரடியாகச்‌ சப்ளை செய்துள்ளார்‌. இந்தக்‌ 
காலகட்டத்தில்‌ இவர்‌ வாடிக்கையார்களை நேரில்‌ காண அதிகம்‌ பயணம்‌ 
செய்துள்ளார்‌. இவர்‌ ஊரில்‌ இல்லாத நேரத்தில்‌ இவர்‌ மனைவி ஆலை 


நிர்வாத்தைக்‌ கவனித்து கணவருக்கு ஒத்தாசையாக இருந்துள்ளார்‌. 


அதாவது இவரது சனி புத்தியில்‌ நல்ல விளம்பரம்‌, சிறு பயணங்கள்‌, 
மனைவியின்‌ ஒத்தாசை, நிறைய வாடிக்கையாளர்கள்‌, திருப்தியான 
ஆரோக்கியமான வாழ்கை என மனமகிழ்ச்சியுடன்‌ வாழ்ந்துள்ளார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


248 


121. சாதகர்‌ : சந்திர குமார்‌ (9840414461) பிறந்த நாள்‌ : 09.06.1988 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 03.10 பிறந்த ஊர்‌ : சென்னை 




















CHANDRA KUMAR 
09-06-1988 15:10:00 
Chennai, T.N. கே 08-07-1997-08-07-2004 [சுக்‌ கர்‌ 08-11_2007-07-11-2008 
புத இசை இருப்பு 09-வருடம்‌ 00-மாதம்‌ 28-நாள்‌ சுத்‌ 08-07-2004-08-07-2024 [சுத்‌ 07-11- 2005 ௫.10 

பத்‌ 








09-07-2030-08-07-2040 சுக்‌ கு 09-09-2011- 07- ர்‌ 
செ_08-07-2040-09-07-2047 சுக்‌ குரு 07-09-2014-08-05-2017 
'கு_ 09-07-2047-08-07-20& னி 08-05-2017-08-07-2020 
குரு ன ர 08-07-2081 சுக்‌ த ர ர 

















இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.பி.ஏ., படித்துவிட்டு பணம்‌ கட்டூம்‌ அலுவலகத்தில்‌ 
உதவி மேலாளராகப்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. இந்தச்‌ சாதகருக்கு இப்போது 
சுக்கிர தசாவில்‌ (9) சனி புத்தி (3) 08.05.2017 முதல்‌ 08.07.2020 வரை 
நடந்து வருகிறது. 


இவருக்குக்‌ கீழ்‌ 50 நபர்கள்‌ வேலை செய்து வருகிறார்கள்‌, தனக்குக்‌ 
கீழ்‌ வேலை செய்வர்களுடன்‌ நல்லமுறையில்‌ அன்புடன்‌ பல விசயங்களைப்‌ 
புரியும்வண்ணம்‌ தெளிவாகச்‌ சுருக்கமாகச்‌ சொல்லிக்‌ கொடுத்து வருகிறார்‌. 
இந்தப்‌ புத்தியில்‌ திருமணம்‌ ஆயிற்று மற்றும்‌ குழந்தையும்‌ கிடைத்தது. 
சுக்கிர திசை இராகு புத்தியில்‌ (6) சில இடங்களில்‌ நிலம்‌ வாங்கி 
போட்டுள்ளார்‌, பத்திரப்‌ பதிவு அலுவலகத்தில்‌ நிலத்திற்கான பட்டா 
வாங்காமல்‌ இருந்துள்ளார்‌. இந்தப்‌ புத்தியில்‌ அனைத்துப்‌ 
பத்திரங்களையும்‌ (3) அதன்‌ முக்கியத்துவம்‌ உணர்ந்து சென்று 


வாங்கியுள்ளார்‌. 


249 


122. சாதகர்‌ : இளவரசி (98650 97110) பிறந்த நாள்‌ : 31.03.1986 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 01.37 பிறந்த ஊர்‌ : திருவண்ணாமலை 

























ILAVARAST ட. தசைவிபம்‌ | புத்திவிபமம்‌ | 
31-03-1986 01:37:00 27-11-1981-27-11-1998 (சுக்‌ சுக்‌ 27- ப்‌ 2005-28-05-2009 
Tiruvannamalai கே 27-11-1998-27-11-2005 (சுக்‌ சூரி ட்டம்‌ 


புத இசை இருப்பு 12-வருடம்‌ 07-மாதம்‌ 27-நாள்‌ 


சூ 26 11-2048-27-11-2066 சுக்‌ சனி 27-09-2018-27-11- 021 








கு 27-11-2066-27-11-2082 சுக்‌ த 27-11-2021-26-09-2024 
ணி 27-11-2082-28-11-2101 [சுத்‌ தே 26-09-2024-27-11-2025 





இந்தச்‌ சாதகர்‌ தஞ்சை ஒவியம்‌ வரையும்‌ தொழில்‌ செய்து 
வருகிறார்‌. 2010 ஆம்‌ ஆண்டு வரை அதாவது சுக்கிர (4) தசா சூரிய புத்தி 
(3) வரை ஓய்வின்றி இந்தக்‌ கலையில்‌ இருந்தவர்‌. ஒவியம்‌ என்பது 5 ஆம்‌ 
பாவகத்‌ தொழில்‌ ஆகும்‌, மேலும்‌ 5 இல்‌ சுக்கிரன்‌ இருந்தபடியால்‌ 
நல்லஒவியம்‌ வரையும்‌ திறன்‌ பெற்று இருந்தார்‌. பொதுவாக 5 ஆம்‌ 
பாவகக்‌ காரத்‌ தொழிலான கலைத்‌ துறையில்‌ இருக்கக்‌ கூடியவர்களுக்கு 
5 ஆம்‌ பாவகத்திற்குச்‌ சாதகமான ஒற்றப்படை புத்தி காலத்தில்‌ தனது 
திறமையையும்‌ நன்கு வெளிப்படூத்துவார்கள்‌. 


சூரிய புத்திக்குப்‌ பின்‌ வந்த சந்திரன்‌ (12) செவ்வாய்‌ (12) இராகு 
(4) குரு (2) என வரிசையாக இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ ஒவியம்‌ வரைய 
முடியமால்‌ சிரமப்பட்டூள்ளார்‌. நடப்பு சனி புத்தி (11) துவங்கியபின்‌ மீண்டும்‌ 
ஒவியம்‌ வரைவதில்‌ கவனம்‌ செலுத்த முடிவதாகக்‌ கூறுகிறார்‌. 





250 


123. சாதகர்‌ : சர்மிளா தேவி (88706 64535) பிறந்த நாள்‌ : 08.12.1993 


பிறந்த நேரம்‌ : காலை 09.20 பிறந்த ஊர்‌ : கருர்‌. 














சூரி செவ்‌|புத ராகு (குர 











Sharmila Devi திசை விபரம்‌ ந்தி விபரம்‌ 


08-12-1993 09:20:00 சந்‌ 30-05-1992-31-05-2002 [ராகு ராகு 31-05-2009- 1-02-2012 
Karur,T.N. செ 31-05-2002-31-05-2009 [ராகு குரு 11-02-2012-06-07-2014 
சந்‌ திசை இருப்பு 08-வருடம்‌ 05-மாதம்‌ 21-நாள்‌ கூ 31-05-2009-31-05-2027 [ராகு சனி 06-07-2014-12-05-2017 


31-05-2027-31-05-2043 |ராகு புத 12-05-2017-30-11-2019 
31-05-2043-31-05-2062 [ராகு கே 30-11-2019-17-12-2020 
த 31-05-2062-31-05-2079 [ராகு சுக்‌ 17-12-2020- 18-12-2023 
31-05-2079-31-05-2086 [ராகு சூரி 18-12-2023-11-11-2024 
த்‌ 31-05-2086-01-06-2106 [ராகு சந்‌ 11-11-2024-13-05-2026 
01-06-2106-31-05-2112 [ராகு செ 13-05-2026-31-05-2027 



















இந்தப்‌ பெண்‌ இராகு (11) தசாவில்‌ சனி புத்தியில்‌ (2) அதிக எடை 
இருந்த காரணத்தால்‌ திருமணத்‌ தடை நிலவி வந்தது. அதேநேரத்தில்‌ 
வீட்டில்‌ சும்மா இருக்க முடியமல்‌ தந்தையுடன்‌ சேர்ந்து ஏற்றுமதித்‌ தொழில்‌ 
செய்து வந்ததார்‌. இதே காலக்கட்டத்தில்‌ மற்றவர்களுடன்‌ இவர்‌ அதிகம்‌ 
பேசுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


இவருக்கு புதன்‌ (11) புத்தி 12.05.2017 முதல்‌ 30.11.2019 வரை 
நடந்துள்ளது. இந்தப்‌ புத்தி துவங்கியவுடன்‌ உடற்பயிற்சி செய்து உடல்‌ 
எடையைக்‌ குறைத்ததன்‌ காரணத்தால்‌ திருமணம்‌ நடந்துள்ளது. கணவர்‌ 
வீடு கூட்டுக்‌ குடும்பம்‌ என்பதால்‌ அவர்களுடன்‌ நல்லமுறையில்‌ அனுசரித்து 
வாழ்ந்தும்‌ மற்றவர்களுடன்‌ நன்றாகப்‌ பேசியும்‌ வருகிறார்‌. தந்தையுடன்‌ 
தொழில்‌ செய்தால்‌ வருமானம்‌ கிடைக்கும்‌, வருமானத்திற்கு முக்கித்துவம்‌ 
கொடுக்காமல்‌ மனநிறைவுடன்‌ வாழ்ந்து வருகிறார்‌. 


251 


124. சாதகர்‌ : சந்தோஷ்‌ (82488 62078) பிறந்த நாள்‌ : 03.10.1984 


பிறந்த நேரம்‌ : இரவு 11.20 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 





EE | A 








| el 











க இராசி ய ஸ்ரீபதி பாவகம்‌ 
| ஆடம்‌ பு 
குரு செவ்‌ (கேது சனி சுக்‌ |புத சூரி செவ்‌ குரு [கேது சுக்‌ சனி 

















EE El TTT 


Santhosh 
03-10-1984 23:20:00 













தத்‌ ப 

[சூரி 1 .07-1979_11-07-198 [ராகு ராகு 11-07-2002-25-03-2005 
சந்‌ 11-07-1985- 11-07-1995 குரு 23-03-2005-17-08-2007 
செ_ 11-07-1095-11-07-2002 [ராகு சனி 17-08-2007-23-06-2010 
| ராகு 11-07-2002-11-07-2020 [ராகு புத 23-06-2010-09-01-2013 

குரு 11-07-2020-11-07-2036 [ராகு கே 09-01-2013-28-01-2014 
சனி 11-07-2032- 11-07-2055 [ராகு சுக்‌ 28-01-2014-27-01-2017 
பூத 11-07-2055-11-07-2072 [ராகு சூரி 27-01-2017-22-12-2017 
கே 11-07-2072-11-07-2079 [ராகு சந்‌ 22-12-2017-23-06-2019 
சுத்‌ _11-07-2079-11-07-2099 [ராகு செ 23-06-2019 11-07-2020 





Salem,T.N. 
சூரி திசை இருப்பு 00-வருடம்‌ 09-மாதம்‌ 0௪ நாள்‌ 










































இந்தச்‌ சாதகர்‌ 10 வரை மட்டுமே படித்துவிட்டூுத்‌ தங்க நகை 
வேலை செய்து வருகிறார்‌. இவருக்கு இராகு தசா (12) சந்திர புத்தி (8) 
வரை அதிக வருமானமும்‌ இல்லாதக்‌ காரணத்தால்‌ அண்ணன்‌ வீட்டில்‌ 
வாழ்ந்து கிட்டதட்ட அடிமைபோல்‌ இருந்து வந்துள்ளார்‌. அண்ணன்‌ இவரை 
அதிகமாகக்‌ கேவலப்படுத்திய போதும்‌ துணிச்சல்‌ இல்லாமல்‌ அவரது 
வீட்டிலேயே காலம்‌ தள்ளி வந்துள்ளார்‌. இவரது திருமணத்திற்கு அண்ணன்‌ 
தடையாகவும்‌ இருந்துள்ளார்‌. ஆனால்‌ செவ்வாய்‌ (7) புத்தி துவங்கியதும்‌ 
தைரியமாகத்‌ தனியாக வீடு பாரத்து தனது தாயாருடன்‌ வந்து விட்டார்‌. 
தற்சமயம்‌ திருமணமும்‌ கூடி வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 

இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 7 இல்‌ இருந்து, 3 ஆம்‌ 
பாவக தைரியத்தை வரவழைத்ததுடன்‌, 7 ஆம்‌ பாவகக்‌ காரகமாகிய 
திருமணத்தையும்‌ கொடுத்துள்ளது. அதேநேரம்‌ அவமானத்திற்கு (8) முடிவும்‌ 
வந்துள்ளது. 


252 


125. சாதகர்‌ : மோதிலால்‌ (88706 64535) பிறந்த நாள்‌ : 01.03.1972 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 03.07 பிறந்த ஊர்‌ : நாமக்கல்‌. 

















Mothilal திசை விப 





ம்‌ த்த ப ம்‌ 
01-03-1972 03:07:00 சுத்‌ 12-09-1953-12-09-1973 (குரு குரு 13-09-2014-31-10-2016 
Namakkal,T.N. சூரி 12-09-1973-13-09-1979 [குரு சனி 31-10-2016 14-05-2019 
சுக்‌ திசை இருப்பு 01-வருடம்‌ 06 மாதம்‌ 12-நாள்‌ சந்‌ _13-09-1979-12-09-1989 [குரு புத 14-05-2019-19-08-2021 





செ_12-09-1989- 12-09-1996 [சுரு கே 19-08-2021-26-07-2022 
சூ 12-09-1996 13-09-2014 [குரு சுக்‌ 2607-2022-26-03-2025 





குரு செவ்‌ சனி சந்‌ குரு 13-09-2014-13-09-2030 [குரு சூரி 2603-2025-12-01-202 
2 சனி 13-09-2030-12-09-2049 [குரு சந்‌ 12-01-2026 14-05-2027 
த 12-09-2049-13-09-2066 [குரு செ 14-05-2027-19-04-2028 
தேத 13-09-2066- 12-09-2073 [குரு ராகு 19-04-2028-13-09-2030 














இந்தச்‌ சாதகருக்கு குரு தசாவில்‌ (1) புதன்‌ புத்தி (3) நடந்து 
வருகிறது. கடந்த ஆகஸ்ட்‌ 2019 இவருக்குப்‌ புற்றுநோய்‌ இருப்பது 
கண்டுபிடிக்கப்படுகிறது. அதன்பின்‌ நாட்டு வைத்தியரின்‌ ஆலோசனையின்படி 
புற்றுநோய்க்கு வேப்பிலை சாறு தினமும்‌ சாப்பிட்டு வந்துள்ளார்‌. ஆச்சரியம்‌ 
ஒரே மாதத்தில்‌ புற்றுநோய்‌ சுத்தமாக நிவர்த்தி ஆகி ஆரோக்கியமாக 
மாறிவிட்டார்‌. ஆய்வு விதிப்படி 3, 7, 11 ஆம்‌ திரிகோணம்‌ என்பது தடை 
நீக்கப்பட்ட பகுதி ஆகும்‌. இந்தத்‌ திரிகோணம்‌ இயங்கும்போது புது நோய்‌ 
வராது, ஏற்கனவே இருந்த நோய்களும்‌ விலகும்‌ காலம்‌ ஆகும்‌. 


மேலும்‌ சிக்லான அறுவை சிகிச்சையும்‌ இந்தப்‌ புத்தி காலத்தில்‌ 
செய்துகொள்ளலாம்‌, உயிருக்கு எந்த ஆபத்தும்‌ வராது என 
உறுதியளிக்கலாம்‌. அதன்படி இவருக்கு 3 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ 
புற்றுநோய்‌ சரியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


253 


126. சாதகர்‌ : மணிமாறன்‌ (88706 64535) பிறந்த நாள்‌ : 04.08.1982 


பிறந்த நேரம்‌ : இரவு 07.30 பிறந்த ஊர்‌ : நெய்வேலி 











[| திருவோணம்‌-2 

















Manimaran ம்‌ த்த ம்‌ 
04-08-1982 19:30:00 சர்‌ 55-05-1979-25-0- 52 குரு குரு 25-05-2014-13-07-2016 
Neyveli,T.N. செ 25-05-1989-25-05- 1996 3: சனி 13-07-2016-24-01-2019 
சந்‌ திசை இருப்பு 06-வருடம்‌ 09-மாதம்‌ 20-நாள்‌ கு 25-05- -05- 24-01-2019-01-05-2021 
குரு 25-05-2014-25-05-2030 [கு 
சனி 25-05-2030-25-05-2049 [குரு சுக்‌ 07-04-2022-02-12-202 


த 25-05-2049-25-05-20% [குரு சூரி 06-12-2024-24-09-2025 
கே 25-05-2066-25-05-2073 [குரு சந்‌ 24-09-2025-24-01-2027 
சுக்‌ 25-05-2073-25-05-2093 [குரு செ 24-01-2027-31-12-2027 
குரு கு 31-12-2027-25-05-2030 














இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.எஸ்‌.சி. (கணினி அறிவியல்‌) படித்து விட்டு 
அமெரிக்காவில்‌ வேலை செய்து வருகிறார்‌. இவருக்கு 2018 டிசம்பர்‌ மாதம்‌ 
துவக்க நிலைப்‌ புற்று நோய்‌ இருப்பது கண்டுப்பிடிக்கப்பட்டூள்ளது. 
அப்போது இவருக்குக்‌ குரு தசாவில்‌ (9) சனி புத்தி (9) 
நடைபெற்றுகொண்டு இருந்தது. 


அதன்பின்‌ சிகிச்சை துவங்கி அலோபதி மருந்துகள்‌ சாப்பிட்டு 
வந்தார்‌. அதனுடன்‌ வேறு சில சிகிட்சையும்‌ செய்து வந்தார்‌. இவருக்கு 
24.01.2019 அன்றுமுதல்‌ குரு தசாவில்‌, புதன்‌ புத்தி (7) ஆரம்பித்தது. 
ஆச்சரியம்‌ 2019 மார்ச்‌ மாதம்‌ முழுமையாகப்‌ புற்றுநோய்‌ நீங்கியது. சாதகர்‌ 
இப்போது ஆரோக்கிமாக இருந்து வருகிறார்‌. 


ஆய்வு விதிப்படி 3, 7, 11 நோய்கள்‌ வராது, ஏற்கனவே வந்திருந்த 
நோய்களும்‌ சரியாகும்‌ காலம்‌ ஆகும்‌. 


254 


127. சாதகர்‌ : முகமது மீரான்‌ (88706 64535) 


பிறந்த நேரம்‌ 


மதியம்‌ 02.05 


பிறந்த நாள்‌ 


பிறந்த ஊர்‌ 














Karur,T.N. 











Mohammed Meeran 
20-05-1975 14:05:00 


ஸ்ரீபதி பாவகம்‌ 


வயது 
44 வருடம்‌ 05-மாதம்‌ 17-நாள்‌ 























உ 





[1]. 


திசை புக்திகள்‌ 


20.05.1975 


கருர்‌. 


ஸ்ரீபதி பாவகப்படி 



































திரிகோணம்‌ கோள்கள்‌ 
சற்‌ சூரி கேது 
1,5,9 
புத 
2,6,10 
ராகு செவ்‌ சுக்‌ 
வ ர் ட்‌ சனி 
குரு 
4,8,12 
சூரி திசை இருப்பு 
0*-வருடம்‌ 01-மாதம்‌ 20-நாள்‌ 








திசை புக்தி அந்தரங்கள்‌ 





சூரி| 09-07-1973-10-07-1979 
சந்‌| 10-07-1979-09-07- 1989 





| 
09-07- 1996-22-03- 1999 
டட | 
22-03-1999- 15-08-2001 


27-01-2008-27-07-2008 
27-07-2008-20-09-2008 





செவ்‌ | 09-07- 1989-09-07- 1996 
ராகு | 09-07-1996-10-07-2014 


குரு| 10-07-2014-10-07-2030 
சனி| 10-07-2030-09-07-2049 
புத| 09-07-2049-10-07-2066 





15-08-2001-21-06-2004 


27-01-2011-21-12-2011 


21-06-2004-08-01-2007 
08-01-2007-27-01-2008 
வ ல படபம் டப்‌, 
27-01-2008-27-01-2011 


20-09-2008-21- 12-2008 
21-12-2008-22-02-2009 
22-02-2009-06-08-2009 
06-08-2009-30- 12-2009 
30-12-2009-21-06-2010 





கேது| 10-07-2066-09-07-2073 
சுக்‌|09-07-2073-09-07-2093 








21-12-2011-21-06-2013 
21-06-2013- 10-07-2014 





21-06-2010-24-11-2010 
24-11-2010-27-01-2011 

















இந்தச்‌ சாதகர்‌ தீய மது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்து 
வந்தார்‌. இவரால்‌ மது பழக்கத்தினை நிறுத்த முடியவில்லை. மது 
அருந்தாவிட்டால்‌ கைகால்‌ உடம்பெல்லாம்‌ நடுக்க துவங்கிவிடும்‌. இந்த 
நிலையில்‌ இராகு தசாவில்‌ (3) சுக்கிர புத்தி (11) துவங்கியது. டிசம்பர்‌ 


மாதம்‌ 2008 ஆம்‌ ஆண்டு போதை மறுவாழ்வு மையத்தில்‌ தங்கி சிகிச்சை 


எடுக்க முடிவெடுத்து அங்குச்‌ சேர்ந்தார்‌. 60 நாட்களில்‌ மதுபழக்க 
வழக்கத்தில்‌ இருந்து முழுமையாக மீண்டு சராசரி வாழ்க்கைக்கு 
வந்துள்ளார்‌. 


ஆய்வு விதிப்படி 3, 7, 11 ஆம்‌ திரிகோணம்‌ பன்மடங்கு இயங்கி 
நோய்‌ எதிர்ப்புத்‌ திறனை அதிகரித்துச்‌ சாதகரை ஆரோக்கியமாக வாழ 
வழிவகை செய்யும்‌. அதேபோல்‌ தீய 
இந்தத்‌ திரிகோணம்‌ 


உதாரண சாதகம்‌ ஆகும்‌. 


பழக்கவழக்கங்களில்‌ இருந்து 


சாதகரை மீட்கவும்‌ உதவும்‌ என்பதற்கு நல்ல 


255 


128. சாதகர்‌ : ரத்னா (94498 54850) பிறந்த நாள்‌ : 13.03.1973 


பிறந்த நேரம்‌ : காலை 10.20 பிறந்த ஊர்‌ : திருவனந்தபுரம்‌ 

















குரு 


செவ்‌ ராகு 
























Retna ம்‌ த்தி விபரம்‌ 

12-03-2973 10:20:00 [ராக 08-07: 1960-09-07-1978 புத புத 09-07-2013-05-12-2015 
TRIVANDRUM 09-07-1978-09-07- 1994 | புகு கே அபபட 1 
ராகு திசை இருப்பு 05-வருடம்‌ 03-மாதம்‌ 2௪ நாள்‌ ணி 09-07-1994-09-07-2013 [பூத 

கு 09-07-2013-09-07-2030 (புத ( 

09-07-2030-09-07-2037 
த்‌ _09-07-2037-09-07-2057 பூத செ 07-01-2022- க 2023 
09-07-2057-09-07-2063 [புத கு 05-01-2023-24-07-2025 
09-07-2063-09-07-2073 புத 24-07-2025-30- 10-2027 
09-07-2073-08-07-2080 [புத சனி 30-10-2027-09-07-2030 





































































இந்தச்‌ சாதகருக்கு புதன்‌ தசா 2013 ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
நடைபெற்று வருகிறது. இவருக்கு புதன்‌ (11) கேது (3) சுக்கிரன்‌ (11) 
சூரியன்‌ (11) என வரிசையாக 3, 7, 11 ஆம்‌ திரிகோணம்‌ இயங்கி 
வருகிறது. 


இந்தக்‌ காலக்கட்டங்களில்‌ தொழில்‌ கூட்டாளிகளுடன்‌ 
வெளிப்படையாக இருந்துள்ளார்‌, பிற உயிரினங்களுக்கு முக்கியத்துவம்‌ 
அளித்தல்‌, வாழ்க்கைத்‌ துணையுடன்‌ கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தல்‌, 
எதிர்காலச்‌ சிந்தனை ஏதுமின்றி, குழந்தைகளில்‌ கல்விக்கு அதிக 
முக்கியத்தும்‌ அளித்து அதற்கான பணத்தை அதிகம்‌ செலவு செய்தல்‌, 
பணம்‌ சேமிக்க எண்ணமில்லாமல்‌, உடல்‌ ஆரோக்கியத்திற்குத்‌ தீங்கு 
விளைவிக்கும்‌ என இரவு நேரங்கள்‌ வேலை செய்ய இயலாது என 
வேலையை இராஜினாமா செய்யதல்‌, அதிகநேரம்‌ தூங்குவது அதன்மூலம்‌ 
நல்லநோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌ ஆரோக்கியமான வாழ்வு எனப்‌ பலன்கள்‌ 
நடைபெற்று வருகிறது. 


256 


129. சாதகர்‌ : ராஜ்‌ குமார்‌ (98452 89270) பிறந்த நாள்‌ : 15.08.1968 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.46 பிறந்த ஊர்‌ : பெங்களுர்‌. 


























Raj Kumar 


திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
15-08-1968 18:46:00 சுத்‌ 2061953-25-06-1973[சூரு குரு 26-06-2014- 13-08-2016 
Bangalore, Kar. சூரி 25-061973-26-061979 [குரு சனி 13-08-201624-02-201 


சுக்‌ திசை இருப்பு 04-வருடம்‌ 10-மாதம்‌ 09-நாள்‌ குரு புத 24-02-2019-01-06-2021 
செ 25-06-1989-25-06-1996 


த 25-06-2049-26-06-20% [குரு செ 24-02-2027-31-01-202 
கே 26-062066-25-06-2073 கு 31-01-2028-2௨-06-2030 











3 குரு ௫ 
சனி 26-06-2030-25-06-2049 [குரு சந்‌ 25-10-2025-24-02-2027 
குரு 


இந்தச்‌ சாதகர்‌ அமெரிக்காவில்‌ பணிபுரிந்து வந்தார்‌. நல்லவேலை 
நல்லவருமானம்‌ வந்துகொண்டு இருந்த சமயம்‌. இக்காலக்‌ கட்டத்தில்‌ 
அமெரிக்காவிற்கும்‌ இந்தியாவிற்கும்‌ 20 இக்கும்‌ அதிமான முறை பயணம்‌ 
வந்து சென்றுள்ளார்‌. 


இதே காலக்கட்டத்தில்‌ தனது சில சொத்துக்களை விற்று உள்ளார்‌, 
அப்போது இவருக்குப்‌ பண தேவையும்‌ இல்லை, இருப்பினும்‌ சில 
சொத்துக்களை விற்று இருந்ததாகக்‌ கூறுகிறார்‌. 


இந்தப்‌ புத்தி காலத்தில்‌ எவ்வளவு அலைச்சல்‌ இருந்தாலும்‌ உடல்‌ 
சோர்வடையாமல்‌ இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


குழந்தைகளின்‌ படிப்பினைக்‌ கவனிக்க நல்லவேலை வருமானத்தை 
விட்டு விட்டுத்‌ தாயகம்‌ திரும்பி உள்ளதாகவும்‌ கூறுகிறார்‌. 


257 


130. சாதகர்‌ : முருகன்‌ (79045 31456) பிறந்த நாள்‌ : 30.08.1981 














































































பிறந்த நேரம்‌ : பகல்‌ 11.15 பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌. 
Ls] [5] 1 
செவ்‌ ஸ்ரீபதி பாவகப்படி 
திரிகோணம்‌ கோள்கள்‌ 
செவ்‌ ராகு 
Murugan 1 [ட்‌ த, 
30-08-1981 11:15:00 1 
Mettur,T.N. 
2,6,10 
பாவகம்‌ ர ரச 
பண்டு சூரி கேது சூரி சந்‌ புத 
வயது சத டம்‌ ல்‌ 
3- வருடம்‌ 02- மாதம்‌ 08-நாள்‌ புத ற 
சனி குரு சுக்‌ 
207 . 20. லக்‌ 4,8,12 
குரு ர - 
ப்‌ சம்‌ இசை இருப்பு 
08-வருடம்‌ 10-மாதம்‌ 25-நாள்‌ 
[3] 2 | 1] [12] 


திசை புக்தி அந்தரங்கள்‌ 

126-07-2006-23-12-2006 வ்‌ |26-07-2006-04-08-2006 
23-12-200௪ 10-01-2008 ்‌ ்‌ 04-08-2006-26-08-2006 
10-01-2008- 16-12-2008 26-08-2006- 15-09-2006 
1 12-2008-25-01-2010 15-09-2006-09- 10-2006 
25-01-2010-22-01-2011 09-10-2006-30- 10-2006 
22-01-2011-20-06-2011 30-10-2006-08- 11-2006 
20-06-2011- 19-08-2012 ல்‌ ்‌ = 08-11-2006-03- 12-2006 
19-08-2012-25-12-2012 ்‌ ்‌ 03-12-2006 10-12-2006 
25-12-2012-26-07-2013 | i 10-12-2006-23- 12-2006 















சுக்‌[26-07-1970-26-07-1990 
சூரி 26-07-1990-26-07-1996 
சந்‌|207-1996-26-07-2006 
செவ்‌|26-07-2006-26-07-2013 
ராகு | 26-07-2013-27-07-2031 
குரு|27-07-2031-27-07-2047 
சனி|27-07-2047-26-07-2066 
புத|26-07-2066-27-07-2083 
கேது|27-07-2083-26-07-2090 
















































இந்தச்‌ சாதகர்‌ 2008 ஆம்‌ ஆண்டு முதல்‌ 2008 ஆம்‌ ஆண்டு வரை 
வேலை ஏதும்‌ சரியாக அமையாது, தூக்கமின்றி அதற்காக மது 
பழக்கத்திற்கு அடிமையாகி அதில்‌ இருந்து மீள முடியாமல்‌ இருந்துள்ளார்‌. 
அப்போது இவருக்குச்‌ செவ்வாய்‌ தசாவில்‌ (9) குரு புத்தி (12) மற்றும்‌ சனி 
புத்தி (12) நடந்துள்ளது. ஆய்வு விதிப்படி 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ மதி 
மயக்கத்திற்குக்‌ கொண்டு செல்லும்‌. 


அதனால்‌ இவருக்கு எவரும்‌ பெண்‌ கொடுக்க முன்வரவில்லை. 
விரக்தி நிலையில்‌ இருந்துள்ளார்‌. இந்நிலையில்‌ செவ்வாய்‌ தசாவில்‌ புதன்‌ 
புத்தி (11) துவங்கி உள்ளது, 2010 ஆண்டு துவக்கத்தில்‌ இருந்தே மது 
பழக்கத்தில்‌ இருந்து மீளக்‌ கடுமையாக முயற்சி செய்து, கடைசியில்‌ 
இவரால்‌ மதுவின்றித்‌ தூங்க முடிந்துள்ளது. அதன்பின்‌ ஒழுங்காக 
வேலைக்குச்‌ சென்றுள்ளார்‌. இவருக்கு இதே புத்தியில்‌ திருமணமும்‌ 
நடந்துள்ளது. இவருக்கு 11 ஆம்‌ பாவகப்‌ புத்தி மதுவின்றி இயற்கையாக 
தூங்க முடியும்‌ என்கிற நிலைக்குக்‌ கொண்டு வந்துள்ளது. 


258 


131. சாதகர்‌ : இளங்கோவன்‌ (98655 81166) பிறந்த நாள்‌ : 27.10.1972 


பிறந்த நேரம்‌ : காலை 06.12 பிறந்த ஊர்‌ : மேடடூர்‌. 























Elongavan 
27-10-1972 06:12:00 கு 28-12-1964-28-12-1982|புத புத 28-12-2017-26-05-2020 
Mettur,T.N. தரு 28-12-1982-28-12-1998 [புத கே 26-05-2020-23-05-2021 


ராகு திசை இருப்பு 10-வருடம்‌ 02-மாதம்‌ 01-நாள்‌ சனி 28-12-1998-28-12-2017|புத சுத்‌ 23-05-2021-23-03-2024 
2 ்‌ ந 28-12-2017-28-12-2034 [பூத சூரி 23-03-2024-27-01-2025 


சுக்‌ 28-12-2041-28-12-2061 
சூரி 28-12-2061-29-12-2067 |புத ராகு 26-06-2027-12-01-2030 

29-12-2067-28-12-2077 |புத குரு 12-01-2030- 19-04-2032 
த சனி 19-04-2032-28-12-2034 











இந்தச்‌ சாதகருக்குச்‌ சனி தசா (9) இராகு புத்தியில்‌ (4) முதுகு 
தண்டவடத்தில்‌ வீக்கம்‌ (பல) என்று சொல்லக்‌ கூடிய வீக்கத்தினால்‌ 
முதுகுவலியால்‌ மிகவும்‌ சிரமப்பட்டூள்ளார்‌. இந்தப்‌ புத்தியில்‌ எந்தச்‌ 
சிகிச்சையயும்‌ பலன்‌ அளிக்கவில்லை, அதனால்‌ மனநிலையில்‌ சில 
பிரச்சினை ஏற்பட்டு மனோதத்துவ மருத்துவரிடம்‌ ஆலோசனை செய்து 
அதற்கான மருந்தும்‌ சாப்பிட்டு வந்துள்ளார்‌. 4 ஆம்‌ பாவகப்‌ புத்தி 5 ஆம்‌ 
பாவக அறிவினை பாதித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


அடுத்து வந்த குரு புத்தியில்‌ (3) முதுகுவலியும்‌ சரியானது, 
மனநலமும்‌ சரியானது. ஆய்வு விதிப்படி 3, 7, 11 ஆம்‌ பாவகம்‌ சாதகரை 
மீண்டும்‌ ஆரோக்கியமான நிலைக்குக்‌ கொண்டு வரும்‌ என்பதற்கு இந்தச்‌ 


சாதகம்‌ நல்ல உதாரணம்‌ ஆகும்‌. 


இவருக்குப்‌ புதன்‌ தசா (2) புதன்‌ புத்தியில்‌ (2) அரசு மேல்‌ 
நிலைப்பள்ளியில்‌ ஆசிரியர பணி கிடைத்துள்ளது. 


259 


132. சாதகர்‌ : தியாகராஜன்‌ (79045 31456) பிறந்த நாள்‌ : 27.04.1984 


பிறந்த நேரம்‌ : காலை 08.30 பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌. 
































Thiyagarajan ரம்‌ பரம்‌ 
27-04-1984 08:30:00 குரு 04-04-1974-04-04-1990 [புத புத 04-04-2009-01-09-2011 
Mettur,T.N. சனி 04-04-1990-04-04-2009 [பூத கே 01-09-2011-28-08-2012 
குரு திசை இருப்பு 05-வருடம்‌ 11-மாதம்‌ 07-நாள்‌ த சுக்‌ 28-08-2012-29-06-2015 
[த சூரி 29-06-2015-04-05-2016 

7 

















த சந்‌ 0405201604 10-201 
செ 04-04-2069-04-04-2076 





இந்தச்‌ சாதகர்‌ பி.இ., எம்‌.பி.ஏ. படித்துவிட்டுப்‌ பெங்களுருவில்‌ 
தகவல்‌ தொழில்‌ நுட்ப துறையில்‌ வேலை செய்து வருகிறார்‌. இவர்‌ 2012 
ஆம்‌ ஆண்டு பெங்களுருவில்‌ நிலம்‌ வாங்கிப்‌ போட்டுள்ளார்‌. அப்போது 
இவருக்குப்‌ புதன்‌ தசாவில்‌ (12) கேது புத்தி (7) நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்தது. 


இவர்‌ வாங்கிய இந்த நிலத்தை அரசுசாலை விரிவாக்கப்‌ பணி 
செய்வதற்காகக்‌ கையகப்படுத்தி விட்டனர்‌. இவரது நிலத்தை அரசு 
மதிப்பீட்டின்படி நஷ்டயீடு பணம்‌ கொடுத்துள்ளனர்‌. அது மார்கெட்‌ 
விலையை விட மிகவும்‌ குறைவு ஆகும்‌. அதனால்‌ இவருக்கு 70 
விழுக்காடு வரை நஷ்டம்‌ ஏற்பட்டுள்ளதாகக்‌ கூறுகிறார்‌. ஆய்வு விதிப்படி 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 
நிலம்‌ அல்லது வீடு வாங்கக்‌ கூடாது என்பதாகும்‌. அதன்படி இவர்‌ 7 ஆம்‌ 
பாவகப்‌ புத்தியில்‌ நிலம்‌ வாங்கி நஷ்டம்‌ அடைந்துள்ளார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 

260 


133. சாதகர்‌ : சுபிக்ஷா (98655 81166) பிறந்த நாள்‌ : 03.10.2001 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 15.52 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 











Subiksha ட சைவிபமம்‌ |  பத்திவிபம்‌ ந 


்‌ ர ற 
03-10-2001 15:52:00 கு _05-11-1989-06-11-2006 [சுக்‌ சுக்‌ 05-11-2013-07-03-2017 
Salem, T.N. கே 06-11-2006-05-11-2013 [சுக்‌ சூரி 07-03-2017-07-03-201 
புத திசை இருப்பு 05-வருடம்‌ 01-மாதம்‌ 02-நாள்‌ சுத்‌ 05-11-2013-05-11-2033 [சுக்‌ சந்‌ 07-03-2018-06 11-2019 





சூரி 05-11-2033-06-11-2039 [சுக்‌ செ 06-11-2019-05-01-2021 
சந்‌ 06-11-2039-05-11-2049 [சுக்‌ கு 05-01-2021-06-01-2024 


செ_05-11-2049-05-11-2056 [சுக்‌ குரு 06-01-2024-06-09-2026 
சூ 05-11-2056-06-11-2074 [சுக்‌ சனி 06-09-2026-05-11-2029 


குரு 06 11-2074-06-11-2090 [சுக்‌ பூத 05-11-2029-05-09-2032 
சனி 06 11-2090-06 11-2109 [சுக்‌ கே 05-09-2032-05-11-2033 











இந்தச்‌ சாதகர்‌ பி.இ., படித்து வருகிறார்‌. இவருக்கு நடப்பு சுக்கிர 
தசாவில்‌ (7) சந்திர புத்தி (3) ஆகும்‌. இவர்‌ கவிதை, கட்டூரை, நடிப்பு 


எனப்‌ பலவிதமான கலைகளில்‌ ஆதிக ஆர்வம்‌ உடையவர்‌. 


இவரது கல்லாரியில்‌ நடைபெறும்‌ அனைத்துக்‌ கலை விழாக்களிலும்‌ 
நிகழ்ச்சி தொகுப்பாளராகச்‌ செயல்பட்டு வருகிறார்‌. நல்ல பேச்சுத்‌ திறன்‌, 
தைரியமானவர்‌, தெளிவாகத்‌ தொகுத்து வழங்கும்‌ திறனைப்‌ பெற்று 
இருக்கிறார்‌. 


இவருக்கு 3, 7, 11 ஆம்‌ திரிகோணத்தில்‌ 4 கோள்களும்‌, 1, 5, 9 
ஆம்‌ திரிகோணத்தில்‌ 3 கோள்களும்‌ அகம்சார்ந்த நபர்‌ தனிதன்மை 
உடையவர்‌ என்பதைத்‌ தெளிவாக எடுத்து கூறுகிறது. மேலும்‌ நடப்பு சந்திர 
புத்தி (3) இவரின்‌ கலை ஆற்றலுக்கு (5) வலுசேர்ப்பதாகவும்‌ உள்ளது 
என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 





261 


134. சாதகர்‌ : சோபனா (79045 31456) பிறந்த நாள்‌ : 30.12.1995 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 02.25 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 















































நி வு [வ [0] ந ய [ப (வ 
Shobana [ திசை விபரம்‌ ர்‌ பரம்‌ 
30-12-1995 02:25:00 [பூத 16-05-1983-16-05-2000 [சுக்‌ சுக்‌ 16-05-2007-15-09-2010 
Salem, T.N. |[கே_1605-2000-16-05-2007 [சுக்‌ சூரி 15-09-2010-15-09-2011 
புத திசை இருப்பு 04-வருடம்‌ 04-மாதம்‌ 16 நாள்‌ [சுக்‌ 16-05-2007-16-05-2027 [சுக்‌ சந்‌ 15-09-2011-16-05-2013 





ச்‌ 
16-05-2027-16-05-2033 [சுக்‌ செ 1905-2013-19-07-2014 
சந்‌ 16-05-2033 16-05-2043 (சுக்‌ ராகு 16-07-2014-16-07-2017 














சுக்‌ ல 
குரு 16-05-2068-16-05-2084 [சுக்‌ த 16-05-2023-16-03-202 
சனி 16-05-2084-17-05-2103 [சுக்‌ சே 1603-2026-16-05-2027 














இந்தச்‌ சாதகி அழகு உடையவர்‌, நன்கு படித்தவர்‌, நல்ல வசதியான 
இடத்துப்‌ பெண்ணும்‌ ஆவார்‌. ஆனால்‌ 2014 ஆம்‌ ஆண்டு முதல்‌ 
திருமணத்திற்கு வரன்‌ பார்த்து வருகின்றனர்‌. இவர்‌ தகுதிக்குத்‌ தகுந்த 
வரன்‌ அமையாமல்‌ இவரது குடும்பத்தினர்‌ மிகுந்த கவலையுடன்‌ இருந்து 
வந்தனர்‌. ஆய்வு விதிப்படி இந்த நிலைக்கான காரணம்‌ இவருக்கு 2014 
முதல்‌ 2017 வரை சுக்கிர தசாவில்‌ (4) இராகு புத்தி (12) 
நடைபெற்றுக்கொண்டு இருந்தது. ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ 
கோள்‌ 6, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது திருமணத்திற்கு 
எதிரான காலம்‌ என்று கூறுகிறோம்‌. அதன்படி இவருக்குத்‌ 
திருமணத்திற்கான அனைத்துத்‌ தகுதியும்‌, முயற்சியும்‌ இருந்தும்‌ இராகு 
(12) புத்தியில்‌ திருமணம்‌ நடைபெறவில்லை. 


அதன்பின்‌ வந்த சுக்கிர தசா (4) குரு புத்தியில்‌ (3) திருமணம்‌ 
நல்ல முறையில்‌ முடிந்தது. 


262 


135. சாதகர்‌ : சிவக்குமார்‌. (98655 81166) : 23.03.1989 


பிறந்த நாள்‌ 


அதிகாலை 05.50 


பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌. 


பிறந்த நேரம்‌ : 

















Siva Kumar 
23-03-1989 05:50:00 சர்‌ 


திசை விபரம்‌ 


த்த வி ப்‌ 
21-05-1985-22-05-1995 [ராகு ராகு 21-05-2002-01-02-2005 


Mettur,T.N. 
சந்‌ திசை இருப்பு 0௭ வருடம்‌ 01-மாதம்‌ 28-நாள்‌ 


செ 22-05-1995-21-05-2002 
சூ 21-05-2002-21-05-2020 
குரு 21-05-2020-21-05-2036 
சனி 21-05-2036-22-05-2055 
த 22-05-2055-21-05-2072 





கே 21-05-2072-22-05-2079 








சுக்‌ 22-05-2079-22-05-209 
சூரி 22-05-2099-22-05-2105 








ராகு குரு 01-02-2005-27-06-2007 
கு சனி 27-06-2007-03-05-2010 
கு புத 03-05-2010-19-11-2012 
கு தே 19-11-2012-08-12-2013 
கு சுத்‌ 08-12-2013-08-12-2016 
து சூரி 08-12-201601-11-2017 
ராகு சந்‌ 01-11-2017-03-05-2019 
து செ 03-05-2019-21-05-2020 


சாதகர்‌ தனது நண்பருடன்‌ சேர்ந்து சுயமாக ஒரு புகைப்பட 
இவருக்கு இராகு தசாவில்‌ (12) சந்திர 
புத்தியில்‌ (8) நண்பர்மூலம்‌ ஏமாந்து போய்‌ இருக்கிறார்‌. 


இந்தச்‌ 
நிலையம்‌ நடத்தி வந்துள்ளார்‌. 


போட்டோ கிராபி என்பது சுக்கிரன்‌ மற்றும்‌ இராகு தொடர்பான 
தொழில்‌ ஆகும்‌. இவருக்கு இராசிக்‌ கட்டத்தில்‌ சுக்கிரன்‌ 2 இல்‌, இராகு 1 
இல்‌ உள்ளது. ஆய்வு விதிப்படி 8 ஆம்‌ பாவகம்‌ ஏமாந்து போகுதல்‌ 
சந்திர புத்திக்கு (8) 
தைரியமாக இடம்மாறி மீண்டும்‌ 


ஆகும்‌, அதன்படி இவர்‌ ஏமாந்துபோய்‌ இருக்கிறார்‌. 
(3) 
ஆரம்பித்து நல்லநிலைக்கு முன்னேறி 
வருகிறார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. இவருக்கு விதிப்படி 7 ஆம்‌ 
அதிபதி சூரியன்‌ 2 இல்‌ இருப்பதால்‌ சுயதொழில்‌ செய்யலாம்‌ என 


பின்‌ வந்த செவ்வாய்‌ புத்தியில்‌ 
சுயமாகத்‌ தனியாக ஸ்டூடியோ 


இருந்தும்‌ 8 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ தொழில்‌ கூட்டாளியிடம்‌ ஏமாந்து 
இருக்கிறார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


263 


136. சாதகர்‌ : சேகர்‌ (79045 31456) பிறந்த நாள்‌ : 26.02.1962 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.05 பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌. 


பப்ப பபப 














ராகு செவ்‌ குரு ராகு 
சூரி சுக்‌ 
[| 
லக்‌ சனி புத ம்பம்‌ லக்‌ 
கே 
(1 | 























1s] 


eka 
26 02- ல்‌ 18:05:00 
Mettur, 
































குரு திசை ர 03-வருடம்‌ 00-மாதம்‌ 23-நாள்‌ [புத 52-03-1964-22-03-2001 சுக்‌ சந்‌ 22-07-0123 03-2014 
| ஸ்ரீபதி பாவகம்‌ கே 22-03-2001-22-03-2008 சக்‌ ட்ட ன ர ரத 
| 

15.9 | கரி 22- மடக படம கக்‌ சுக்‌ குரு 22- 05-2019-20-01- ன 
[2,610 சனி புத தேது i 0 3-2044 [சுக்‌ சல 
|_ 3.7.1 | செவ்‌ குரு சூரி சுக்‌ செ 22-09-2042 23-021 புத 22-03-2024-21-01-2027 
[| 4.8.2 சந்‌ ராகு [ராகு 23-03-2051-22-03-2069 [சுக்‌ கே 21-01-2027-22-05-2028 





இந்தச்‌ சாதகர்‌ பட்டுச்சேலை வியாபாரம்‌ செய்து வருகிறார்‌. இவரின்‌ 
சுக்கிர தசா (7) இராகு புத்தியில்‌ (12) வியாபாரம்‌ மிகவும்‌ மோசமான 
நிலையில்‌ இருந்துள்ளது. இவருக்குப்‌ பெண்‌ நட்பு அதிகம்‌, அதனால்‌ இதே 
இராகு புத்தியில்‌ மனைவியுடனும்‌ பல விதமான பிரச்சினைகள்‌ 
இருந்துள்ளது. அதன்பின்‌ வந்த குரு புத்தியில்‌ வியாபாரம்‌ நல்ல 
சூடுபிடித்து ஒவ்வொரு ஊராகச்‌ சென்று வருகிறார்‌. நிறைய அலைகிநார்‌. 
அதனால்‌ போதுமான அளவு வியாபாரம்‌ நடந்து வருகிறது. மனைவியுடனும்‌ 
இப்போது இந்தப்‌ புத்தியில்‌ பெரிய பிரச்சினை ஏதும்‌ இன்றி அமைதியாகச்‌ 
செல்கிறது. 


இவரின்‌ விதிப்படி 7 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 விழுக்காடு 
கெட்டூள்ளது. இருந்தும்‌, 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ உள்ள 4 
கோள்களின்‌ புத்தியில்‌ ஏதோ ஒரளவு மனைவியுடன்‌ சமாளித்துச்‌ செல்ல 
முடிகிறது. இரட்டைப்படைப்‌ புத்திகளில்‌ பிரச்சினைகள்‌ தலைதூக்கி 
வருகிறது என்பது குறிப்படத்தக்கது ஆகும்‌. 


264 





137. சாதகர்‌ : தனக்கோடி (98655 81166) பிறந்த நாள்‌ : 19.12.1955 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.08 பிறந்த ஊர்‌ : மேடடூர்‌. 























Dhanakotti 


19-12-1955 05:08:00 


திசை விபரம்‌ 
Mettur,T.N. கு 0609-1962-06-09- 1980 கு தே 02-02-2018-31-01-201 
செவ்‌ திசை இருப்பு 0€-வருடம்‌ 08-மாதம்‌ 18-நாள்‌ குரு 0609-1980-06-09-1996 [புத சுக்‌ 31-01-2019-30-11-2021 


சனி 06-09-1996-07-09-2015 |பூத சூரி 30-11-2021-07-10-2022 
த 07-09-2015-06-09-2032 பூத சந்‌ 07-10-2022-07-03-2024 


த ராகு 05-03-2025-22-09-2027 
தரு 22-09-2027-28-12-2029 














த குரு 
த சனி 28-12-2029-06-09-2032 


இந்தச்‌ சாதகர்‌ பெங்களுரில்‌ பட்டுச்சேலை வணிகம்‌ செய்து 
வருகிறார்‌, இவருக்குப்‌ புதன்‌ தசா (2) புதன்‌ புத்தியில்‌ (2) மனத்தளவில்‌ 
பயம்‌ அதிகம்‌ இருந்துள்ளது, அதனால்‌ இவர்‌ வெளியூர்களுக்குச்‌ 
செல்வதோ அல்லது வெளியில்‌ தங்குவதோ இல்லை. 


இவருக்குப்‌ புதன்‌ தசாவில்‌ (2) கேது புத்தி (7) துவங்கிய பின்னர்‌ 
மனதில்‌ எந்தவிதப்‌ பயமும்‌ இன்றித்‌ தனியாக வெளியூர்களுக்குச்‌ செல்வது, 
அங்குத்‌ தங்குவது எனத்‌ தனது வியாபாரத்தை நன்கு விரிவுபடுத்தி 
வருகிறார்‌. மேலும்‌ சில பிரச்சினை காரணமாகத்‌ தனது நிலங்களை விற்க 
முடியாமல்‌ இருந்து வந்தவருக்கு இந்த 7 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ 
நல்லவிலை அதாவது கிட்டதட்ட 2 கோடிருபாய்‌ பணம்‌ கிடைத்து அதனை 
விற்கவும்‌ முடிந்துள்ளது. இவருக்கு 7 ஆம்‌ பாவகப்‌ புத்தி பயத்தை (8) 
நீக்கியும்‌, நிலம்‌ விற்பனை (3) செய்யவும்‌ உதவியுள்ளது. 


265 


138. சாதகர்‌ : மதுசூதனன்‌ (79045 31456) பிறந்த நாள்‌ : 29.12.1988 


பிறந்த நேரம்‌ : அதிகலை 03.29 பிறந்த ஊர்‌ : ஹோல்பட்‌, (கா 


























Mathu Soothanan 
29-12-1988 03:29:00 


Hospet, Kar. சூரி 11-07-2000-11-07-2006 [செ ராகு 07-12-2016-25-12-2017 
சுக்‌ திசை இருப்பு 11-வருடம்‌ 0௭ மாதம்‌ 11-நாள்‌ சந்‌ _ 11-07-200௪ 11-07-2016 |செ குரு 25-12-2017-01-12-2018 


செ 11-07-201௪ 11-07-2023|செ சனி 01-12-2018-10-01-202 
து 11-07-2023-11-07-2041[செ புத 10-01-2020-06-01-2021 
குரு 11-07-2041-11-07-2057 | கே 06-01-2021-04-06-2021 
னி 11-07-2057-11-07-2076 
11-07-2076-11-07-2093 














இவர்‌ பி.இ., (கணினிஅறிவியல்‌) படித்துள்ளார்‌. சினிமாத்‌ துறையில்‌ 
கதை எழுதி வருகிறார்‌. மூலக்கதை என்பது 3 ஆம்‌ பாவத்‌ தொழில்‌ 
ஆகும்‌. இவருக்கு ஒந்றைப்படையில்‌ மொத்தம்‌ 6 கோள்கள்‌ உள்ளன. 


குறிப்பாக 3, 7, 11 ஆம்‌ திரிகோணத்தில்‌ மொத்தம்‌ 5 கோள்கள்‌ உள்ளன. 


இவருக்கு 2, 6, 10 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ ஏதோ ஒரு வழியில்‌ 
பணம்‌ வருகிறது, ஆனால்‌ மூலக்கதைகள்‌ எழுத முடியவில்லை. காரணம்‌ 3 
ஆம்‌ பாவக ஆற்றலை 2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ இயங்கும்போது பெற 
முடியாது என்பதாகும்‌. 

இவருக்கு இராசிக்‌ கட்டத்தில்‌ சினிமாத்‌ துறையைக்‌ குறிக்கும்‌ 
சுக்கிரன்‌ 2 இல்‌ உள்ளதால்‌ இவரால்‌ இந்தத்‌ துறைக்குள்‌ செல்ல 
முடிந்தது. மேலும்‌ 6 ஆம்‌ அதிபதி குரு 8 இல்‌ இருப்பதால்‌ அடிமை 


வேலைக்குச்‌ செல்ல விருப்பமில்லை. 


266 


139. சாதகர்‌ : கபில்‌ தேவ்‌ (98655 81166) பிறந்த நாள்‌ : 08.01.1991 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 02.10 பிறந்த ஊர்‌ : தாமபுரி 























Kapil Dev 

08-01-1991 14:10:00 

Dharmapuri, TN. 

செவ்‌ திசை இருப்பு 03-வருடம்‌ 02-மாதம்‌ 28-நாள்‌ குரு 07-04-2012-07-04-2028 [குரு புத 07-12-2016-15-03-2019 
TL _ _ i னி 0704202908042047கரு கே 150920 900202 





தே 07-04-2064-08-04-2071 [குரு சூரி 19-10-2022-08-08-202 
சுத்‌ 08-04-2071-08-04-2091 (குரு சந்‌ 08-08-2023-07-12-2024 
சூரி 08-04-2091-07-04-2097 [குரு செ 07-12-2024-13-11-2025 











கு 
சந்‌ 07-04-2097-09-04-2107 [சுரு கு 13-11-2025-07-04-2028 


இந்தச்‌ சாதகருக்கு குரு தசாவில்‌ (4) புதன்‌ (8) புத்தியில்‌ 
திருமணம்‌ நடந்துள்ளது. திருமணம்‌ நடந்து ஒரு மாதத்தில்‌ கணவன்‌ 
மனைவி இடையே பிரிவினை நிகழ்ந்துள்ளது. ஆய்வு விதிப்படி புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ 6, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது திருமணம்‌ 


செய்யக்‌ கூடாது. 


இவருக்கு 7 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 100 விழுக்காடு நன்றாக 
இருந்தக்‌ காரணத்தால்‌ புதனுக்கு அடுத்து வந்த கேது புத்தியில்‌ (3) 
கணவன்‌ மனைவி மீண்டும்‌ ஒன்று சேர்ந்துள்ளனர்‌. மேலும்‌ இப்போது 


மனைவி கர்பமாக இருக்கிறார்‌ என்பது கூடுதல்‌ தகவல்‌ ஆகும்‌. 


ஆய்வு விதிப்படி கணவன்‌ மனைவி இருவருக்கும்‌ ஒற்றைப்படைப்‌ 
புத்திகள்‌ ஒரே சமயத்தில்‌ வந்தால்‌, ஏற்கனவே பிரிந்து இருப்பவர்கள்‌ 
மீண்டும்‌ ஒன்று சேருவதாற்கான வாய்ப்பு ஏற்படும்‌. 


267 


140. சாதகர்‌ : கமலக்கண்ணன்‌ (79045 31456) பிறந்த நாள்‌ : 28.01.1990 


பிறந்த நேரம்‌ : மாலை 04.56 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 









































Kamala Kannan 

28-01-1990 16:56:00 

Salem, T.N. 

செவ்‌ திசை இருப்பு 00-வருடம்‌ 07-மாதம்‌ 17-நாள்‌ 

















1-௨. ௨௫ 99௬ குரு 15-09-2008-05- 11-2070 
து 16-09-1990-15-09-2008 சனி 03-11-2010-17-05-2013 
15-09-2008 15-09-2024 [es 5 17-05-2013-22-089-2015 
னி 15-09-2024-16-09-2043 [குரு கே 22-08-2015-28-07-2016 
5 18-09-2043 15-09-2060 [குரு சுக்‌ 28-07-2016-29-03-2019 

15-09-2060 16-09-2087 [குரு சூரி 29-05-2019- 16-01-2020 
16-09-2067-16-09-2087 [குரு சந்‌ 16-01-2020- 17-05-2021 
16-09-2087-15-09-2093 [குரு செ 17-05-2021-22-04-2022 
15-09-2093. 17-09-2103 [6 கு 22-04-2022-15-09-2024 





















































இந்தச்‌ சாதகருக்கு குரு தசாவில்‌ கேது புத்தியில்‌ பெண்‌ தேட 
ஆரம்பித்துள்ளனர்‌. ஆனால்‌ கேது புத்தியில்‌ திருமணம்‌ கூடி வரவில்லை. 
கேது புத்திக்குப்‌ பின்‌ வந்த சுக்கிர புத்தியில்‌ (7) திருமணம்‌ நடந்துள்ளது. 


இங்குச்‌ சாதகருக்குச்‌ சுக்கிர புத்தியில்‌ திருமணம்‌ நடைபெறுவதற்கு 
இரண்டூவிதமான காரணங்கள்‌ உள்ளன. ஒன்று புத்தியை நடத்தக்‌ கூடிய 
கோள்‌ சுக்கிர 7 இல்‌ இருந்து 3, 7, 11 ஆம்‌ பாவகங்களை 100 விழுக்காடூ 
இயக்கி 7 ஆம்‌ பாவகத்‌ திருமணத்தைக்‌ கொடுத்துள்ளது, இரண்டு தசாவை 
நடத்தக்‌ கூடிய கோள்‌ திருமணத்‌ தடையைக்‌ கொடுக்கக்‌ கூடிய 12 ஆம்‌ 
பாவகத்தில்‌ இருக்க, 12 ஆம்‌ பாவகத்திற்கு 8 ஆம்‌ பாவகமான 7 ஆம்‌ 
பாவகத்தில்‌ சுக்கிரன்‌ அமர்ந்து தசா பலன்‌ முறிவு ஏற்படுத்தி திருமணத்தை 
நடத்தியுள்ளது என்பதும்‌ குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. தசாவை நடத்தும்‌ 
கோள்‌ 6 அல்லது 12 ஆம்‌ பாவகங்களில்‌ அமாந்தால்‌ திருமணத்‌ தடையை 


ஏற்படுத்தும்‌, இந்நிலையில்‌ தசா பலன்‌ முறிவு தேவைப்படும்‌. 


268 


141. சாதகர்‌ : டேவிட்‌ பாலசந்தர்‌ (99407 17065)பிறந்த நாள்‌ : 18.02.1992 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 03.10 பிறந்த ஊர்‌ : கிருஷ்ணகிரி 























David Balachander 
18-02-1992 03:10:00 
Krishnagiri,T.N. [கே _05-12-1993-05-12-2000 [சுக்‌ சூரி 05-04-2004-05-04-2005 
புத திசை இருப்பு 01-வருடம்‌ 09-மாதம்‌ 16-நாள்‌ 

்‌ | சூரி 05-12-2020-05-12-2026 [சுக்‌ செ 05-12-2006-04-02-2008 


சந்‌ 05-12-2026-05-12-2036 [சுக்‌ கு 04-02-2008-04-02-2011 





சச 05-12-2036-05-12-2043 [சுக்‌ குரு 04-02-2011-05-10-2013 


கு 05-12-2043-05-12-2061 [சுக்‌ சனி 05-10-2013-05-12-2016 
தரு 05-12-2061-05-12-2077 |சுக்‌ த 05-12-2016-05-10-2019 


சனி 05-12-2077-05-12-20% [சுக்‌ தே 05-10-2019-05-12-2020 











இந்தச்‌ சாதகர்‌ வெளிநாட்டில்‌ பணிபுரிந்து வந்தார்‌. இவரின்‌ சுக்கிர 
தசா 2) புதன்‌ புத்தியில்‌ (3) வெளிநாட்டில்‌ சம்பாதித்த பணத்தை 
கொண்டு இவரது வீட்டை கட்டினார்கள்‌. ஆய்வு விதிப்படி 3 ஆம்‌ பாவகப்‌ 
புத்தி வெளிநாட்டுக்குச்‌ சாதகம்‌, ஆனால்‌ வீடு கட்டலாகாது. 


வீடு கட்டி முடித்தபின்‌ வெளிநாட்டு வேலையில்‌ பிரச்சினை வந்து 
தாயகம்‌ திரும்ப நேரிட்டது. இவர்‌ தாயகம்‌ வந்த நேரத்தில்‌ அப்பா இறந்து 
விட்டார்‌. அதனைத்‌ தொடர்ந்து இவரது அம்மாவிற்கும்‌ உடல்நிலை 
சரியில்லாமல்‌ ஓர்‌ அறுவை சிகிச்சை வரை சென்று, தாயார்‌ நோயாளி ஆகி 
இருக்கிறார்‌. 


ஆய்வு விதிப்படி ஒற்றைப்படைப்‌ புத்தி அகம்‌ சார்ந்த பாதிப்புகளை 
கொடுக்காது. ஆனால்‌ இவருக்கு அகம்‌ சார்ந்த பாதிப்புகளை கொடுத்து 
இருக்கிறது, காரணம்‌ 3 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ வீடு கட்டியதே ஆகும்‌. 


269 


142. சாதகர்‌ : வேல்சாமி (80562 20788) பிறந்த நாள்‌ : 05.09.1965 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 01.00 பிறந்த ஊர்‌ : கரூர்‌. 























Velsamy த ம்‌ த்த ம்‌ 
05-09-1965 01:00:00 கு ராகு 11-12- 2009_24-08-2012 
ரமா, 1.1. ராகு குரு 24-08-2012-17-01-2015 
கேது திசை இருப்பு 01-வருடம்‌ 03-மாதம்‌ 0௭நாள்‌ 3 -12- -12- கு ன்‌. 17-01-2015-23-11-2017 
சந்‌ ச 23-11-2017-12-06-2020 
ராகு கே டத தட தடவல்‌ 
குரு 12-12-2027-12-12-2043 [ராகு சூரி 30202250205 
A 12-12-2043-12-12-2062 [ராகு சந்‌ 25-05-2025-23-11-2026 
12-12-2062-12-12-2079 [ராகு செ 23-11-2026 12-12-2027 














இந்தச்‌ சாதகர்‌ பி.இ., எம்‌.பி.ஏ. படித்து ஒசூரில்‌ ஒரு பெரிய 
நிறுவனத்தில்‌ வேலை செய்து வருகிறார்‌. இவருக்கு அலுவலகப்‌ பணி 
காரணமாக அடிக்கடி வெளியூர்‌ சென்று வர வேண்டும்‌. 


இவருக்கு வெளிநாடு செல்லும்‌ யோகமும்‌ அமைந்தது. அதன்படி 
2018 பிப்ரவரி மாதம்‌ துருக்கி நாட்டிந்குச்‌ சென்று வந்துள்ளார்‌. ஆய்வு 
விதிப்படி பாவகக்‌ கட்டத்தில்‌ 3, 9, 12 ஆம்‌ பாவகத்தில்‌ உள்ள கோளின்‌ 
புத்தியிலும்‌ 4, 8 அல்லாத நீர்‌ இராசிகளில்‌ உள்ள கோள்களின்‌ 
புத்தியிலும்‌ வெளிநாடு செல்லச்‌ சிறிய அளவு முயந்சி செய்தால்‌ கூடச்‌ 
செல்ல முடியும்‌ என்பதாகும்‌. 


அதன்படி இவர்‌ இராகு தசா (12) புதன்‌ புத்தியில்‌ (3) வெளிநாடு 
சென்று வந்துள்ளார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


270 


143. சாதகர்‌ : சுப்பிரமணியன்‌ (80562 20788) பிறந்த நாள்‌ : 06.01.1966 


பிறந்த நேரம்‌ : இரவு 11.38 பிறந்த ஊர்‌ : நெய்வேலி 























டப்‌ ட 
06-01-1966 23:39:00 
Neyveli, T.N. குரு 27-03-1971- 27-03-1927 கே 22-08-2008- 19-08-2009 


ராகு திசை இருப்பு 05-வருடம்‌ 02-மாதம்‌ 17-நாள்‌ சனி 27-03-1987-27-03-2006|புத சுத்‌ 19-08-2009-19-06-2012 
ற - த 27-03-2006-27-03-2023 [பூத சூரி 19-06-2012-26-04-2013 


த செ 25-09-2014-22-09-2015 
த குரு 11-04-2018 17-07-2020 
த சனி 17-07-2020-27-03-2023 








இந்தச்‌ சாதகர்‌ முதன்‌ முதலில்‌ 1994 ஜனவரி மாதம்‌ சவுதி 
அரேபியாவிற்கு வேலைக்காகச்‌ சென்றார்‌. அதன்பின்‌ இப்போது ரஷ்யாவில்‌ 
வேலை செய்து வருகிறார்‌. 


ஆய்வு விதிப்படி பாவகக்‌ கட்டத்தில்‌ 3, 9, 12 ஆம்‌ பாவகத்தில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்தியிலும்‌ 4, 8 அல்லாத நீர்‌ இராசிகளில்‌ உள்ள 
கோள்களின்‌ புத்தியிலும்‌ வெளிநாடு செல்லச்‌ சிறிய அளவு முயற்சி 
செய்தால்‌ கூடச்‌ செல்ல முடியும்‌ என்பதாகும்‌. வெளிநாட்டிற்கு 4, 8 


பாவகத்தில்‌ உள்ள புத்திகள்‌ மட்டும்‌ தடையைக்‌ கொடுக்கும்‌. 


இவர்‌ முதன்‌ முதலில்‌ சவுதி அரேபியா சென்றபோது சனி தசாவில்‌ 
(6) கேது புத்தி (3) நடைபெற்றுக்‌ கொண்டு இருந்தது என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


271 


144. சாதகர்‌ : காத்தனா (80562 20788) பிறந்த நாள்‌ : 05.05.1993 


பிறந்த நேரம்‌ : பகல்‌ 11.48 பிறந்த ஊர்‌ : Mehsana,Guj 
||. 


இராசி 
சுவாதி-1 
ராகு சந்‌ 














Keerthana ம்‌ ல்க i 
05-05-1993 11:48:00 கு 03-05-1990-02-05-2008 [குரு குரு 02-05-2008-20-06-201 
Mehsana, Guj. துரு 02-05-2008-02-05-2024 [குரு சனி 20-06-2010-01-01-201 
ராகு இசை இருப்பு 14-வருடம்‌ 11-மாதம்‌ 27-நாள்‌ சனி 02-05-2024-03-05-2043 [குரு புத 01-01-2013-09-04-201 
ந 03-05-2043-02-05-2060 [குரு கே 09-04-2015-15-03-201 
தே 02-05-2060-03-05-2067 [குரு சுக்‌ 15-03-2016-14-11-201 
சுத்‌ 03-05-2067-03-05-2087 [குரு சூரி 14-11-2018-02-09-201 
குரு சந்‌ 02-09-2019-01-01-2021 











சந்‌ 03-05-2093-04-05-2103 [குரு செ 01-01-2021-08-12-2027 
செ_ 04-05-2105-04-05-2110 [சுரு ராகு 08-12-2021-02-05-2024 








இந்தச்‌ சாதகர்‌ இளங்கலைப்‌ படிக்க அமெரிக்கா சென்றார்‌. 
அதன்பின்‌ முதுகலை படிப்பு அங்கேயே முடித்துவிட்டு, அமெரிக்காவில்‌ 
வேலை செய்து வருகிறார்‌. 


ஆய்வு விதிப்படி பாவகக்‌ கட்டத்தில்‌ 3, 9, 12 ஆம்‌ பாவகத்தில்‌ 
உள்ள கோள்களின்‌ புத்தியிலும்‌ 4, 8 அல்லாத நீர்‌ இராசிகளில்‌ உள்ள 
கோள்களின்‌ புத்தியிலும்‌ சிறிய அளவு வெளிநாடு செல்ல முயற்சி 
செய்தால்‌ கூடப்‌ போதும்‌ வெளிநாடிந்கு வேலைக்காகவோ அல்லது 
படிப்பிற்காகவோ செல்ல முடியும்‌. ஆனால்‌ 4, 8 பாவகத்தில்‌ உள்ள 
புத்திகள்‌ மட்டும்‌ வெளிநாட்டிற்குத்‌ தடையைக்‌ கொடுக்கும்‌, அது நூர்‌ 
இராசியாக இருந்தாலும்‌ கூட. ஆய்வு விதிப்படி இவர்‌ இளங்கலைப்‌ படிக்க 
2010 ஆம்‌ ஆண்டு வெளிநாடு சென்ற போது இவருக்கு அப்போது குரு 
தசாவில்‌ குரு புத்தி நடைபெற்றுக்‌ கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது 
ஆகும்‌. 


272 


145. சாதகர்‌ : உத்தம்‌ சோர்டியா (99451 52695)பிறந்த நாள்‌ : 06.09.1949 


பிறந்த நேரம்‌ : இரவு 7.30 பிறந்த ஊர்‌ : சென்னை. 




















Uttam Chordia ம்‌ த்தி விபரம்‌ 
06-09-1949 19:30:00 
Chennai, T.N. 
ராகு திசை இருப்பு 11-வருடம்‌ 10-மாதம்‌ 18-நாள்‌ சனி 27-07-1977-26-07-1996 [க சூரி 22-02-2015-30-06-2015 
ந 26-07-1996-27-07-2013|க சந்‌ 30-06-2015-29-01-201 
கே 27-07-2013-26-07-2020|1க செ 29-01-2016-26-06-201 
சுத்‌ 26-07-2020-26-07-2040 [த கு 26-06-2016-14-07-2017 
்‌ கே குரு 14-07-2017-20-06-2018 
கே சனி 20-06-2018-30-07-2019 
கே த _30-07-2019-26-07-2020 














இந்தச்‌ சாதகருக்கு 3, 7, 11 ஆம்‌ திரிகோணத்தில்‌ மொத்தம்‌ 4 
கோள்கள்‌ உள்ளன. மேலும்‌ ஒற்றைப்படை இராசிகளில்‌ மொத்தம்‌ 6 
கோள்கள்‌ உள்ளன. அதன்படி இவர்கள்‌ குடும்பம்‌ ஒரு கூட்டுக்‌ குடும்பம்‌ 


ஆகும்‌. கிட்டதட்ட 20 நபர்கள்‌ ஒரே வீட்டில்‌ வசித்து வருகிறார்கள்‌. 


இவருக்கு நடப்பு கேது தசா (7) புதன்‌ புத்தி (7) ஆகும்‌. இந்தப்‌ 
புத்தியில்‌ இவருக்கு நடைபெறும்‌ பலன்கள்‌ : நவீன தகவல்‌ தொழில்‌ 
நுட்பத்தை அறிந்துகொள்ளுதல்‌, தைரியமாக முடிவுகளை எடுத்தல்‌, 
வருமானத்திற்கு அதிக முக்கியத்துவம்‌ கொடுக்காமல்‌ குடும்பதிற்குத்‌ 
தேவையான பணத்தை மட்டும்‌ சம்பாதித்தல்‌, வாழ்க்கைத்‌ துணைக்கு 
மரியாதை கொடுத்து அனைத்து முடிவுகளையும்‌ ஆலோசித்து எடுப்பது, 
உடலுக்கும்‌ மனத்திற்கும்‌ புத்துணர்ச்சியை அளிக்கும்‌ தூக்கத்திற்கு அதிக 
முக்கியத்துவம்‌ அளித்து நண்டநேரம்‌ தூங்குவது. 


273 


146. சாதகர்‌ : மஞ்சுளா (93821 41740) பிறந்த நாள்‌ : 13.11.1982 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 01.30 பிறந்த ஊர்‌ : சென்னை. 


19 2 








இராசி 
[2 | சித்திரை-1 


செவ்‌ கேது 


























Manjula திசை விபரம்‌ புத்தி விபரம்‌ 
13-11-1982 01:30:00 செ _2-09-1982-29-09-1989 [குரு குரு 29-09-2007-16-11-2009 
Chennai, T.N. சூ 29-09- 1989-29-09-2007 | கு 
செவ்‌ திசை இருப்பு 0€-வருடம்‌ 10-மாதம்‌ 15-நாள்‌ 29-09-2007-29-09-2023 [க 



















னி 29-09-2023-29-09-2042 [குரு கே 04-09-2014-11-08-2015 
த 29-09-2042-29-09_2059 [குரு சுக்‌ 11-08-2015-11-04-2018] 
29-09-2059-29-09-2066 [குரு சூரி 11-04-2018-29-01-2019 
$ 29-09-2066-29-09-2086 [குரு சந்‌ 29-01-2019-30-05-2020 
29-09-2086-28-09-2092 (கரு ௪ _30-05-2020-05-05-2021 
28-09-2092-30-09-2102 கு 05-05-2021-29-09-2023 

































இந்தச்‌ சாதகர்‌ ஜெனரல்‌ காப்பீட்டு நிறுவனத்தில்‌ முகவராகப்‌ 
பணிபுரிந்து வருகிறார்‌. இவர்‌ 2015 முதல்‌ 2018 வரை தனது வீட்டைக்‌ 
கட்டி முடிக்க எவ்வளவோ முயந்சி செய்தும்‌ முடியவில்லை. 





ஆய்வு விதிப்படி வீடுகட்ட வாங்க இரட்டைப்படைப்‌ புத்திகள்‌ 
உத்தமம்‌ ஆகும்‌. வீடு என்பது 4 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ ஆகும்‌. இந்த வீடு 
கட்டுவதற்கு 3, 7, 11 ஆம்‌ பாவகப்‌ புத்திகள்‌ உதவாது என 
கொள்கிறோம்‌. காரணம்‌ 3, 7, 11 ஆம்‌ பாவகம்‌ என்பது 4 ஆம்‌ 


பாவகத்திற்கு 4, 8, 12 ஆக வரும்‌ என்பதே ஆகும்‌. 


அதன்படி இவருக்கு 2015 ஆம்‌ ஆண்டு முதல்‌ 2018 ஆம்‌ ஆண்டு 
வரை நடைபெற்ற புத்திகள்‌ குரு தசாவில்‌ (3) சுக்கிரன்‌ புத்தி (3) மற்றும்‌ 
சூரிய புத்தி (3) ஆகும்‌. அதன்பின்‌ வந்த சந்திர புத்தி (2) தசா பலன்‌ 
முறிவு காலத்தில்‌ கடன்‌ (6) கிடைத்து வீடுகட்டி முடித்தார்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 
274 


147. சாதகர்‌ : வெங்கடேஷ்‌ (91505 10728) பிறந்த நாள்‌ : 05.05.1981 


பிறந்த நேரம்‌ : பகல்‌ 10.30 பிறந்த ஊர்‌ : கும்பகோணம்‌ 








[z=] [2 | [2] [=| 





























Venkatesh 
05-05-1981 10:30:00 


குரு குரு 
கரி இிசை இருப்பு 0-௮ 
சூரி திசை இருப்பு 01-வருடம்‌ 10-மாதம்‌ 28-நாள்‌ செ _03-04-1993-03-04-2000 [குரு த 03-12-2022-10-03-2025 
ப (0 பஸ பம சக்‌ 1௪02-௮௭ 150-௮2௧ 
குரு 03-04-2018-03-04-2034 (குரு சுக்‌ 14-02-202௨ 15-10-2028 
குரு சூரி 15-10-2028-03-08-2029 
ந 03-04-2053-03-04-2070 [குரு சந்‌ 03-08-2029-03- 12-2030 


கே 03-04-2070-03-04-2077 [குரு செ 03-12-2030-09- 11-2031 
சுக்‌ 03-04-2077-03-04-2097 குரு து 09-11-2031-03-04-2034 





























இந்தச்‌ சாதகர்‌ 2006 ஆம்‌ ஆண்டு முதல்‌ குவைத்‌ நாட்டில்‌ வேலை 
செய்து வருகிறார்‌. இத்தனை ஆண்டுகள்‌ வெளிநாட்டு வருமானம்‌ வந்தும்‌ 
இவரால்‌ ஒரு நிலம்‌ கூடத்‌ தன்‌ பெயரில்‌ வாங்க முடியவில்லை. இவரது 4 
ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை : 4 இல்‌ தியகோள்‌ சனி, 4 ஆம்‌ வீட்டு 
அதிபதி புதன்‌ 11 இல்‌, 4 ஆம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ செவ்வாய்‌ மற்றும்‌ 
சுக்கிரன்‌ 11 இல்‌ (அதாவது 4 இக்கு 8 இல்‌) 4 ஆம்‌ பாவக சர்வாஷ்டக 
வாககம்‌ 28 ஆகும்‌. எனவே 4 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பனை 25 விழுக்காடு 
மட்டுமே இவர்‌ இத்தனை ஆண்டுகள்‌ சம்பாதித்த பணம்‌ அனைத்தும்‌ சுபச்‌ 
செலவுகள்‌ செய்துள்ளார்‌. ஒரு தங்கை, அக்கா மகள்‌ இரண்டு, அதன்பின்‌ 
தனக்கு என்று மொத்தம்‌ 4 திருமணங்களை நடத்தி செலவுச்‌ செய்துள்ளார்‌, 
அதனால்‌ வீடுகட்ட முடியவில்லை. 


மேலும்‌ 3,7,11 ஆம்‌ திரிகோணத்தில்‌ மொத்தம்‌ 7 கோள்கள்‌, 
அதனால்‌ இவருக்கு இதுவரை எந்த நோயும்‌ வந்ததில்லை என்பது 
குறிப்பிடத்தக்கது. 


275 


148. சாதகர்‌ : பால கிருஷ்ணன்‌ (98425 54524) பிறந்த நாள்‌ : 14.02.1970 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 03.45 பிறந்த ஊர்‌ : திருநெல்வேலி 
































Bala Krishnan திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
14-02-1970 03:45:00 ந்‌ 22-01-1970-22-01-1980 [குரு குரு 22-01-2005- 12-03-2007 
Tirunelvelli,T.N. 22-01-1980-22-01-1987 [குரு சனி 12-03-2007-22-09-2009 








சந்‌ திசை இருப்பு 09-வருடம்‌ 11-மாதம்‌ 07-நாள்‌ 5 குரு ந 22-09-2009_29_12-2011 
குரு கே 29-12-2011-04-12-2012 
ரு சுக்‌ 04-12-2012-05-08-2015 























இந்தச்‌ சாதகர்‌ கோவையில்‌ துணை ஆட்சியராகப்‌ பணிபுரிந்து 
வருகிறார்‌. இவருக்குக்‌ குரு தசாவில்‌ (11) செவ்வாய்‌ புத்தி (4) 22.09.2017 
முதல்‌ 29.08.2018 வரை நடைபெற்றுக்கொண்டு இருந்தது. 2018 ஜுன்‌ மாதம்‌ 
தனது சொந்த ஊரான நெல்லையில்‌ ஒரு பழைய வீடு வாங்கினார்‌. 
இரட்டைப்படைப்‌ புத்தியில்‌ சொத்துச்‌ சேர்கை என்பது சரியாகத்தான்‌ 
இருந்தது. 





அதன்பின்‌ 2018 ஆவணி மாதம்‌ முதல்‌ வாங்கிய வீட்டைக்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக வாஸ்துபடி மாற்றி அமைத்து வந்தார்‌. கடந்த 2019 ஜுன்‌ 
தனது தாயாருக்கு உடல்நிலை மிகவும்‌ மோசமாக மாற மருத்துவமனையில்‌ 
சோத்துச்‌ சிகிச்சை அளித்து வந்தனர்‌. அப்போது வீடு கட்டும்‌ வேலையை 
நிறுத்தினர்‌, சரியாக 10 நாட்களில்‌ தாயார்‌ பூரணமாக நலம்‌ பெற்றுவிட்டார்‌. 
இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இராகு 3 ஆம்‌ பாவகத்தில்‌ 
இருக்கும்போது வீட்டு வேலை செய்தது 4 ஆம்‌ பாவகத்‌ தாயாரைப்‌ 
பாதித்துள்ளது. 


276 


149. சாதகர்‌ : ராஜேஷ்‌ மோகன்‌ (99400 22332) பிறந்த நாள்‌ : 16.04.1973 


16.04.1973 பிறந்த ஊர்‌ : முசிறி 


பிறந்த நேரம்‌ : 























5 விபரம்‌ 


திசை விபரம்‌ ந்த 
சனி 17-06-2015-20-06-2018 


16-06-1964- 17-06-1974 [சனி 


RAJESH MOHAN 
16-04-1973 20:05:00 சர்‌ 


Musiri,T.N. 
சந்‌ திசை இருப்பு 01-வருடம்‌ 02-மாதம்‌ 00-நாள்‌ 





செ 17-0௪ 1974-17-06 1981 
கூ 17-06 1981-17-06-1999 
குரு 17-0௪ 1999- 17-06-2015 
சனி 17-06-2015-17-06-2034 
த 17-06 2034-17-06-2051 
கதே 17-06-2051-17-06-2058 


த 20-06-2018-27-02-2021 
கே 27-02-2021-08-04-2022 
சுக்‌ 08-04-2022-07-06-2025 
சூரி 07-06-2025-20-05-2026 
சந்‌ 20-05-2026-20-12-2027 
செ_20-12-2027-28-01-2029 





சுத்‌ 17-06-2058-17-06-2078 








சூரி 17-06-2078-16-06-2084 








கு 28-01-2029-04-12-2031 
குரு 04-12-2031-17-06-2034 


பி.இ., 
நிறுவனத்தில்‌ உதவி மேலாளராக நல்லநிலையில்‌ பணிபுரிந்து வந்தார்‌. 


இந்தச்‌ சாதகர்‌ படித்துவிட்டு ஒரு தகவல்‌ தொழில்‌ நுட்ப 


இவருக்குக்‌ குரு தசாவில்‌ இராகு புத்தி 21.01.2013 முதல்‌ 17.06.2015 
வரை நடந்துகொண்டு இருந்த சமயம்‌ 2014 ஆம்‌ ஆண்டு தைமாதம்‌ 
திருப்போரூரில்‌ அதிக மதிப்பு கொண்டு நிலம்‌ வாங்கியுள்ளார்‌. இந்த நிலம்‌ 
வாங்கி 3 மாதத்திற்குள்‌ தான்‌ பார்த்து வந்த வேலை பறிபோய்‌ உள்ளது. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3 இல்‌ இருக்கும்போது 
ஆனால்‌ இவருக்கு 
வேலை பறிபோய்‌ உள்ளது. அதனை எதிர்விளைவு என்று அழைக்கலாம்‌. 
ஒவ்வொரு செயலுக்கும்‌ ஒரு எதிர்விளைவு உண்டு என்பது நியூட்டனின்‌ 


கோட்பாடு ஆகும்‌. சொத்து வாங்க வேண்டிய காலத்தில்‌ வாங்க வேண்டும்‌. 


பார்த்து வரும்வேலை அதே நிலையில்‌ நீடிக்கும்‌. 


இரட்டைப்படையை இயக்கும்போது மிகவும்‌ கவனமாக இருக்க வேண்டும்‌. 


277 


150. முனைவர்‌.தி. விமலன்‌ (94431 93084) பிறந்த நாள்‌ : 10.01.1962 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.55 பிறந்த ஊர்‌ : மதுரை. 























5] 


[42] 
Dr.T.Vimalan 


10-01-1962 05:55:00 கு த 
Madurai,T.N. 12-07-1970-12-07-1986|புத கே 09-12-2007-05-12-2008 


குரு 
ராகு திசை இருப்பு 08-வருடம்‌ 0௭ மாதம்‌ 00-நாள்‌ சனி 12-07-1986- 12-07-2005 [பூத சுக்‌ 05-12-2008-06- 10-2011 
கு சந்‌ 11-08-2012-11-01-2014 
த செ 11-01-2014-08-01-2015 
கு 08-01-2015-27-07-2017 








புத்தி விபரம்‌ 
12-07-2005-09-12-2007 














ந்‌ 12-07-2055-12-07-2065 [பூத குரு 27-07-2017-02-11-2019 
செ _ 12-07-2065-12-07-2072 [புத சனி 02-11-2019-12-07-2022 











இவர்‌ கற்பகம்‌ பல்கலைக்கழகத்தில்‌, சோதிடவியல்‌ துறை 
தலைவராகப்‌ பணிபுரிந்து வந்தார்‌. 2012 ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ 
கோவையில்‌ ஒரு வீடு வாங்கினார்‌. அப்போது இவருக்கு நடப்பு புதன்‌ 
தசாவில்‌ (2) சந்திர புத்தி (3) ஆகும்‌. இவர்‌ வாங்கிய வீட்டைப்‌ 
புதுப்பித்து அந்த வீட்டிற்கு கிரகபிரவேசம்‌ செய்து நுழைவதற்குள்‌ 


பல்கலைக்கழகத்தில்‌ தான்‌ பார்த்து வந்த வேலையை இழந்தார்‌. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3 ஆம்‌ பாவகத்தில்‌ 
இருக்கும்போது இருக்கும்‌ வேலையில்‌ அப்படியே தொடர்வதை குறிக்கும்‌. 
ஆனால்‌ இவருக்கு நிரந்தர வருமானத்தைக்‌ கொடுத்து வந்த வேலை 
பறிபோய்‌ உள்ளது. காரணம்‌ 3 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ வீடு வாங்கியதே 


ஆகும்‌, இதனை எதிர்விளைவு என்று கூறலாம்‌. 


278 


இச்சாதகர்களுக்குக்‌ கிடைத்துள்ள சாதகமான பலன்கள்‌ 


3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 3, 7, 11 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 100 
விழுக்காடு இயங்கி இந்தப்‌ பாவகங்கள மூலம்‌ சாதகருக்கு 
மனமகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. 


புதுப்புது அறிமுகம்‌, புதுமுகங்களை தைரியமாகச்‌ சந்தித்தல்‌, 
புதுப்புது தொடர்புகள்‌, மனத்தில்‌ தோன்றுவதைச்‌ சரியாகப்‌ பதிவு செய்தல்‌, 
தைரியம்‌, விடாமுயற்சி, சரியான தகவல்‌ தொடர்புகள்‌, தகவல்‌ தொடர்பு 
சாதனங்களில்‌ உள்ள தொழில்‌ நுட்பங்களை அறிந்து கொள்ளுதல்‌, 
மனோபலம்‌, சொல்லவரும்‌ கருத்துக்களைச்‌ சுருக்கமாக தெளிவாக 
எடுத்துரைத்தல்‌, சிறுபயணங்கள்‌, உடற்பயிற்சி, உடல்‌ எடையைக்‌ 
குறைத்தல்‌, விளம்பரம்‌, புதியபரிணாமம்‌, அடூத்த கட்டதிற்குச்‌ செல்லுதல்‌, 
கூச்சமின்றிப்‌ பழகுதல்‌, தன்னைதானே வெளிப்படுத்துதல்‌, தேவைக்கு 
மட்டும்‌ பணம்‌ சம்பாதித்தால்‌ போதும்‌ என்கிற குணம்‌, ஓர்‌ இடத்தில்‌ உள்ள 
பொருள்களை மற்றொரு இடத்திற்கு மாற்றுதல்‌, வீரியம்‌ போன்ற 
பலன்களும்‌, 


வாழ்க்கைத்துணை, திருமணம்‌, தொழில்‌ கூட்டாளி, எல்லோரிடமும்‌ 
அன்பாகப்‌ பழகுதல்‌, அனைவரையும்‌ சமமாகக்‌ கருதுதல்‌, 
வாடிக்கையாளர்களுக்கு முக்கியத்துவம்‌ அளித்தல்‌, வாழ்க்கை துணையிடம்‌ 
அன்பாக இருத்தல்‌, வாழ்க்கைத்துணை மற்றும்‌ தொழில்‌ கூட்டாளிகளிடம்‌ 
கலந்து ஆலோசித்து முடிவு எடூத்தல்‌, வெளிப்படையாகச்‌ செயல்படூதல்‌, 
சமமாகப்‌ பங்கு போட்டுக்கொள்வது, நாளைய சிந்தனை இல்லாமல்‌ 
அன்றைய நாளை மட்டும்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌, சமுதாயத்தடன்‌ 
இணைந்துச்‌ செயல்படுதல்‌, மனிதவள மேம்பாட்டிற்குத்‌ திட்டமிடுதல்‌, 
சட்டத்திற்குப்‌ புறம்பான செயல்‌ மற்றும்‌ தீய விசயங்களுக்குத்‌ துணை 
போகாதிருப்பது, தீராத நோயில்‌ இருந்து விடுதலை போன்ற பலன்கள்‌ 
நடைபெற்றுள்ளது. 


மேலும்‌ தான்கொண்ட கொள்கையில்‌ உறுதிப்பாடு, வாரிசுகளின்‌ 
கல்விக்கு முக்கியத்துவம்‌ அளித்தல்‌, உடலை ஆரோக்கியமாக 


வைத்துக்கொள்ளுதல்‌, மனஅமைதி, நோய்‌ எதிர்ப்புத்‌ திறன்‌, சங்கக்‌ கூட்ட 


279 


நடவடிக்கைகள்‌, ஒருமித்த கருத்து கொண்டவர்களின்‌ கூட்டம்‌, நலன்‌ 
விரும்பிகளின்‌ ஆலோசனை கேட்டு அதன்படி செயல்படூதல்‌. மொத்தத்தில்‌ 
இருப்பதைக்‌ கொண்டூ திருப்தியாக வாழ இவர்களுக்குத்‌ தெரிந்துள்ளது. 


இச்சாதகர்களுக்குக்‌ கிடைத்துள்ள பாதகமான பலன்கள்‌ 


3, 7, 11 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 4, 8, 12 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 
இயங்காமல்‌ இந்தப்‌ பாவகங்கள்‌ மூலம்‌ சாதகருக்குக்‌ கிடைக்க வேண்டிய 


ஒரு சில சாதகமான பலன்களும்‌ தடைபட்டூள்ளது. 


சொத்துச்‌ சேர்க்கச்‌ சிரமப்பட்டுள்ளனர்‌. நவீன இயந்திரங்களைப்‌ 
பயன்படுத்துவதைத்‌ தவிர்த்து இருக்கின்றனர்‌. இடமாற்றம்‌, தனது நிலையை 
அடிக்கடி மாற்றிக்கொள்வது, சொந்தமாக வீடுகட்ட வேண்டும்‌ என்ற 
எண்ணம்‌ இல்லாதிருத்தல்‌, வாரிசுகளுக்குச்‌ சொத்துச்‌ சேர்த்து வைக்காமல்‌, 
முன்னோர்கள்‌ மூலம்‌ சொத்துச்‌ சேர்த்து இருந்தால்‌, அதையும்‌ 
பாதுக்காக்காமல்‌ விற்று விட்டவர்கள்‌, இரகசியங்களைப்‌ பாதுகாக்கத்‌ 


தெரியாமல்‌ சிக்கலில்‌ மாட்டிக்கொண்டவர்கள்‌, இரகசியத்‌ தொழில்‌ செய்யக்‌ 





கூடிய இடத்தில்‌ மாட்டிக்கொண்டதால்‌ தனிமைப்படுத்தப்பட்டவர்கள்‌, 


சட்டதிற்குப்‌ புறம்பான வில்லங்கமான பிரச்சினைகள்‌ ஏதாவது வந்தால்‌ 





அதனைச்‌ சந்திக்கத்‌ தயங்கியது, பணம்‌ சேமித்து வைப்பதில்‌ நாட்டம்‌ 
இல்லாதிருத்தல்‌, முன்னர்‌ சேமிக்கப்பட்டிருந்ந பணம்‌ (வங்கி வைப்பு 
தொகை) இருந்தாலும்‌ அதை உடைத்தது, ஒரு தொழிலுக்குமேல்‌ அடுத்த 
தொழில்‌ செய்ய வாய்ப்பு இருந்தும்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளாது இருத்தல்‌. 
திடீர்‌ யோகத்தை இவர்கள்‌ நம்புவதில்லை. உடலை வருத்தும்‌ எந்த 
வேலையும்‌ செய்ய மறுப்பது போன்ற பலன்கள்‌ நடைபெற்றுள்ளதை 
அறியமுடிகிறது. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்களுக்குரிய புத்திகளில்‌ நற்பலன்‌ 
தீயபலன்களைச்‌ சாகங்களுடன்‌ ஒப்பிட்டு ஆராய்ந்ததன்‌ வழி அவை 
முன்னா கூறிய விதிமுறைக்கேற்ப நற்பலன்‌ மற்றும்‌ தீயபலன்‌ 
தந்திருப்பதைக்‌ கண்டறிய முடிகிறது. 


280 


தொகுப்புரை 


50 சாதகங்களின்வழி கிடைக்கப்பெற்ற செய்திகள்‌. இன்பம்‌ 
திரிகோணத்தில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3 அல்லது 7 அல்லது 11 
ஆகிய பாவகங்களில்‌ இருந்தபோது நடைபெற்ற பலன்கள்‌ குறித்து 50 
சாதகங்களைக்‌ கொண்டு ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வுக்கு 
எடுத்துக்கொண்ட விதிகளின்படி இவர்களுக்கு அகம்‌ தொடர்பான காரகப்‌ 
பலன்கள்‌ நல்ல முறையில்‌ கிடைத்துள்ளது. அதேசமயம்‌ புறம்‌ தொடர்பான 
காரகப்‌ பலன்கள்‌ பாதிக்கப்பட்டூள்ளது. அதுவும்‌ குறிப்பாக 4, 8, 12 ஆம்‌ 


பாவகக்‌ காரகங்கள்‌ பாதிக்கப்பட்டூள்ளது என்பதை அறியமுடிகிறது. 


281 


இயல்‌ 5 
வீடு என்ற திரிகோணப்பாவங்கள்‌ 
முன்னுரை 


பன்னிரு பாவகங்களில்‌ 4, 8, 12 ஆகிய திரிகோணப்‌ பாவகங்கள்‌ 
வீடு என்று அழைக்கப்படுகிறது”. புத்தியை நடத்தும்‌ கோள்‌ வீடு என்னும்‌ 
4, 8, 12 ஆகிய திரிகோணப்‌ பாவகங்களில்‌ இருக்கும்‌ நிலையை 
ஆய்வுக்கு எடுத்துக்‌ கொண்ட 50 சாதகங்களுடன்‌ பொருத்திப்‌ பலன்‌ 
அறிவதாக வீடு என்ற திரிகோணப்‌ பாவகங்கள்‌ என்னும்‌ ஐந்தாம்‌ இயல்‌ 
அமைகின்றது. 


4, 8, 12 ஆகிய திரிகோணங்களின்‌ விளக்கம்‌ 


ஒற்றைப்படை பாவகங்களான 1, 5, 9 மற்றும்‌ 3, 7, 11 ஆம்‌ 





பாவகங்கள்‌ அகம்‌ என்றும்‌, இரட்டைப்பை பாவகங்களான 2, 6, 10 


மற்றும்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ புறம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


அதன்படி 4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ இரட்டைப்படை பாவகங்களில்‌ 
வருகின்றது. ஆகையால்‌ இந்த வீடு எனும்‌ திரிகோணம்‌ புநத்தைச்‌ 
சார்ந்தது ஆகும்‌. எனவே இந்த இயலில்‌ ஆராயப்பட இருக்கும்‌ 
சாதகங்களில்‌ புறம்‌ தொடர்பான பலன்கள்‌ நல்லமுறையில்‌ சாதகருக்குக்‌ 





கிடைக்கும்‌. அதேவேளையில்‌ அகம்‌ தொடர்பான காரகங்களில்‌ 
பாதிப்புகளை ஏற்படுத்தும்‌. அதுவும்‌ முக்கியமாக 1, 5, 9 ஆம்‌ 
பாவகங்களின்‌ காரகத்துவப்‌ பலன்களில்‌ அதிக பாதிப்புகளைக்‌ கொடுக்கும்‌. 


காரணம்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ என்பது 1, 5, 9 ஆம்‌ 
பாவகங்களுக்கு 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களாக வரும்‌. ஆய்விற்கு 


உட்படுத்தப்பட்டூுள்ள பன்னிரு விதிகளின்படி விதிஎண்‌ 4 என்பது 70 





விழுக்காடு பாதிப்புகளையும்‌, விதிஎண்‌ 8 என்பது எதிர்மறையாகவும்‌, 


விதிஎண்‌ 12 என்பது இயங்காது என அமையும்‌. 


்‌ இரா. அருள்வேல்‌, ஸ்ரீ ராஜ ஜோதிடம்‌, ப 99 


282 


வீடு என்ற திரிகோணத்தின்‌ விளைவுகள்‌ 


திரிகோண விதிகளின்படி, புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4, 8, 12 
என்னும்‌ வீடு திரிகோணப்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது, 


4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌, 

1, 5, 9 ஆம்‌ பாவகங்கள்‌ இயங்காது, 

2, 6, 10 ஆம்‌ பாவகங்கள்‌ பன்மடங்கு இயங்கும்‌. 

3, 7, 11 ஆம்‌ பாவகங்கள்‌ ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு இயங்கும்‌, 


திரிகோண விதிகளின்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ கூறப்பட்டுள்ள 
பலன்கள்‌ யாவும்‌ இந்தப்‌ புத்தியில்‌ நூறு விழுக்காடு நடைபெறும்‌. 
அதேவேளையில்‌ 1, 5, 9 ஆம்‌ பாவகங்களில்‌ கூறப்பட்டுள்ள பலன்கள்‌ 


யாவும்‌ கிடைக்காத நிலைகளில்‌ அமையும்‌. 
4, 8, 12 ஆம்‌ பாவகங்களின்‌ புத்தி தரும்‌ பலன்கள்‌ 


ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருந்து ஒரு கோள்‌ புத்தியை 
நடத்தும்போது நன்மையான பலன்கள்‌ மற்றும்‌ தீமையான பலன்கள்‌ 
இரண்டூம்‌ சேர்ந்தே நடக்கும்‌. அதன்படி 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ 
இருந்து ஒரு கோள்‌ புத்தியை நடத்தும்‌ போது ஏற்படும்‌ நன்மை மற்றும்‌ 
தீமையான பலன்கள்‌ கீழ்கண்டவாறு அமையும்‌. 


சாதகமான பலன்கள்‌: 


4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 4, 8, 12 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 100 
விழுக்காடு இயங்கும்‌. பொதுவாக 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ பெரிய 
நன்மையான பலன்கள்‌ ஏதும்‌ இல்லை. 4 ஆம்‌ பாவகத்தில்‌ 30 விழுக்காடு 
இலக்கினத்திற்கு நன்மையான பலன்கள்‌ கிடைக்கும்‌. ஆனால்‌ 8, 12 


பாவகங்கள்மூலம்‌ நன்மை என்பது மிகமிகக்‌ குறைவு. 


அசையும்‌ அசையாச்‌ சொத்துக்கள்‌ சோத்தல்‌, தேவைக்கு அதிகமான 


கையிருப்புப்‌ பணம்‌, மறைமுகச்‌ சொத்து (பினாமி, யூகங்களை 


283 


நம்பாதிருத்தல்‌, புரட்சிகரமான சிந்தனை, ஒரு விசயத்தை மெருகேற்றிப்‌ 
பேசாமல்‌ வெட்டு ஒன்று துண்டு இரண்டு எனப்‌ போட்டு உடைத்தல்‌, ஒரே 





வேலையை மீண்டும்‌ மீண்டும்‌ செய்கிறோமே என்கிற சலிப்பு இல்லாமல்‌ 
செய்த வேலையைச்‌ செய்து கொண்டே இருத்தல்‌, ஏதாவது ஒரு 


வேலையைச்‌ செய்து கொண்டே இருப்பார்கள்‌. 


காப்பீட்டு பணம்‌, எதிர்பாரத தனவருவாய்‌ இறப்பு காப்பீடு, 
லாட்டரியில்‌ பரிசு பணம்‌, இழப்பீடு பெறுதல்‌, நஷ்ட ஈடூ பெறுதல்‌, கேட்பார்‌ 
இல்லாமல்‌ கிடைக்கும்‌ பொருள்‌ மற்றும்‌ பணம்‌, புதையல்‌, அசிங்கம்‌ 
பாராமல்‌ வேலை செய்யக்‌ கூடியவர்கள்‌, மிகக்‌ கடுமையான வேலைகளைச்‌ 
செய்வது, மூளைச்சலவை செய்து இவர்களை மதமாற்றம்‌ செய்ய முடியாது, 
பல தோல்விகளைச்‌ சந்திந்து மனம்‌ பக்குவப்பட்டு இருக்கும்‌, அமானுச 


சக்திகள்‌ இருக்கக்‌ கூடும்‌, ஒற்றன்‌ வேலை செய்ய கூடியவர்கள்‌. 


இரவுபகல்‌ பாராமல்‌ கடின உடல்‌ உழைப்பு, கெளரவம்‌ பார்க்காமல்‌ 





உழைப்பது, அறிவியல்‌ ஆராய்ச்சியாளார்கள்‌, துப்பறியும்‌ நுணுக்கங்கள்‌, 
மற்றவர்களின்‌ இயலாமையைக்‌ கண்டறிவது இவர்களுக்குக்‌ கைவந்த 
கலையாகும்‌, பல தலைமுறைக்குத்‌ தேவையான சொத்துக்கள்‌ சேர்த்து 
வைப்பர்‌. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்‌, நாடு கடத்தப்படூதல்‌, வெளிநாட்டுக்‌ 
குடியுரிமை (12) தான்‌ என்கிற அகம்பாவம்‌ (1) அழிந்து முக்தி (12) பெற 
வழிவகைசெய்யும்‌. 


பாதகமான பலன்கள்‌: 


4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 8, 12 ஆம்‌ பாவகங்களின்‌ தீமையுடன்‌ 1, 5, 9 ஆம்‌ 
பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்களும்‌ இயங்காமல்‌ இந்தப்‌ பாவகங்கள்மூலம்‌ 
சாதகருக்குக்‌ கிடைக்க வேண்டிய மனமகிழ்ச்சி தடைப்படும்‌. அதாவது 


தீமை எனக்‌ கொள்ளலாம்‌. 


சாதகரின்‌ ஆரோக்கியம்‌ பாழ்பட்டூவிடும்‌, மனபலம்‌ இருக்காது, எதிலும்‌ 
பயம்‌, தோற்றப்‌ பொழிவை இழப்பது, சுயகெளரவத்தை இழத்தல்‌, கலைத்‌ 
துறையில்‌ இருந்து வெளியேறுதல்‌, மறைந்து வாழ்தல்‌, எப்போதும்‌ 
ஒருவிதப்‌ பதட்டம்‌ இவர்களிடத்தில்‌ காணப்படும்‌. மரணபயம்‌, எதிர்மறை 


சிந்தனைகள்‌, சமுதாயத்தில்‌ இருந்து தனிமைப்படுத்தப்படுதல்‌, 


284 


சிறைச்சாலை, மருத்துவமனையில்‌ மாட்டிக்கொள்வது, புத்தி பேதலிப்பு, 
மனநோய்‌, வியாபாரக்‌ கூட்டாளியிடம்‌ ஏமாந்து போகுதல்‌, திருமணமுறிவு, 
தனது பணத்தை அடுத்தவரிடம்‌ கொடுத்து ஏமாந்து போகுதல்‌, தவறான 
முடிவுகள்‌, மனவலி வேதனை, துக்கம்‌, கண்டறிய முடியாத நோய்கள்‌, 
மருந்துகளுக்குக்‌ கட்டுப்படாத நோய்கள்‌, உடலில்‌ உள்ள உறுப்புகள்‌ 
சேதமடைதல்‌, உடல்‌ உறுப்புக்கள்‌ அகற்றப்படுதல்‌, உடலுக்கும்‌ 
மூளைக்கும்‌ உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுதல்‌ (மூளைச்சாவு), கோமாவில்‌ 
இருத்தல்‌, இதயக்‌ கோளாறு, இதய அறுவை சிகிச்சை, புத்திர சோகம்‌, 
காதல்‌ முறிவு, யூக வணிகத்தில்‌ நஷ்டம்‌, கலைத்துறையில்‌ இருந்து 
வெளியேறுதல்‌, அவமானம்‌, மற்றவர்களைக்‌ கொலை செய்தல்‌, 
தற்கொலை சிந்தனை, தெய்வ அனுக்கிரகம்‌ இருக்காது இருத்தல்‌, ஆய்வுக்‌ 
கல்வியில்‌ தடை, வீட்டை விட்டூ வெளியேறுதல்‌, நாடோடிகள்‌, இலஞ்சம்‌ 





வாங்கிச்‌ சிக்கிக்கொள்ளுதல்‌, சட்டத்திற்குப்‌ புறம்பான செயல்கள்‌, 
பதுக்கல்‌, கடத்தல்‌, எதிர்பாராத விபத்துக்கள்‌, வெளிநாட்டு வணிகத்‌ 
தொடர்பு துண்டிப்பு, யூக வணிகத்தில்‌ நஷ்டம்‌, தீவிரவாதம்‌, நாத்திகம்‌ 
பேசுவது, பிற உயிர்களுக்குத்‌ தீங்கு செய்வது, இயற்கையை அழிப்பது, 
சட்டத்திற்குப்‌ புறம்பான இரகசியத்‌ தொழில்‌, அளவிற்கு அதிமான கடன்‌, 
பல எதிரிகள்‌, பிறரிடம்‌ பணம்‌ வாங்கிவிட்டு மீண்டும்‌ கொடுக்காமல்‌ 
ஏமாற்றுவது அல்லது மஞ்சள்‌ நோட்டீஸ்‌ விடுவது, பிறர்‌ சொல்‌ கேளாமை. 
சுயசித்ரவதை செய்தல்‌ (தற்கொலை படை) பிற மனிதர்களின்‌ துயரத்தில்‌ 
இன்பம்‌ காணுதல்‌, பிறர்‌ கண்கூச வைக்கும்‌ வன்மமான செயல்கள்‌, 


கேவலமான செயல்கள்‌ போன்றவை காணப்படும்‌. 


285 


151. சாதகர்‌ : பாஸ்கரன்‌ (63821 72056) பிறந்த நாள்‌ : 26.12.1963 


பிறந்த நேரம்‌ : காலை 09.07 பிறந்த ஊர்‌: நாமக்கல்‌. 














BASKARAN திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
26-12-1963 09:07:00 கேது 23-05- 1958-23-05- 1965 [ராகு ராகு 23-05-2008-03-02-2011 
Namakkal,T.N. சுக்‌ 23-05-1965-23-05- 1985 ராகு குரு 03-02-2011-29-06-2013 
கேது திசை இருப்பு 01-வருடம்‌ 04-மாதம்‌ 26 நாள்‌ சூரி 23-05-1985-24-05- 1991 சனி 29-06-2013-05-05-2016 
சந்‌ 24-05-1991-23-05-2001 [ராகு புத 05-05-2016-22- 11-2018 
கு 23-05-2008-23-05-2026 [ராகு சுக்‌ _ 10-12-2019_ 10-12-2022 
குரு 23-05-2026-23-05-2042 [ராகு சூரி 10-12-2022-04-11-2023 
சனி 22-05-2022 0520௪ ராகு 04-11- பக்கி 2025 














இந்தச்‌ சாதகர்‌ நிதி நிறுவனம்‌ நடத்தி வந்தார்‌. 2017 ஆம்‌ ஆண்டு 
வெளியில்‌ கொடுத்த பல கோடி ரூபாய்‌ வசூல்‌ செய்ய முடியாமல்‌ நிதி 
நிறுவனம்‌ தொடர்ந்து நடத்த முடியாமல்‌ நிறுத்தி விட்டார்‌. 


பொதுவாக 12 ஆம்‌ பாவகம்‌ என்பது சாதரின்‌ பணம்‌ வெளியில்‌ 
செல்வது, முதலீடு செய்வதைக்‌ குறிக்கும்‌. வெளியே கொடுத்த பணத்தை 
மீண்டும்‌ பெறுவதை 11 ஆம்‌ பாவகம்‌ குறிக்கும்‌. 12 ஆம்‌ பாவகத்தில்‌ 
அதிக கோள்கள்‌ உடைய நபர்கள்‌ வெளியே கொடுத்த பணத்தை மீட்க 


முடியாமல்‌ சிரமப்படூவார்கள்‌. 


அதன்படி இந்தச்‌ சாதகருக்கு 2017 ஆம்‌ ஆண்டு இராகுதசாவில்‌ (6) 
புதன்‌ புத்தி (12) நடைபெற்ற காலத்தில்‌ பணத்தை ஏமார்ந்து இருக்கிறார்‌. 
மேலும்‌ இவருக்கு 12 ஆம்‌ பாவகத்தில்‌ 4 கோள்கள்‌ உள்ளன என்பது 


குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


286 


152. சாதகர்‌ : பானு (94453 65162) பிறந்த நாள்‌ : 14.07.1982 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 14.56 பிறந்த ஊர்‌: திருவள்ளுர்‌. 























14-07-1982 14:56:00 
Tiruvallur,T.N. 


சந்‌ 13-01-2015-13-01-2025 [சந்‌ குரு 14-12-2017-15-04-201 
செ _13-01-2025-13-01-2032 [சந்‌ சனி 15-04-2019-13-11-202 














இந்தச்‌ சாதகருக்கு திருமணம்‌ ஆகி 10 ஆண்டுகள்‌ ஆகியுள்ள 
நிலையில்‌ இதுவரை குழந்தை இல்லை. மேலும்‌ மனவிரக்தியின்‌ உச்சத்தில்‌ 
தற்கொலை முயற்சியும்‌ செய்து இருக்கிறார்‌. இவரது கணவர்‌ சாதகத்தில்‌ 
100 விழுக்காடு புத்திர தோசம்‌ இருக்கிறது. இவரது சாதகப்படி 50 
விழுக்காடு புத்திரி தோஷம்‌ உள்ளது. ஒருவருக்குப்‌ புத்திரதோசம்‌ 
இருந்தால்‌ அவரது ஜோடிக்குப்‌ புத்திரி தோசம்‌ இல்லாமல்‌ இணைக்க 
வேண்டும்‌. மேலும்‌ இந்தப்‌ பெண்ணிற்கு 5 ஆம்‌ பாகத்தைக்‌ கெடுக்கக்‌ 
கூடிய திரிகோணமான 4, 8, 12 ஆம்‌ திரிகோணத்தில்‌ மொத்தம்‌ 6 
கோள்கள்‌ உள்ளன, அதனால்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவக இயக்கம்‌ மீண்டும்‌ 


மீண்டும்‌ வரும்‌ என்பதால்‌ புத்திரம்‌ (5) கிடைக்காமலேயே போய்‌ உள்ளது. 


மேலும்‌ இவருக்குச்‌ சந்திர தசா (6) இராகு புத்தியில்‌ (8) 
தற்கொலை சிந்தனை வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


287 


153. சாதகர்‌ : ராதா கிருண்ணன்‌ (95851 21899) பிறந்த நாள்‌ : 26.04.1963 


பிறந்த நேரம்‌ : காலை 08.34 பிறந்த ஊர்‌ : பெங்களுர்‌. 


MEE | EE 


குரு சுக்‌ [சூரி புத சந்‌ சுக்‌ குரு [சூரி புத ॥லக்‌ சந்‌ 











ஸ்ரீபதி பாவகம்‌ 





சனி கேது 


| £] 
்‌ 
ம 
5] 
|] 























வு (ஏ [வ] உற உ யு 


RADHA KRISHNAN திசை விபரம்‌ 


26-04-1963 08:34:00 சந்‌ 01-04-1960-01-04-1970 [சனி சனி 02-04-2011-04-04-2014 
Bangalore, Kar. செவ்‌ 01-04-1970-01-04-1977 [சனி புத _04-04-2014- 12-12-2016 


சந்‌ திசை இருப்பு 0€-வருடம்‌ 11-மாதம்‌ 0௭ நாள்‌ கூ _01-04-1977-02-04- 1995 [சனி கேது 12-12-2016-21-01-2018 
௭. குரு 02-04-1995-02-04-2011 [சனி சுக்‌ 21-01-2018-23-03-2021 

்‌ சனி 02-04-2011-01-04-2030 [சனி சூரி 23-03-2021-05-03-2022 
ந 01-04-2030-02-04-2047 [சனி சந்‌ 05-03-2022-04-10-2023 
கேது 02-04-2047-01-04-2054 [சனி செவ்‌ 04-10-2023-12-11-2024 
சுக்‌ 01-04-2054-01-04-2074 [சனி ராகு 12-11-2024-19-09-2027 
சூரி 01-04-2074-01-04-2080 [சனி குரு 19-09-2027-01-04-2030 




















இந்தச்‌ சாதகர்‌ தான்‌ வேலை செய்த நிறுவனத்தில்‌ பணம்‌ கையாடல்‌ 


செய்து விட்டதாக 2015 ஆம்‌ ஆண்டு சிறையில்‌ தண்டிக்கப்பட்டூள்ளார்‌. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்த கூடிய கோள்‌ 8 அல்லது 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது தவறு செய்யத்‌ தூண்டும்‌, அதே வேளையில்‌ 
தான்‌ செய்யும்‌ தவறுகளில்‌ வசமாகச்‌ சிக்கிக்‌ கொண்டு தண்டிக்கப்படுவதும்‌ 


இதே புத்திக்‌ காலத்தில்‌ நடைபெறும்‌. 


அதன்படி இவர்‌ 2015 ஆம்‌ ஆண்டு அக்டோபர்‌ மாதத்தில்‌, தான்‌ 
பணிபுரிந்து அலுவலகத்தில்‌ பணம்‌ கையாடல்‌ செய்து விட்டதாகப்‌ காவல்‌ 
துறை விசாரணையின்‌ அடிப்படையில்‌ 2015 ஆம்‌ ஆண்டூ டிசம்பர்‌ மாதம்‌ 
சிறை தண்டனை பெற்று இருக்கிறார்‌. இச்சம்பவம்‌ நடைபெற்ற காலம்‌ சனி 
(10) தசாவில்‌ புதன்‌ (12) புத்தியாகும்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 
அடுத்து வந்த சுக்கிர (11) புத்தியில்‌ குற்றமற்றவன்‌ என்று நிரூபிக்கபட்டூச்‌ 
சிறையில்‌ இருந்து வெளியே வந்துவிட்டார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது 
ஆகும்‌. 


288 


154. சாதகர்‌ : சுமதி (9840355292) பிறந்த நாள்‌ : 30.04.1975 


பிறந்த நேரம்‌ : காலை 07.10 பிறந்த ஊர்‌: ஸ்ரீவில்லிபுதூர்‌. 


12 1 2 
குரு சூரி (லக்‌ புத 
கேது 








22 22 24 
சூரி புத இலக்‌ கேது|சனி 
சுக்‌ 

















Sumathi திசை வி த்தி விபரம்‌ 

30-04-1975 07:10:00 
Srivilliputtur,T.NM. 
கேது திசை இருப்பு 02-வருடம்‌ 00-மாதம்‌ 13-நாள்‌ சூரி 13-05-1997- 14-05-2003 | செவ்குரு 28-10-2014-04-10-2015 





கு 13-05-2020-14-05-2038 |செவ்கேது 09-11-2017-07-04-2018 


14-05-2038-14-05-2054 [செவ்சுக்‌ 07-04-2018-07-06-2019 





ரு 
சுனி 14-05-2054-13-05-2073 |செவ்சூரி 07-06-2019-13-10-2019 
த 13-05-2073-14-05-2090 |செவ்சர்‌ 13-10-2019- 13-05-2020 








இந்தச்‌ சாதகருக்கு 2007 ஆண்டு ஜுன்‌ மாதம்‌ மனவளர்ச்சி குன்றிய 
குழந்தை பிறந்துள்ளது. அப்போது இவருக்குச்‌ சந்திர (8) தசாவில்‌ குரு 
(12) புத்தி நடைபெற்ற காலம்‌ அகும்‌. இவரின்‌ இராசிக்‌ கட்டப்படி 5 ஆம்‌ 
பாவகக்‌ கொடுப்பினை 75 விழுக்காடு நன்றாக உள்ளது. இருந்தும்‌ இவர்‌ 
கருவுற்ற காலம்‌ மற்றும்‌ குழந்தை பிறந்த காலம்‌ இரண்டும்‌ 12 ஆம்‌ 
பாவகப்‌ புத்தியில்‌ என்பதால்‌ புத்திரசோகம்‌ ஏற்பட்டுள்ளது என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


ஆய்வு விதிப்படி 5 ஆம்‌ பாவகம்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ 4, 8, 12 ஆம்‌ 
பாவகப்‌ புத்திகளில்‌ கருவுறக்கூடாது என்பதாகும்‌. மேலும்‌ தசாவை நடத்தக்‌ 
கூடிய கோள்‌ 4, 8, 12 இல்‌ இருக்கும்போது, புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 3, 
7, 11 இல்‌ இருக்கும்‌ சமயம்‌ கருவுற்று குழந்தை பெற்றுக்கொள்வது 
சிறப்பாகும்‌. காரணம்‌ இங்குத்‌ தசா பலன்‌ முறிவு 5 ஆம்‌ பாவக நல்ல 
பலனை ஏற்படுத்தும்‌. 


289 


155. சாதகர்‌ : கதிர்வேலு (70949 46156) பிறந்த நாள்‌ : 25.09.1959 


பிறந்த நேரம்‌ : இரவு 7.30 பிறந்த ஊர்‌ : திருவண்ணாமலை 

















KATHIRVELU 
25-09-1959 19:30:00 
Tiruvannamalai 


ராகு திசை இருப்பு 08-வருடம்‌ 04-மாதம்‌ 05-நாள்‌ 


சுக்‌ _31-01-2007-31-01-2047 | புத ல்‌ 01-08-2011-29-07- 2012 
சூரி 31-01-2047-30-01-2053 [பூத ராத 29-07-2012-15-02-2015 
ந்‌ _30-01-2055-31-01-2063 பூத குரு 15-02-2015-23-05-2017 














இந்தச்‌ சாதகர்‌ 2016 ஆம்‌ ஆண்டு தனது வீட்டைக்‌ கட்டியுள்ளார்‌. 
அப்போது இவருக்குப்‌ புதன்‌ தசாவில்‌ (6) குரு புத்தி (8) ஆகும்‌. 


8, 12 ஆம்‌ பாவகம்‌ என்பது எல்லா விசயங்களுக்கும்‌ தீமை என்று 
எடுத்துக்கொள்ள முடியாது. 8, 12 ஆம்‌ பாவகம்‌ என்பது 1 ஆம்‌ பாவகப்‌ 
பலனை 100 விழுக்காடு கெடுக்கும்‌ அதில்‌ மாற்றுக்கருத்து இல்லை. 
ஆனால்‌ 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகம்‌ 4 ஆம்‌ பாவகத்திற்கு 100 விழுக்காடூ 
ஆதரவாகச்‌ செயல்படும்‌. அதாவது புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருந்தாலும்‌ 4 ஆம்‌ பாவகக்‌ காரகமான நிலம்‌ அல்லது 


வீடு கட்டுவதோ, வாங்குவதோ செய்யலாம்‌. 


இவரது சாதகப்படி 4 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 விழுக்காடு 
நன்நாக உள்ளது. அதன்படி இவர்‌ குரு புத்தியில்‌ (8) வீடு கட்டியுள்ளார்‌ 
என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


290 


156. சாதகர்‌ : மோகன்‌ (90030 17286) பிறந்த நாள்‌ : 21.11.1973 


பிறந்த நேரம்‌ : இரவு 10.46 பிறந்த ஊர்‌ : ஸ்ரீவில்லிபுதூர்‌. 

















திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
21-11-1973 22:46:00 
Srivilliputtur,T.NM. 
செவ்‌ திசை இருப்பு 03-வருடம்‌ 04-மாதம்‌ 14-நாள்‌ குரு 07-04-1995-07-04-2011 [சனி தே 18-12-2016-27-01-2018 


தே 07-04-2047-07-04-2054 [சனி சந்‌ 11-03-2022-10-10-2023 
சுத்‌ 07-04-2054-07-04-2074 [சனி செ 10-10-2023 18-11-2024 
சூரி 07-04-2074-07-04-2080 த 18-11-2024-25-09-2027 
07-04-2080-07-04-2090 09-2027-07-04-2030 

















இந்தச்‌ சாதகர்‌ பி.இ., எம்‌.பி.ஏ., படித்துவிட்டுப்‌ பல ஆண்டுகள்‌ 
துபாய்‌ நாட்டில்‌ நிர்வாக அதிகாரியாக குடும்பத்துடன்‌ செய்து வந்தவர்‌ 
ஆவார்‌. 


இவரது சனி தசாவில்‌ (12) புதன்‌ புத்தி (4) காலத்தில்‌ துபாயில்‌ 
இருந்து ஏதோ சூழ்நிலை காரணமாகத்‌ தாயகம்‌ திரும்ப நேரிட்டது. இங்கு 
வந்தபின்‌ அதே புதன்‌ புத்தி (4) காலத்தில்‌ மீண்டும்‌ வெளிநாடு செல்ல பல 
முயற்சிகள்‌ செய்தும்‌ வெளிநாடு போக முடியவில்லை. கானா என்கிற 
நாட்டிற்கு 3 நாள்‌ சென்றுதான்‌ வேலை செய்ய வேண்டிய இடம்‌ 
குடும்பத்துடன்‌ தங்க இருக்கும்‌ வீடு ஆகியவற்றைப்‌ பார்த்துவிட்டு வந்த 
போதும்‌ அங்கு வேலைக்குச்‌ செல்ல முடியாமல்‌ கடைசி நேரத்தில்‌ அந்த 
முயற்சி கைவிடப்பட்டது. வெளிநாடு என்பது 9 ஆம்‌ பாவகம்‌ ஆகும்‌. 9 
ஆம்‌ பாவகத்திற்கு 8, 12 ஆக வரும்‌ 4 மற்றும்‌ 8 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ 
வெளிநாட்டிற்குத்‌ தடையைக்‌ கொடுக்கும்‌ என்பது ஆய்வு விதி ஆகும்‌. 


291 


157. சாதகர்‌ : ஸ்ரீ ரக்ஷணா (63743 09683) பிறந்த நாள்‌ : 06.12.1996 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.36 பிறந்த ஊர்‌: கோவை 
































R.SRI RAKSHANA திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
06-12-1996 18:36:00 செவ்‌ 18-04-1994- 17-04-2001 [ராகு ராகு 17-04-2001-29- 12-2003 
Coimbatore, T.N. கு 17-04-2001-18-04-2019 [ராகு குரு 29-12-2003-24-05-2006 


செவ்‌ திசை இருப்பு 04-வருடம்‌ 04-மாதம்‌ 10-நாள்‌ குரு 18-04-2019 18-04-2035 |ராகு சனி 24-05-2006-30-03-2009 
னி 18-04-2035-18-04-2054 [ராகு புத 30-03-2009-17-10-2011 





த 18-04-2054- 18-04-2071 [ராகு கேது 17-10-2011-04-11-2012 
கேது 18-04-2071- 18-04-2078 [ராகு சுக்‌ 04-11-2012-05-11-2015 
சுக்‌ 18-04-2078 18-04-2098 [ராகு சூரி 05-11-2015-28-09-2016 
கூரி 18-04-2098 18-04-2104 [ராகு சந்‌ 28-09-2016-30-03-2018 

18-04-2104- 19-04-2114 [ராகு செவ்‌ 30-03-2018-18-04-2019 


























இந்தச்‌ சாதகர்‌ 2015 முதல்‌ 2018 ஆம்‌ ஆண்டு வரை ஓருவரைக்‌ 
காதலித்து வந்தார்‌. காதல்‌ என்பது 5 ஆம்‌ பாவகக்‌ காரகச்‌ செயல்‌ ஆகும்‌. 
பொதுவாகக்‌ காதலுக்கு ஒற்றைப்படைப்‌ புத்திகள்‌ ஆதரவாகச்‌ செயல்படும்‌. 
ஆனால்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகப்‌ புத்திகள்‌ காதலுக்குத்‌ தடையை 
ஏற்படுத்தும்‌ என்பது ஆய்வு விதி ஆகும்‌. அதன்படி இவர்‌ காதலித்து வந்த 
காலம்‌ இராகு தசாவில்‌ (5) சூரியன்‌ புத்தி (7) மற்றும்‌ சந்திர புத்தி (5) 
காலம்‌ ஆகும்‌. 


அதன்பின்‌ வந்த செவ்வாய்‌ (4) புத்தி 30.03.2018 முதல்‌ துவங்கியது. 
இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ காதலர்கள்‌ இருவரும்‌ சந்தித்துக்கொள்வோ, 
பேசவோ சரியாக நேரம்‌ காலம்‌ ஓத்துவராமல்‌, அத்துடன்‌ கருத்து 


வேறுபாடும்‌ ஏற்பட்டு இருவரும்‌ பிரிந்து விட்டனர்‌. 


ஆய்வு விதிப்படி 5, 7 மற்றும்‌ 11 ஆம்‌ பாவகத்‌ தொடர்பு 
இருந்தாலும்‌, 4, 8, 12 ஆம்‌ பாவகப்‌ புத்திகள்‌ தடையைக்‌ கொடுக்கும்‌. 


292 


158. சாதகர்‌ : சத்தீஸ்வரன்‌ (94435 92642) பிறந்த நாள்‌ : 15.12.1990 


பிறந்த நேரம்‌ : மாலை 03.04 பிறந்த ஊர்‌ : பாண்டிசேரி 




















Satheeswaran சை விபரம்‌ த்தி விபரம்‌ 
15-12-1990 15:04:00 சனி 09-04-1981-09-04-20001க சே 09-04-2017-05-09-2017 
Pondicherry, Pon. த 09-04-2000-09-04-2017 [க சுக்‌ 05-09-2017-05-11-201 


சனி திசை இருப்பு 09-வருடம்‌ 03-மாதம்‌ 23-நாள்‌ தே 09-04-2017-09-04-2024 [டக சூரி 05-11-2018-13-03-201 
சுக்‌ 09-04-2024-09-04-2044 [க சந்‌ 13-03-2019-12-10-201 
சூரி 09-04-2044-09-04-205016க செ 12-10-2019-09-03-202 


சந்‌ 09-04-2050-09-04-2060 (க ராகு 09-03-2020-28-03-2021 
செ_09-04-2060-10-04-2067 [தே குரு 28-03-2021-04-03-2022 





கு 10-04-2067-09-04-2085 [க சனி 04-03-2022-13-04-2023 
குரு 09-04-2085-10-04-2101 [தே த 12-04-2023-09-04-2024 











இந்தச்‌ சாதகருக்கு 2019 ஆம்‌ ஆண்டு தை மாதம்‌ திருமணத்திற்கு 
நாள்‌ குறித்து உள்ளார்கள்‌. திருமணத்தில்‌ சில கருத்து வேறுபாடு மற்றும்‌ 
குழப்பங்கள்‌ நிலவி உள்ளது. இதனால்‌ திருமணத்திற்குப்‌ பத்திரிகை 
அடித்த பின்னர்‌ திருமணம்‌ நடைபெறாமல்‌ நின்று போயுள்ளது. 


ஆய்வு விதிப்படி 6 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகங்கள்‌ திருமணத்திற்கு 
எதிரானது, இதனுடன்‌ 8 ஆம்‌ பாவகப்‌ புத்தியிலும்‌ திருமணம்‌ செய்யக்‌ 
கூடாது. காரணம்‌ இலக்கினத்திற்கு 8 என்பது சாதகருக்கு ஏமாற்றத்தைக்‌ 
கொடுக்கக்‌ கூடிய இடம்‌ ஆகும்‌. அதனால்‌ 6 மற்றும்‌ 12 பாவகத்ததுடன்‌ 8 
ஆம்‌ பாவகப்‌ புத்தியிலும்‌ திருமணம்‌ செய்யக்‌ கூடாது. 


அதன்படி இவருக்குத்‌ திருமணம்‌ செய்வதாக இருந்த காலத்தில்‌ 
இவருக்கு கேது தசாவில்‌ (4) சூரிய புத்தி (8) நடைபெற்றுக்கொண்டு 
இருந்தது என்பது குறிப்படத்தக்கது ஆகும்‌. 


293 


159. சாதகர்‌ : துரை ராஜ்‌ (98940 38666) பிறந்த நாள்‌ : 08.05.1956 


பிறந்த நேரம்‌ : காலை 07.20 பிறந்த ஊர்‌ : கோவை 














Durai Raj திசை ம்‌ த்தி விபரம்‌ 
08-05-1956 07:20:00 த 22-05-1949-22-05-196 [ராசு கு ர இர 
Coimbatore, T-N. 
புத இசை இருப்பு 10-வருடம்‌ 00-மாதம்‌ 13-நாள்‌ 
ப 3 - - 3 த 03-05-2124-20-11- கல 
அத்த அமவ டகட்‌ 
ரூ 21- 05-2016-22-05-2034 [ராகு கரி 09-12-2030-02-11-2031 
சூரு 22- கட்க 0-200 4 02-11-2031-03-05-2033 
கு ௪ 03-05-2033-22-05-2034 














இந்தச்‌ சாதகருக்கு நடப்பு 02.02.2019 முதல்‌ 27.06.2021 வரை இராகு 
தசாவில்‌ (7) குரு புத்தி (4) ஆகும்‌. இந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ இவருக்கு 
எதிர்பாராத வகையில்‌ ஓர்‌ இடத்தில்‌ இருந்து பணம்‌ வந்துள்ளது. மேலும்‌ 
இதே காலக்கட்டத்தில்‌ 75 இலட்சம்‌ ரூபாய்க்குத்‌ தனது மகன்‌ பெயரில்‌ 


ஒரு நிலமும்‌ வாங்கிப்‌ போட்டுள்ளார்‌. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4 இல்‌ இருக்கும்போது, 
4, 8, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ 100 விழுக்காடு இயங்கும்‌. அதன்படி இவருக்குப்‌ 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4 இல்‌ இருந்தபோதும்‌, 8 ஆம்‌ பாவகக்‌ 
காரகமான எதிர்பாராத தனவருவாய்‌ கிடைத்து, அதன்மூலம்‌ நிலம்‌ (4) 
வாங்கியுள்ளார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


அடுத்து இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4 இல்‌ இருப்பதால்‌ 
சோதிடத்‌ தொழில்‌ (5) மிகவும்‌ மந்தமடைந்து விட்டது. 


294 


160. சாதகர்‌ : முத்து சரவணன்‌ (86081 01111) பிறந்த நாள்‌ : 29.01.1972 


பிறந்த நேரம்‌ : காலை 08.26 பிறந்த ஊர்‌: திருச்சி. 















































Muthu Saravanan | சை விப | புத்தி விபரம்‌ 
29-01-1972 08:26:00 ர்‌ 1961- ல்‌ 19771௧ கே 7120130507201 
Tiruchchirappalli,T.N. சண்‌ 07-11-1977-07-11-1996 [சு சுக்‌ 05-04-2014-05-06-2015 
குரு திசை இருப்பு 05-வருடம்‌ 09-மாதம்‌ 08-நாள்‌ | பூத 07-11-1996-07-11-2013 [௧ க 05-06-2015-11-10-2015 
கே 07-11-2013-07-11-2020 [கே 11-10-2015-11- ன ட 








சூரி 07-11-2040-07-11-2046 [க ராகு 07- 10-2019-22-10-2017 
ந்‌ 07-11-2046-07-11-2056 (க குரு 26-10-2017-02-10-2018 


கு. 07-11-2063-07-11-2081 [த புத 10-11-2019-07-11-2020 














இந்தச்‌ சாதகருக்கு 12 ஆம்‌ பாவகத்தில்‌ 3 கோள்கள்‌ உள்ளன. 
மேலும்‌ சமீபத்தில்‌ கேது தசாவில்‌ (6) சனி புத்தியும்‌ (4), தற்சமயம்‌ புதன்‌ 
புத்தியும்‌ (12) தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 


இவர்‌ பல கோவில்‌ கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளைத்‌ தொடந்து ஏற்பாடு 
செய்து வருகிறார்‌. அதற்காக வெளிநாடுகளில்‌ இருந்து அதிக அளவிலான 
பணம்‌ இவரிடம்‌ சேர்ந்து வருகிறது. மேலும்‌ பல வெளிநாட்டவர்களுக்குப்‌ 
இரவல்‌ பெயரில்‌ (Benami) நடவடிக்கையில்‌ ஈடுபட்டு வருகிறார்‌. 
அவர்களுக்காக இவர்‌ பெயரில்‌ சொத்துக்கள்‌ வாங்கிப்‌ போட்டு வருகிறார்‌ 


என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


ஆய்வு விதிப்படி 8 மற்றும்‌ 12 பாவகம்‌ மறைமுகப்‌ பணத்தைக்‌ 
குறிக்கும்‌. அதன்படி இவர்‌ பலருக்கு மறைமுகமாகச்‌ செயல்படுகிறார்‌. 
மேலும்‌ இவரிடம்‌ சில அமானுஷ சக்திகள்‌ இருப்பதாவும்‌ கூறுகிறார்‌. 8 
மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகங்கள்‌ அமானுஷ சக்திகளைக்‌ குறிக்கும்‌ 
பாவகங்கள்‌ ஆகும்‌. 


295 


161. சாதகர்‌ : வெங்கடேஷ்‌ (96633 08202) பிறந்த நாள்‌ : 14.07.1984 


பிறந்த நேரம்‌ : பகல்‌ 11.18 பிறந்த ஊர்‌: திருச்சி. 


[21 | திருவோணம்‌- 1 

















Venakatesh த்‌ 

14-07-1984 11:18:00 
Tiruchchirappalli,T.N. 
சந்‌ இசை இருப்பு 08-வருடம்‌ 09-மாதம்‌ 12-நாள்‌ 
[சனி 27-04-2034-27-04-2053 [சுரு சுக்‌ 09-03-2026-07-11-2028 


தே 27-04-2070-27-04-2077 ர 
சுத்‌ 27-04-2077-27-04-2097 (சு 
சூரி 27-04-2097-28-04-2103 














இந்தச்‌ சாதகர்‌ செவ்வாய்‌ தசா முடிவடையும்‌ வரை துபாய்‌ நாட்டில்‌ 
நல்ல சம்பளத்தில்‌ வேலை செய்து வந்தார்‌. கிட்டதட்ட 50 இலட்சம்‌ வரை 
அங்குக்‌ கடன்‌ வாங்கித்‌ திருச்சியில்‌ ஒரு சொத்தும்‌ வாங்கி வைத்திருந்தார்‌. 


இந்நிலையில்‌ இவருக்கு குரு தசா (4) சுய புத்தி துவங்கியது. 
துவங்கிய சில நாட்களில்‌ சொல்லும்‌ அளவு எந்தப்‌ பெரிய காரணமும்‌ 
இல்லாத நிலையில்‌ அங்கே உள்ள கடனையும்‌ அடைக்காமல்‌ தாயகம்‌ 
திரும்பி, பெங்களுரில்‌ வெளிநாட்டில்‌ வாங்கிய சம்பளத்தைவிடக்‌ 


குறைவான சம்பளத்தில்‌ வேலை செய்து வருகிறார்‌. 


ஆய்வு விதிப்படி 4 மற்றும்‌ 8 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ வெளிநாட்டில்‌ 
இருக்க முடியாது என்பதற்கு நல்ல உதாரண சாதகம்‌ ஆகும்‌. மேலும்‌ 
இயற்கையாக குழந்தை கிடைக்காத நிலையில்‌ செயற்கை குழந்தைக்கு 
ஏற்பாடு செய்து குழந்தையும்‌ கிடைத்துள்ளது. 


296 


162. சாதகர்‌ : முத்துவேல்‌ (94432 89632) பிறந்த நாள்‌ : 08.06.1962 









































பிறந்த நேரம்‌ : பகல்‌ 11.01 பிறந்த ஊர்‌: அம்பாசமுத்திரம்‌. 
[2] [2] [>] [2] 
ர சூரி [சுக்‌ 
ஒரு ராகு 
E =] 
கேது சனி இராசி சந்‌ லக்‌ 
35 மகம்‌-1 [24 | [| 
[2 | [30] [=| [z= | 








Muthoovel 

08-06-1962 11: க்‌ 
Ambasamudram, 

கேது திசை இருப்பு அண்பவ த அலைக: இட 























குரு 11-06-2014-04-11-2015 
பத சனி 04-11-2016 11-09-2019 
ச்‌ த 11-09-2019-30-03-2022 
கு ன 18-04- 2022 12-03-2027 
சூ. சந்‌ 12-03-2027-10-09-2028 
கு. செ 10-09-2028-29_09_2029 


பி 






























சனி 59-09-2045- 28-09-2064 
[பூத 28-09-2064-29-09-2081 














இந்தச்‌ சாதகருக்கு இராகு தசாவில்‌ (1) குரு புத்தி (8) நடைபெற்று 
வந்த சமயம்‌ நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கார்ப்பரேஷனில்‌ சிறப்புத்‌ தகுதி 
கம்பியில்லா உயர்‌ இயக்குநர்‌ பதவியில்‌ இருந்தார்‌. அது சமயம்‌ 
இவர்களது கம்பியில்லா உயர்‌ இயக்குநர்‌ படிப்புச்‌ சான்றிதழ்‌ 
பல்கலைக்கழக மானியக்குழு அங்கீகாரம்‌ இல்லை ஆண்‌ செவிலியர்‌ 
உதவியாளராகப்‌ பதவி குறைக்கப்பட்டுப்‌ பணியமர்த்தப்பட்டார்‌. அப்போது 


கிட்டதட்ட வேலை பறிபோகும்‌ நிலையில்‌ இருந்தது. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8 மற்றும்‌ 12 ஆம்‌ 
பாவகங்கிளில்‌ இருக்கும்‌ காலத்தில்‌ அதிகப்‌ பணிச்சுமை, சம்பளம்‌ 
கிடைக்காத நிலை, பதவி குறைக்கப்படலாம்‌ நக்குதல்‌ கூட ஆகலாம்‌. 
ஆனால்‌ செய்துவரும்‌ வேலை பறி போகாது. அதன்படி இவர்களுக்கு 
வேலைப்‌ பறிபோகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதன்பின்‌ சனி 
புத்தியில்‌ (6) நீதிமன்றத்‌ தீர்ப்பு இவர்களுக்குச்‌ சாதமாக அமையவே 
மீண்டும்‌ பழைய பதவியை அடைய முடிந்தது. 


297 


163. சாதகர்‌ : கெளசிக்‌ (95662 71710) பிறந்த நாள்‌ : 24.08.1989 


பிறந்த நேரம்‌ : மாலை 04.39 பிறந்த ஊர்‌ : சென்னை. 























KAUSH 5 bp த்தி விபரம்‌ 
24-08-1989 16:39:00 
Chennai, T.N. செ 01_11-1994-01-11-2001 ராகு குரு 14-07-2004-07-12-2006 
சந்‌ இசை இருப்பு 05-வருடம்‌ 02-மாதம்‌ 07-நாள்‌ 


குரு 01-11-2019-01-11-2035 [ராகு புத 13-10-2009-02-05-2012 
சனி 01-11-2035-01-11-2054 [ராகு கே 02-05-2012-20-05-2013 


01-11-2054-01-11-2071 கு சுத்‌ 20-05-2013-20-05-2016 


னா ர அணை த 01-11-2071-01-11-2078 [ராகு சூரி 20-05-2016 14-04-2017 


சுக்‌ 01-11-2078-01-11-2098 [ராகு சந்‌ 14-04-2017-14-10-2018 
















சூரி 01-11-2098-01-11-2104 செ_14-10-2018-01-11-2019 


இந்தச்‌ சாதகர்‌ 2012 ஆம்‌ பி.இ., படித்து முடித்து இருக்கிறார்‌. 
அதன்பின்‌ இன்று வரை நிரந்தரமாக எந்த ஒரு வேலையும்‌ அமையாமல்‌ 
இருந்து வருகிறார்‌. இவரின்‌ சாதகப்படி 6 ஆம்‌ அதிபதி புதன்‌ 9 இல்‌ 
உள்ளார்‌. அதனால்‌ அடிமை வேலையில்‌ நாட்டம்‌ இருக்காது. 


அதற்கேற்ப 2012 ஆம்‌ ஆண்டு இவருக்கு இராகு தசா (2) கேது 
புத்தி (8) நடைபெற்றது. அதன்பின்‌ வந்த புத்திகள்‌ சுக்கிரன்‌ (9), சூரியன்‌ 
(8), சந்திரன்‌ (5), செவ்வாய்‌ (8) ஆகும்‌. 


ஆய்வு விதிப்படி 1, 5, 9 மற்றும்‌ 8, 12 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ 
புதிய வேலை திருப்திகரமாக நிரந்தரமாக அமையாது என்பதற்கேற்ப 
இவருக்கு இன்னும்‌ புதுவேலை அமையாமல்‌ உள்ளது என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. மேலும்‌ இவருக்கு 8 இல்‌ 3 கோள்கள்‌ 
உள்ளதால்‌ கெளரவமான வேலை கிடைப்பது அரிதாகவும்‌ உள்ளது. 


298 


164. சாதகர்‌ : நாகராஜன்‌ (98436 48985) பிறந்த நாள்‌ : 05.03.1962 


பிறந்த நேரம்‌ : காலை 08.40 பிறந்த ஊர்‌ : சிவகங்கை 


ம ஏ நு மூ ஏ மூ [4 








ராகு 


ஸ்ரீபதி பாவகம்‌ 


























NAGARAJAN.Y 

05-03-1962 08:40:00 
Sivaganga,T.N. 

செவ்‌ திசை இருப்பு 02-வருடம்‌ 04-மாதம்‌ 06 நாள்‌ 






சை விபரம்‌ 
11-07-1957-11-07-1964 
11-07-1964-11-07-1962 
11-07-1982-11-07-1998 (பூத சுக்‌ 04-12-2020 05-10-2023 
11-07-1998- 11-07-2017 ரி 005-10-2023-10-08-2024 
பூத 11-07-2017-11-07-2034 
11-07-2034- 11-07-2041 
த 11-07-2041-11-07-20௪ 07-01-2027-26-07-2029 
11-07-2061-12-07-2067 புத குரு 2607-2029-01-11-2031 
12-07-2067-11-07-2077 சனி 01-11-2031-11-07-2034 

























































இந்தச்‌ சாதகரின்‌ 5 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 0 விழுக்காடு 
ஆகும்‌. இவை 12 ஆம்‌ பாவகப்‌ புத்தயில்‌ கடுமையாகப்‌ பிரதிபலித்து 
உள்ளது. இராசிக்‌ கட்டப்படி 5 இல்‌ இராகு, 5 ஆம்‌ அதிபதி சந்திரன்‌ 12 
இல்‌, 5 ஆம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ குரு 12 இல்‌, 5 ஆம்‌ பாவக 
சரவாஷ்டக வர்க்கம்‌ 25 மட்டுமே. ஆக 100 விழுக்காடு 5 ஆம்‌ பாவகம்‌ 


பாதிக்கப்பட்டூள்ளது. 


இவருக்கு 1991 ஆம்‌ ஆண்டு திருமணம்‌ நடைபெற்று உள்ளது. 
அப்போது இவருக்கு குரு தசாவில்‌ (11) சுக்கிர புத்தி (12) ஆகும்‌. 
இக்காலகட்டத்தில்‌ இவரின்‌ மனைவக்கு மூன்றுமுறை கருச்சிதைவு 
ஏற்பட்டுள்ளது. சுக்ர புத்திக்கு பின்‌ வந்த சூரிய (12) புத்தியிலும்‌ குழந்தை 
பிறந்து அதன்பின்‌ இறந்துள்ளது. குரு தசா இராகு புத்தியில்‌ ஓர்‌ ஆண்‌ 
குழந்தை பிறந்து இன்றுவரை நலமுடன்‌ இருக்கிறார்‌. விதி கெட்டு, மதி 
கொடுத்துள்ளது. ஒந்றைப்படையில்‌ உள்ள 7 கோள்கள்‌ இவருக்குக்‌ 
குழந்தையைக்‌ கொடுத்துள்ளது. 


299 


165. சாதகர்‌ : கணேஷ்‌ (63740 90897) பிறந்த நாள்‌ : 10.07.1987 


பிறந்த நேரம்‌ : காலை 08.45 பிறந்த ஊர்‌ : தஞ்சை. 























S.GANESH D.E. 
10-07-1987 08:45:00 ந்‌ சந்‌ 
Thanjavur, T.N. சுக்‌ 15- 09-1989- 15-09-2009 [௪ [ச செல்‌ 16-07-2016-14-02-2017 
கேது திசை இருப்பு 02-வருடம்‌ 02-மாதம்‌ 0€-நாள்‌ கூரி 15-09-2009-16-09-2015 |௪: 14-02-2017- 16-08-2018 
சந்‌ _1609-2015-15-09-2025 [சந்‌ 16-08-2018-16- 12-2019 
செவ்‌ 15-09-2025- 15-09-2032 |சந்‌ 16-12-2019-16-07-2021 
5 ல 02-2032 15-09-2050 |சர்‌ த_1607-2021-16-12-2022 




















ந்‌ சூரி 17-03-2025-15-09-2025 


இந்தச்‌ சாதகர்‌ 2017 ஆம்‌ ஆண்டு வரை கொரியாவில்‌ வேலை 
செய்து வந்துள்ளார்‌. அப்போது அங்கு காவல்‌ துறையிடம்‌ சிக்கி, 
சிறைச்சாலையில்‌ இருந்துள்ளார்‌. அதன்பின்‌ அங்கிருந்து தனது பொருள்‌ 
எதையும்‌ எடுக்க விடாமல்‌ சிறைசாலையில்‌ இருந்து அப்படியே விமானத்தில்‌ 
ஏற்றி அனுப்பி வைத்துள்ளனர்‌. 


ஆய்வு விதிப்படி 4 மற்றும்‌ 8 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ வெளிநாடூ 
செல்ல முடியாது. அப்படியே சென்றாலும்‌ அங்குத்‌ தொடர்ந்து இருக்க 
முடியாது. அதன்‌ படி 2017 ஆம்‌ ஆண்டு இவருக்குச்‌ சந்திர தசாவில்‌ (5) 
இராகு புத்தி (8) நடைபெற்றுகொண்டிருந்தது. 

இராகு 8 இல்‌ இருந்த காரணத்தினால்‌ கைதி, சிறைச்சாலை என்று 
அவமானப்பட்டூள்ளார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. வெளிநாட்டில்‌ சட்ட 
விரோதமாக இருக்கக்‌ கூடியவர்கள்‌ 4, 8 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ 
சிக்குவர்‌. 


300 


166. சாதகர்‌ : சுந்தரேசன்‌ (86673 15192) பிறந்த நாள்‌ : 18.04.1975 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 03.45 பிறந்த ஊர்‌ : சேலம்‌. 




















SUNDERESAN திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
18-04-1975 15:45:00 
Salem, T.N. சனி 13-01-1986- 13-01-2005 [புத கேது 11-06-2007-08-06-2008 
குரு இசை இருப்பு 10-வருடம்‌ 08-மாதம்‌ 26-நாள்‌ 
[8 13-01-2022-13-01-2029 [புத சூரி 09-04-2011-13-02-2012 


குது 
சந்‌ 13-01-2055-13-01-206 [புத ராகு 12-07-2014-28-01-2017 
செவ்‌ 13-01-2065-14-01-2072 [புத குரு 28-01-2017-06-05-2019 


கு 14-01-2072-13-01-2090 [பூத சனி 06€-05-2019- 13-01-2022 

















இந்தச்‌ சாதகர்‌ வெள்ளி வியாபாரம்‌ செய்து வந்தார்‌. 2018 மற்றும்‌ 
2019 ஆண்டு அளவிற்கு மீறிய கடன்‌ வாங்கித்‌ தலைமறைவு என்கிற 
நிலையில்‌ இருந்துள்ளார்‌. 


ஒரு கடன்‌ என்பது 6 ஆம்‌ பாவகம்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட கடன்‌ 
என்பது 8 ஆம்‌ பாவகம்‌ ஆகும்‌. இவருக்கு 28.01.2017 முதல்‌ 06.05.2019 
முதல்‌ புதன்‌ தசாவில்‌ (8) குரு புத்தி (8) நடைபெற்றுக்கொண்டூ இருந்தது. 
இக்காலக்‌ கட்டத்தில்‌ அளவிற்கு அதிகமான கடன்‌ வாங்கி அவமானப்பட்டு 


விடுவோம்‌ எனத்‌ தலைமறைவாக இருந்துள்ளார்‌. 


பொதுவாக இரட்டைப்படைப்‌ புத்திகள்‌ அனைத்தும்‌ அச்சப்படாமல்‌ 





கடன்‌ வாங்கும்‌, ஆனால்‌ கடன்‌ வாங்கி அதனை அடைக்க வழி இல்லாமல்‌ 
பயத்தினால்‌ தலைமறைவு ஆகுதல்‌ 8 ஆம்‌ பாவகப்‌ புத்தி ஆகும்‌. 
அதன்படி 8 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ இவருக்கு நடைபெற்றுள்ளது. 


301 


167. சாதகர்‌ : உமா சரஸ்வதி (99944 09909) பிறந்த நாள்‌ : 20.09.1979 


















































































































































பிறந்த நேரம்‌ : மாலை 05.05 பிறந்த ஊர்‌ : தஞ்சை. 
Entry... Bhava... Rasi_ D9... Rect., Transit... Nadi 018௬ Print... Exit. 
[3] [=] [5] ட்‌ 
ஸ்ரீபதி பாவகப்படி 
திரிகோணம்‌ கோள்கள்‌ 
கேது 
Uma Saraswathi செவ்‌ 1,5,9 
20-09-1979 17:05:00 = 
Thanjavur,T.N. | 6] செவ்‌ 
2, 6,1௦0 
ஸ்ரீபதி பாவகம்‌ | 
குரு குரு ராகு சற்‌ சனி 
வயது ராகு மதப்‌ இப்‌ | 
40-வருடம்‌ 01-மாதம்‌ 09-நாள்‌ சந்‌ - 
சனி சூரி புத சுக்‌ 
சூரி 4,8,12 
த சுக்‌ திசை இருப்பு 
05-வருடம்‌ 00-மாதம்‌ 28-நாள்‌ 
3௦] 9 8 
திசைகள்‌ திசை புக்திகள்‌ திசை புக்தி அந்தரங்கள்‌ 
சுக்‌| 18-10-1964- 18-10-1984 18-10-2000- 16-03-2001 12-09-2005-22- 11-2005 
சூரி| 18-10-1984-19- 10-1990 16-03-2001-04-04-2002 22-11-2005-13- 12-2005 
சந்‌| 19-10-1990- 18-10-2000 04-04-2002- 11-03-2003 i 13-12-2005- 18-01-2006 
செவ்‌| 18-10-2000- 19-10-2007 11-03-2003- 19-04-2004 வ்‌ | 18-01-2006-12-02-2006 
ராகு | 19-10-2007- 18-10-2025 19-04-2004- 16-04-2005 12-02-2006- 17-04-2006 
குரு| 18-10-2025- 18-10-2041 16-04-2005- 12-09-2005 17-04-2006-12-06-2006 
சனி| 18-10-2041-18- 10-2060 12-09-2005- 12-11-2006 12-06-2006- 19-08-2006 
புத | 18-10-2060-18- 10-2077 12-11-2006-20-03-2007 19-08-2006- 18-10-2006 
கேது| 18-10-2077-18-10-2084 20-03-2007- 19-10-2007 18-10-2006- 12-11-2006 























இந்தச்‌ சாதகிக்கு 01.06.2006 அன்று திருமணம்‌ நடைபெற்றது. இந்தப்‌ 
பெண்ணை ஏமாற்றித்‌ திருமணம்‌ செய்துவிட்டு 09.08.2006 இந்தப்‌ 
பெண்ணின்‌ நகைகளுடன்‌ தலைமறைவு ஆகிவிட்டார்‌. ஆய்வு விதிப்படி 6 
மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகங்கள்‌ திருமணத்திற்கு எதிரானது. இதனுடன்‌ 
சாதகருக்கு ஏமாற்றத்தைக்‌ கொடுக்கும்‌ 8 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளிலும்‌ 
திருமணம்‌ செய்யக்‌ கூடாது. இந்தப்‌ பெண்ணிற்குச்‌ செவ்வாய்‌ (6) தசாவில்‌ 
(6) சுக்கிர புத்தியில்‌ (8) திருமணம்‌ நடைபெற்று அதேபுத்தியில்‌ ஏமார்ந்தும்‌ 
இருக்கிறார்‌. 


இந்தப்‌ பெண்ணிற்கு 7 இல்‌ தீயகோள்‌ இராகு மற்றும்‌ சனி, 7 ஆம்‌ 
அதிபதி மற்றும்‌ 7 ஆம்‌ பாவகக்‌ காரகக்‌ கோள்‌ சுக்கிரன்‌ 8 இல்‌, 7 ஆம்‌ 
பாவகச்‌ சர்வாஷ்டக வர்க்கம்‌ 21. ஆக 7 ஆம்‌ பாவகம்‌ 100 விழுக்காடு 
பாதிக்கபட்டூள்ளது. அதன்பின்‌ காவல்‌ துறையில்‌ புகார்‌ அளித்து 
கணவனைக்‌ கண்டுபிடித்து, இனி அவருடன்‌ வாழ முடியாது எனச்‌ சட்டப்படி 
விவாகரத்தும்‌ வாங்கி, அதன்பின்‌ வேறு திருமணம்‌ செய்து இப்போது 
நலமுடன்‌ இருக்கிறார்‌. 7 இல்‌ 4 கோள்கள்‌. எனவே களத்திரம்‌ கண்டிபபாக 
உண்டு. 


302 


168. சாதகர்‌ : ஜெய மீனாட்சி (98946 59270) பிறந்த நாள்‌ : 02.04.1991 


பிறந்த நேரம்‌ : காலை 10.55 பிறந்த ஊர்‌ : தூத்துக்குடி 


























JAYA MEENAKSHI | திசை விபரம்‌ 
02-04-1991 10:55:00 08-01- 1988-08-01-2004 
Tuticorin,T.N. 
குரு திசை இருப்பு 12-வருடம்‌ 09-மாதம்‌ 06௭ நாள்‌ பூத 07-01-2023-08-01-2040 
கே 08-01-2040-07-01-2047 
















சூரி 07-01-2067-07-01-2073 [சனி சந்‌ 11-12-2014-11-07-2016 
ந _07-01-2073-07-01-2083 [சனி செ 11-07-2016-20-08-2017 

து 20-08-2017-26-06-202 
சனி குரு 26-06-2020-07-01-2023 














இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.இ., படித்து உள்ளார்‌. இவருக்குச்‌ சனி தசாவில்‌ 
(8) இராகு புத்தி (8) காலத்தில்‌, அதாவது 2018 ஆம்‌ ஆண்டு 
நிச்சயதார்த்தம்‌ நடைபெற்றுத்‌ திருமணத்திற்கு ஒரு வாரம்‌ இருக்கையில்‌ 
மணமகன்‌ வீட்டார்‌ போலியான சாதகம்‌, படிப்பு மற்றும்‌ வேலை 
ஆகியவற்றைக்‌ கொடூத்து உள்ளார்கள்‌ என்பதை அறிந்து திருமணத்தை 
நிறுத்தி விட்டார்கள்‌. இந்தப்‌ பெண்ணிற்கு 7 ஆம்‌ பாவகக்‌ கொடூப்பனை 
100 விழுக்காடு நன்றாக உள்ள காரணத்தினால்‌ 8 ஆம்‌ பாவகத்‌ தசாபுத்தி 
அவமானத்துடன்‌ சென்று விட்டது. 7 ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பனைப்‌ 
பாதிக்கப்பட்டு இருந்தால்‌ பெரிய இழப்புகளைச்‌ சந்திக்க வேண்டி 
இருந்திருக்கும்‌. 

8 ஆம்‌ பாவகம்‌ என்பது 7 ஆம்‌ பாவகத்திற்கு 2 ஆகும்‌. அதாவது 7 
ஆம்‌ பாவகத்தைச்‌ சராசரி அளவு வளர்க்கும்தான்‌, இருப்பினும்‌ 8 என்பது 
இலக்கினத்திற்கு 8 ஆக வரும்‌. ஆக சாதகருக்கு எதிரானது, ஆகையால்‌ 8 
ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ திருமணம்‌ கூடாது. 


303 


169. சாதகர்‌ : வருண்‌ வசந்த்‌ (93411 28500) பிறந்த நாள்‌ : 21.11.2002 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.05 பிறந்த ஊர்‌ : பெங்களுள்‌. 




















Varun Vasanth திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

21-11-2002 05:05:00 
Bangalore, Kar. 
சந்‌ இசை இருப்பு 0-வருடம்‌ 04-மாதம்‌ 20-நாள்‌ 


12-04-2034- 12-04-2050 3 த 24-03-2024-11-10-2026 


(ர கே 
சனி 12-04-2050-12-04-20ல [ராகு கே 11-10-2026-30-10-2027 


த 12-04-2069-12-04-2086 [ராசு சுக்‌ 30-10-2027-30-10-2030 
கே 12-04-2086- 12-04-2093 [ராகு சூரி 30-10-2030-23-09-2031 
சுத்‌ 12-04-2093-13-04-2113 [ராகு சந்‌ 23-09-2031-24-03-2033 


சூரி 13-04-2113-13-04-2119 கு சச 24-03-2033-12-04-2034 














இந்தச்‌ சாதகருக்கு 2017 ஆம்‌ ஆண்டு மன ரீதியாகச்‌ சில 
பிரச்சனைகள்‌ இருந்துள்ளது. அப்போது இவருக்கு நடப்பு இராகு தசாவில்‌ 
(8) இராகு புத்தி (8) ஆகும்‌. மேலும்‌ சிறுவயதில்‌ ஒழுக்கக்‌ கேடும்‌ 
நிகழ்ந்துள்ளது. (ஒரு பெண்ணுடன்‌ தகாத உறவு) இக்காலக்‌ கட்டங்களில்‌ 
இவர்‌ பெற்றோருடன்‌ இருக்க விருப்பம்‌ இல்லாமல்‌ தாய்மாமன்‌ வீட்டில்‌ 
இருந்துள்ளார்‌. மனஅழுத்தம்‌ காரணமாகத்‌ தற்கொலைத்‌ முயற்சி 


செய்துள்ளார்‌. உறவினர்கள்‌ அனைவரிடமும்‌ அவமானப்பட்டுள்ளார்‌. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8 ல்‌ இருக்கும்போது 
1, 5, 9 ஆம்‌ பாவகங்களின்‌ காரகம்‌ பாதிக்கபடும்‌. அதன்படி இவருக்கு 
இராகு புத்தியின்போது சுயகெளரவம்‌, மனநோய்‌, பெற்றோருடன்‌ பிரிவு, 
மேலும்‌ 8 ஆம்‌ பாவகத்‌ தற்கொலை முயற்சி, 12 ஆம்‌ பாவக 
மருத்துவமனை அனுமதி சிகிச்சை போன்ற பலன்கள்‌ நடைபெற்றுள்ளது. 


304 


170. சாதகர்‌ : பாலாஜி (95662 71710) பிறந்த நாள்‌ : 06.03.1969 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 01.35 பிறந்த ஊர்‌ : திருவண்ணாமலை 











































Balaji 
06-03=1969 13:35:90 
Tiruvannamalai 

சந்‌ திசை இருப்பு 04-வருடம்‌ 00-மாதம்‌ 05-நாள்‌ 








னி சுக்‌ 31- 12- 5020-02- ன ரக்‌ 
சூரி 02-03-2024-12-02-2025 








ன்‌ செ_13-09-2026-23- 10-2027 
சூ 23-10-2027-29-08-2030 








இந்தச்‌ சாதகர்‌ டி.இ.சி.இ., படித்துவிட்டு விமானப்‌ படையில்‌ வேலை 
செய்து வந்தவர்‌. அதன்பின்‌ இப்போது தெற்கு இரயில்வே பணி செய்து 
வருகிறார்‌. 


இவருக்கு 15.03.2017 முதல்‌ 23.11.2019 வரை சனி தசாவில்‌ (11) 
புதன்‌ புத்தி (8) நடைபெற்றுக்‌ கொண்டிருந்த காலம்‌ ஆகும்‌. இக்காலக்‌ 
கட்டத்தில்‌ மூக்கில்‌ அறுவைச்‌ சிகிச்சை செய்துள்ளார்‌. தினமும்‌ 
சென்னையில்‌ இருந்து அரக்கோணம்‌ வரை அலைச்சல்‌, மேலும்‌ அநேகமாக 
இரவு பணி செய்துள்ளார்‌. ஆய்வு விதிப்படி 4, 8, 12 அதிக வேலை பளு, 
இரவு நேரப்பணி, தூக்கமின்மை, வயிறு உபாதைகள்‌, மூக்கு அறுவை 


சிகிச்சை என மிகவும்‌ சிரமப்‌ பட்டுள்ளார்‌. 


இவருக்கு விதி கொடுப்பினைப்படி இராசிக்‌ கட்டத்தில்‌ 2, 4, 6, 10 
ஆம்‌ பாவகங்களில்‌ குரு, சந்திரன்‌, கேது, செவ்வாய்‌, சனி, இராகு என 
மொத்தம்‌ 6 கோள்கள்‌ வருமானம்‌ மற்றும்‌ கெளரவத்திற்குத்‌ துணை 
புரிந்துள்ளது. 


305 


171. சாதகர்‌ : ஜெகதீஷ்‌ (80724 12783) பிறந்த நாள்‌ : 29.06.1991 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.25 பிறந்த ஊர்‌ : சேலம்‌ 














Jagadeesh திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
29-06-1991 18:25:00 
Salem, T.N. சந்‌ 05-08-1991-04-08-2001 [ராகு குரு 17-04-2011-10-09-2013 
சூரி திசை இருப்பு 00-வருடம்‌ 01-மாதம்‌ 06-நாள்‌ 
- கு 04-08-2008-05-08-2026 [ராகு புத 17-07-2016-03-02-201 
குரு 05-08-2026-05-08-2042 
த 04-08-2061-05-08-2078 [ராகு சூரி 22-02-2023-16-01-2024 
கே 05-08-2078-04-08-2085 [ராகு சந்‌ 16-01-2024-17-07-2025 
சுத்‌ 04-08-2085-05-08-2105 [ராகு செ 17-07-2025-05-08-2026 














இந்தச்‌ சாதகருக்குப்‌ பாவகக்‌ கட்டத்தில்‌ 2 இல்‌ 3 கோள்களும்‌, 8 
இல்‌ 5 கோள்களும்‌ உள்ளன. நடப்பு இராகு தசாவில்‌ (2) கேது புத்தி (8) 
அகும்‌. 


இவருக்குச்‌ சில அமானுச சக்திகள்‌ உண்டு. மேலும்‌ இப்போது 
சோதிடம்‌, மாந்திரீகம்‌ கற்றுக்கொண்டு வசியம்‌ செய்திட யட்சனி 
கொடூப்பவர்களைக்‌ கேரளாவில்‌ தேடி வருகிறார்‌. குடும்பம்‌, திருமணம்‌ என்ற 
சிந்தனை ஏதும்‌ இல்லை. 


தவறானவழி என்பதை அறிந்தும்‌ தியவழிகளில்‌ பணம்‌ சம்பாதிக்க 
முடிவு செய்துவிட்டார்‌. 8 இல்‌ அதிகக்‌ கோள்கள்‌ உள்ள நபர்களுக்குத்‌ 
தவறான அனைத்து வழிகளும்‌ கண்களில்‌ தென்படும்‌, அதன்‌ வழியில்‌ 
செல்லாமல்‌ வரும்‌ துன்பங்களை இன்முகத்தோடு எதிர்கொள்பவர்கள்‌ 


சாதனை பட்டியலில்‌ இடம்பெறுவார்கள்‌. 


306 


172. சாதகர்‌ : சதீஷ்‌ பாபு (80724 12783) பிறந்த நாள்‌ : 19.06.1983 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 03.35 பிறந்த ஊர்‌ : கோவை. 





























| 26 | 
Sathish Babu ந ம்‌ ம்‌ 
19-06-1983 15:35:00 25. 12- 1982-29- 12-1089 4 கு 30-12-2007- 15-02-2070 
Coimbatore, 1.11. 29-12-1989-30-12-2007 குரு 16-02-2010-29-08-2012 
செவ்‌ திசை இருப்பு 0€-வருடம்‌ 0௭ மாதம்‌ 10-நாள்‌ 3 30-12-2007-30-12-2023 | த 29-08-2012-05-12-2014 
னி 30-12-2023-29-12-2042 [கு 05-12-2014-11-11-2015 
த 29-12-2042-30-12-2059 [கு த _11-11-2015-12-07-2018 
30- 12-2059-29- 12-2066 [சுரு 12-07-2018-30-04-2019 
த்‌ _29-12-2066-29- 12-2086 (கு ர்‌ 
29-12-2086-29- 12-2092 கு 29-08-2020-05-08-2021 
29-12-2092-30-12-2102 [குரு ராகு 05-08-2021-30-12-2023 



































இந்தச்‌ சாதகர்‌ மனிதவள மேம்பாட்டுத்‌ துறையில்‌ முக்கிய 
அலுவலராகப்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. வேலையில்‌ எப்போதும்‌ ஒரு பரபரப்பு 
இருக்கும்‌. இவருக்கு 2013 ஆண்டு திருமணம்‌ ஆனது. திருமணம்‌ ஆகி 6 
மாதத்தில்‌ பிரிந்துள்ளனர்‌. திருமணம்‌ மற்றும்‌ பிரிவு இரண்டும்‌ குரு தசாவில்‌ 
(2) புதன்‌ புத்தியில்‌ (8), அதன்பின்‌ சூரிய புத்தியில்‌ (8) விவாகரத்து 
கிடைத்துள்ளது. 


திருமணம்‌ வரை தெய்வ நம்பிக்கை, ஒழுக்கம்‌ உடையவராக 
இருந்துள்ளார்‌. திருமண வாழ்க்கை கெட்டுபோன விரக்தியில்‌ நாத்திகம்‌ 
பேசுவது, போதைப்‌ பழக்கத்திற்கும்‌ அடிமையாகி விட்டார்‌. மிகவும்‌ 
கடினமான வேலை, பணம்‌, சொத்து என இயந்திர வாழ்க்கை என்று 
வாழ்ந்து வருகிறார்‌. திருமண வாழ்க்கைமீது நம்பிக்கை இல்லை. இவருக்கு 
அனைத்துக்‌ கோளும்‌ இரட்டைப்படையில்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 
ஆய்வு விதிப்படி 6, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ அதிக கோள்கள்‌ இருந்தால்‌ 
திருமண வாழ்க்கைகுத்‌ தகுதி இல்லாதவர்‌ ஆகும்‌. 


307 


173. சாதகர்‌ : செளமியா (94864 85752) பிறந்த நாள்‌ : 23.01.1988 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 12.50 பிறந்த ஊர்‌ : திருவனந்தபுரம்‌. 

























Sowmiya 5 பரம்‌ த்தி விபரம்‌ 

23-01-1988 12:50:00 க த 01-17-2003-30-03-2006 
TRIVANDRUM த 01-11-2003-31-10-2020 புத 30-03-2006-27-03-2007 
சனி திசை இருப்பு 15-வருடம்‌ 09-மாதம்‌ 08-நாள்‌ தே 31-10-2020-01-11-2027 [பூத த்‌ 27-03-2007-25-01-2010 











புத 25-01-2010-01-12-2010 
சூரி _01-11-2047-01-11-2053 [புத ந்‌ 01-12-2010-02-05-2012 
ந்‌ _01-11-2053-01-11-2083 புத 02-05-2012-29-04-2013 
கு 29-04-2013-16-11-2015 
௬ 16 11-2015-21-02-2018 











த ம 
த சனி 21-02-2018-31-10-202( 


இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.சி.ஏ., படித்து இருக்கிறார்‌. இவருக்கு 29.05.2015 
அன்று காதல்‌ திருமணம்‌ நடந்துள்ளது. அப்போது புத்தியை நடத்திய 
கோள்‌ இராகு (12) ஆகும்‌. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 6, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது திருமணம்‌ செய்யக்‌ கூடாது. ஆனால்‌ இது 
காதல்‌ என்பதால்‌ திருமணம்‌ ஆகிக்‌ கணவருடன்‌ தொடாந்து இருந்து 
வருகிறார்‌. ஆனால்‌ 2018 வரை குழந்தை இல்லை. இவருக்கு 5 ஆம்‌ 
பாவகக்‌ கொடுப்பனை 75 விழுக்காடு நன்றாக இருந்தும்‌, திருமணத்திற்குப்‌ 
பின்பு வந்த புத்திகள்‌ இராகு (12) குரு (12) 5 ஆம்‌ பாவகக்‌ காரகம்‌ 
குழந்தைக்குச்‌ சாதமாக இல்லை. எனவே குழந்தை இல்லை. அதன்பின்‌ 
சனி புத்தியில்‌ (9) குழந்தை கிடைத்துள்ளது. ஆய்வு விதிப்படி புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 
குழந்தைபேறு கிடைப்பது கடினம்‌ என்பதாகும்‌. 


308 


174. சாதகர்‌ : செளபாக்யா (91504 99768) பிறந்த நாள்‌ : 07.07.1985 


பிறந்த நேரம்‌ : இரவு 09.53 பிறந்த ஊர்‌ : கோவை. 







ட்‌ 

















Sowbakiya Shalini 
07-07-1985 21:53:00 


Coimbatore, T.N. 
குரு திசை இருப்பு 09-வருடம்‌ 02-மாதம்‌ 22-நாள்‌ 


சந்‌ 29-09-2069-29-09-2073 | புத ராது 29-09-2022 1210-2025 
செ 29-09-2073-29-09-2080 [பத குரு 14-10-2025-20-01-2028 
கு 29-09-2080-29-09-2098 சனி 20-01-2028 29-09-2030 














இந்தச்‌ சாதகருக்கு 2011 ஆம்‌ ஆண்டு நிச்சயதார்த்தம்‌ நடைபெற்றுத்‌ 
திருமண அழைப்பிதழும்‌ அச்சடிக்கப்பட்டு விநியோகம்‌ செய்யப்பட்டது. 
திருமணத்திற்கு ஒரு வாரம்‌ முன்பு பையன்‌ நடத்தை சரியில்லை என்று 
திருமணம்‌ நிறுத்தப்பட்டது. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 6, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது திருமணம்‌ செய்யக்‌ கூடாது என்பதாகும்‌. 
ஆனால்‌ இவருக்கு 2011 ஆம்‌ ஆண்டு சனி தசாவில்‌ (9) குரு புத்தி (12) 
நடைபெற்றுக்கொண்டு இருந்துள்ளது. அதன்படி இவருக்குத்‌ திருமணம்‌ 
நடைபெறும்‌ முன்பே மணமகனின்‌ நடத்தை குறித்து அறிந்து திருமணத்தை 
நிறுத்த முடிந்துள்ளது. அதன்பின்‌ வந்த புத்திகள்‌ புதன்‌ தசா (6) புதன்‌ 
புத்தி (6) வரை அடுத்த திருமணத்திற்குக்‌ கடினமாக முயற்சி செய்தும்‌ 
திருமணம்‌ நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


309 


175. சாதகர்‌ : பட்டாபி ராமன்‌ (94433 03553) பிறந்த நாள்‌ : 06.09.1961 


பிறந்த நேரம்‌ : மாலை 06.49 பிறந்த ஊர்‌ : புதுக்கோட்டை 

































Pattabi Raman ச விபரம்‌ 

06-09-1961 18:49:00 10-09- 1949- 10-09-1968 [சந்‌ 
Pudukkottai,T.N. 10-09- 1968- 10-09-1985 [சர்‌ 
சனி திசை இருப்பு 07-வருடம்‌ 00-மாதம்‌ 04-நாள்‌ கே 10-09-1985- 10-09-1992 [சர்‌ 
த _ 10-09-1992- 10-09-2012 [சர்‌ 
10-09-2012- 11-09-2018 








11-09-2018-12-07-2019 
12-07-2019-10-02-2020 
10-02-2020-11-08-2021 
11-08-2021-11-12-2022 
ந்‌ சனி 11-12-2022-11-07-2024 
11-09-2018 10-09-2028 |சர்‌ 11-07-2024-11- 12-2025 
10-09-2028-11-09-2035 [சந்‌ கே 11-12-2025-12-07-2026 
11-09-2035-10-09-2053 [சந்‌ சுக்‌ 12-07-2026- 12-03-2028 
10-09-2053- 10-09-2069 [சந்‌ சூரி 12-03-2028-10-09-2028 








































































இந்தச்‌ சாதகருக்கு சூரிய தசா (7) சுக்கிர புத்தியில்‌ (6) பல வித 
நோய்‌ காரணமாகப்‌ படுக்கையிலேயே இருந்தார்‌. அதன்பின்‌ வந்த சந்திர 
தசாவில்‌ கொஞ்சம்‌ சரியாகி நடமாடி வந்தார்‌. சந்திர தசாவில்‌ செவ்வாய்‌ 
புத்தி ஆரம்பித்தவுடன்‌ 2 சிறுநீரகமும்‌ செயலிழந்துள்ளது. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 2, 6, 10 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது மருந்துக்கு கட்டுப்படும்‌ நோய்கள்‌ வரும்‌. 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4 இல்‌ இருக்கும்போது இதயக்‌ கோளாறு, 
மூளை செயல்‌இழப்பு போன்ற பலன்களும்‌, புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8 
இல்‌ இருக்கும்போது உடல்‌ உறுப்புக்கள்‌ சேதப்படூுதல்‌, புத்தியை நடத்தும்‌ 
கோள்‌ 12 இல்‌ இருக்கும்போது உடல்‌ உறுப்புக்களை அகற்றுதல்‌ ஏற்படும்‌. 








அதன்படி இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8 இல்‌ 
இருக்கும்போது சிறுநீரகம்‌ செயல்‌ இழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


310 


176. சாதகர்‌ : தினேஷ்‌ ராம்‌ (86670 44659) பிறந்த நாள்‌ : 23.09.1990 


பிறந்த நேரம்‌ : இரவு 11.35 பிறந்த ஊர்‌ : மதுரை. 


| 
| 


இராசி 


விசாகம்‌-4 














Dinesh Ram திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
23-09-1990 23:35:00 குரு 24-03-1978-24-03-1994 (புத த 24-03-2013-20-08-2015 
Madurai,T.N. சனி 24-03-1994-24-03-2013 புத தே 20-08-2015-17-08-201 
குரு திசை இருப்பு 03-வருடம்‌ 05-மாதம்‌ 29-நாள்‌ த 24-03-2013-24-03-2030 பூத சுத்‌ 17-08-2016-17-06-201 
தே 24-03-2030-24-03-2037 (பூத ௫ ன ன ர 
= 
துகுரு ௪ சந்‌ -24-03-2063-24-03-2073 [ப ராகு 20-09-2022-08-04-2025 
செ. 24-03-2073-24- ப்ட்‌ குரு அவன்ட 15-07-2027 
சுக்‌ சூரி சனி ராகு செவ்‌ 














இந்தச்‌ சாதகர்‌ 2014 ஆம்‌ ஆண்டு வெளிநாடு செல்ல ஏஜென்ட்‌ வசம்‌ 
பணம்‌ கொடுத்து ஏமாந்துள்ளார்‌. இவருக்கு 24.03.2013 முதல்‌ 20.08.2015 
வரை புதன்‌ தசாவில்‌ (4) புதன்‌ புத்தி (4) நடைபெற்றுக்கொண்டு இருந்தது. 
இது சமயம்‌ இவர்‌ வெளிநாடு செல்லும்‌ முயற்சி செய்துகொண்டு 
இருந்துள்ளார்‌. 

முகவர்‌ ஒருவர்‌ வெளிநாட்டில்தான்‌ உறுதியாக வேலை 
வாங்கிதருவதாக உறுதி அளித்ததை நம்பி நிறையப்‌ பணமும்‌ கொடுத்து 
இருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்‌ போலி நபர்‌ என்பதை அறிந்த பின்னர்‌ அவரிடம்‌ 
இருந்து பணமும்‌ வாங்க முடியாமல்‌ ஏமார்ந்து இருக்கிறார்கள்‌. 


ஆய்வு விதிப்படி 8 மற்றும்‌ 12 மட்டுமே ஏமாற்றதைக்‌ கொடுக்கும்‌, 
ஆனால்‌ இங்கு 4 ஆம்‌ பாவகம்‌ வெளிநாட்டிற்குத்‌ தடையைக்‌ கொடுக்கும்‌ 
காலத்தில்‌ அதற்காகக்‌ கொடுத்ததனால்‌ பணத்தை ஏமார்ந்து இருக்கிறார்‌. 


311 


177. சாதகர்‌ : சங்கர்‌ (96000 26535) பிறந்த நாள்‌ : 03.05.1985 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 02.55 பிறந்த ஊர்‌ : சென்னை. 























Shankar ன்‌ விபரம்‌ த்தி விபரம்‌ 

03-05-1985 02:55:00 
Chennai, T.N. செ 11-11-198௪ 10-11-1993 [குரு சனி 29-12-2013-11-07-2016 
சந்‌ திசை இருப்பு 01-வருடம்‌ 0௭ மாதம்‌ 08-நாள்‌ கு கு 11-07-2016-17-10-2018 


குரு கு 
குரு 11-11-2011-11-11-2027 [குரு கே 17-10-2018-23-09-201 
சனி 11-11-2027-11-11-2046 [குரு சுக்‌ 23-09-2019-24-05-2022 


த 11-11-2046-11-11-2063 [குரு சூரி 24-05-2022-12-03-2023 
கே 11-11-2063-11-11-2070 [குரு சந்‌ 12-03-2023-11-07-2024 
சுக்‌ 11-11-2070-11-11-2090 [குரு செ 11-07-2024-17-06-2025 
கூரி 11-11-2090-10-11-209%6 [குரு ராகு 17-06-2025-11-11-2027 














இந்தச்‌ சாதகர்‌ குரு (12) தசா (12) குரு புத்தி (12) காலத்தில்‌ 
திருமணம்‌ செய்துள்ளார்‌. திருமண செலவிற்கென்று கடன்‌ வாங்கி 
இருக்கிறார்‌. அதனை அடைக்க வேறு இடத்தில்‌ கடன்‌, என்று மாற்றி 
மாற்றி வாங்கி இருக்கிறார்‌. இன்று வரும்‌ சம்பளப்‌ பணம்‌ முழுவதையும்‌ 
வட்டி கட்டவே சரியாக உள்ளது. நன்கு சம்பாதித்தும்‌ பயன்‌ இல்லாத 
நிலையில்‌ இருக்கிறார்‌. இவர்‌ இந்நிலைக்கு வரக்காரணம்‌ தவறான 
நேரத்தில்‌ திருமணம்‌ செய்துள்ளதே காரணம்‌, அவரும்‌ அதனை 
ஒப்புக்கொள்கிறார்‌. ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 6, 8, 12 


ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது திருமணம்‌ செய்யக்‌ கூடாது என்பதே. 


அடூத்து இவருக்கு 11 ஆம்‌ வீட்டை விட, 12 ஆம்‌ வீட்டில்‌ அதிகக்‌ 


பரல்கள்‌ உள்ளதால்தான்‌ பட்ட கடனை அடைக்க முடியாது என அறிந்து 





மஞ்சள்‌ நோட்டீஸ்‌ விடத்‌ திட்டமிட்டு வருகிறார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது 
ஆகும்‌. 


312 


178. சாதகர்‌ : சிவக்குமார்‌ (91500 53253) பிறந்த நாள்‌ : 11.02.1966 


பிறந்த நேரம்‌ : மாலை 04.00 பிறந்த ஊர்‌ : சென்னை. 

















Sivakumar சவி ம்‌ த்தி விபரம்‌ 
11-02-1966 16:00:00 
Chennai, T.N. 
ராகு திசை இருப்பு வட்ல +a 11-நாள்‌ சன்‌ 25-06-1985-24-06-2004 [பூத சுத்‌ 18-11-2007-18-09-201 
24-06-2004-25-06-2021 [புத சூரி 18-09-2010-26-07-2011 
கே 25-062021-24-06-2028 [புத சந்‌ 26-07-2011-24-12-201 
சுத்‌ 24-06-2028-24-06-2048 செ_24-12-2012-21-12-201 
சூரி_24-06-2048-25-06-2054 us ராகு 21-12-2013-10-07-2016 
ந்‌ 25-06-2054-24-06-2064 குரு 10-07-2016-16- 10-2018 
செ 24-06-2064-25-06-2071 சனி 16 10-2018-25-06-2021 














இந்தச்‌ சாதகர்‌ வட்டாரப்‌ போக்குவரத்து அலுவலகத்தில்‌ மோட்டார்‌ 
வாகன ஆய்வாளராகப்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. இவர்‌ சாதகம்‌ பார்க்க வந்த 
சமயம்‌ குரு புத்தி (12) நடைபெற்றுக்கொண்டு இருந்தது. பொதுவாக 
வட்டாரப்‌ போக்குவரத்து அலுவலகம்‌ என்றால்‌ இலஞ்சம்‌ கையூட்டு 
வாங்குதல்‌ அதிகமாக இருக்கும்‌ என்பது அனைவரும்‌ அறிந்ததே. அதன்படி 
இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ இரகசிய ஸ்தானமான 12 இல்‌ 


இருந்தபடியால்‌, மறைமுக வருமானம்‌ எப்படி என்று கேட்டேன்‌. 


உண்மையில்‌ நிறைய மறைமுக வருமானம்‌ வருவதை அவர்‌ 
ஒப்புக்கொண்டார்‌. அரசு, அரசியல்‌ என எங்கெல்லாம்‌ இலஞ்சம்‌ வாங்கக்‌ 
கூடிய சந்தர்ப்பம்‌ உள்ளதோ அங்கெல்லாம்‌ 4, 8, 12 பாவகங்களில்‌ 
அதிகக்‌ கோள்கள்‌ உடைய சாதகர்கள்‌ மறைமுக வருமானத்தினைப்‌ 
பெறுவார்கள்‌ என்பது ஆய்வு விதி. அதற்கு இது ஓர்‌ உதாரணச்‌ சாதகம்‌ 
ஆகும்‌. 


313 


179. சாதகர்‌ : சரிதா (63840 92858) பிறந்த நாள்‌ : 11.05.1988 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 03.00 பிறந்த ஊர்‌ : திருச்சி 








ட [4] 


சூரி புத [சுக்‌ 
































Saritha திசை விபரம்‌ பரம்‌ 

11-05-1988 03:00:00 [குரு 07-03-1987-07-03-2003 [சனி சனி 07-03-2003-09-03-2006 
Tiruchchirappalli,T.N. சனி 07-03-2003-06-03-2022 [சனி புத 09-03-2006 16-11-2008 
குரு திசை இருப்பு 14-வருடம்‌ 09-மாதம்‌ 25-நாள்‌ பூத 0603-2022-07-03-2039 [சனி கே 16 11-2008-26 12-2009 





07-03-2039-06-03-2046 [சனி த்‌ 26-12-2009-25-02-2013 
த்‌ _0603-2046-06-03-2066 25-02-2013-07-02-2014 
06-03-2066-06-03-2072 i 
06-03-2072-06-03-2082 08-09-2015-17- 10-2016 








06-03-2082-06-03-2089 17-10-2016-24-08-2019 
06-03-2089-08-03-2107 24-08-2019-06-03-2022 











இந்தச்‌ சாதகிக்கு 2016 ஆம்‌ ஆண்டு ஜனவரி மாதம்‌ திருமணம்‌ 
நடைபெற்றது. திருமணம்‌ ஆகி 3 மாதங்கள்‌ மட்டுமே கணவருடன்‌ 
வாழ்ந்தார்‌. கணவர்‌ வீட்டில்‌ அதிகம்‌ ஆதிக்கம்‌ செலுத்துவதாகக்‌ கூறிப்‌ 
பிறந்த வீட்டிற்கு வந்தவர்‌ மீண்டும்‌ செல்லாமல்‌ விவாகரத்துப்‌ 


பெற்றுக்கொண்டார்‌. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 6, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது திருமணம்‌ செய்ய கூடாது என்பதாகும்‌. 
அதன்படி இவர்‌ சனி தசா (10) செவ்வாய்‌ புத்தியில்‌ (12) திருமணம்‌ 
செய்துள்ளார்‌. திருமணம்‌ ஆகும்‌ போது 12 ஆம்‌ பாவகப்‌ புத்தி கருத்து 
ஒற்றுமையைக்‌ கொடுக்காது. முதல்‌ கோணல்‌ முற்றிலும்‌ கோணல்‌ 
என்பதுபோல்‌ திருமண முறிவுக்கு வரும்‌. ஒரு சாதகத்தில்‌ 6, 8, 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ உள்ள புத்திகள்‌ கண்டிப்பாக வரத்தான்‌ செய்யயும்‌, ஆனால்‌ 
திருமணம்‌ ஆன முதல்‌ மூன்று ஆண்டுகளுக்குள்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
6, 8, 12 ஆம்‌ பாவகத்தில்‌ இருக்கக்‌ கூடாது. காரணம்‌ திருமண முறிவுக்கு 
அதுவே காரணமாக அமைந்துவிடும்‌. 


314 


180. சாதகர்‌ : செண்பகம்‌ (73736 57670) பிறந்த நாள்‌ : 04.04.1998 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.20 பிறந்த ஊர்‌ : ஸ்ரீரங்கம்‌. 























Shenbagam 
04-04-1998 05:20:00 
Srirangam,T.N. சனி 06 12-2011-05-12-2030 


த _05-12-2030-06- 12-2047 [சனி 


கே 06 12-2047-05-12-2054 [சனி 


குரு திசை இருப்பு 13-வருடம்‌ 08-மாதம்‌ 02-நாள்‌ 


சுக்‌ 05-12-2054-05-12-2074 
சூரி 05-12-2074-05-12-2080 சந்‌ 08-11-2022-08-06-2024 


சந்‌ 05-12-2080-05-12-2090 செ 08-06-2024-18-07-2025 
ச 05-12-2090-05-12-2097 [சனி கு 18-07-2025-24-05-2028 
சனி 














குரு 24-05-2028-05-12-203 





சூ 05-12-2097-07-12-2115 


இந்தப்‌ பெண்‌ 8 ஆவது வரை மட்டூமே படித்துள்ளார்‌, நல்ல 
அழகாக இருப்பார்‌. அதிகம்‌ யாருடனும்‌ பேசாமல்‌ இருந்து வந்தார்‌. காரணம்‌ 
2, 6, 10 ஆம்‌ திரிகோணத்தில்‌ மொத்தம்‌ 5 கோள்கள்‌. புதிய நபர்களைச்‌ 
சந்திக்க தயக்கம்‌ காட்டூவார்‌. 

இந்நிலையில்‌ சனி தசா (2) சுக்கிர புத்தி (12) ஆரம்பித்தது. 
தனக்குத்‌ திருமணம்‌ வேண்டாம்‌ எனக்‌ கூறிவந்துள்ளார்‌. அதனையும்‌ மீறி 
வரன்‌ தேடி வந்துள்ளனர்‌. ஒருகட்டத்தில்‌ இவரைச்‌ சமாளிக்க முடியாமல்‌ 
போகவே மனநல மருத்துவரிடம்‌ அழைத்துச்‌ சென்று இருக்கிறார்கள்‌. 

இவருக்கு மனநோய்‌ இருப்பது தெரியவந்துள்ளது. இப்போது 
மனநோய்க்கான மருந்து கொடூத்து வருகிறார்கள்‌. ஆய்வு விதிப்படி 
புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது 
மனநோய்‌ ஏற்படும்‌ என்பதற்கு இந்தச்‌ சாதகம்‌ நல்ல உதாரணம்‌ ஆகும்‌. 


315 


181. சாதகர்‌ : செளமியா (99654 02463) பிறந்த நாள்‌ : 03.02.1985 


பிறந்த நேரம்‌ : இரவு 07.15 பிறந்த ஊர்‌ : திருநெல்வேலி 





சுக்‌ செவ்‌ [ராகு 

















சூரி சந்‌ 
| =] 
சூரி புத இராசி லக்‌ குரு புத பல்பம்‌ 
[2] புனர்பூசம்‌-2 [| 1] 
சனி கேது கேது சனி 














எ ஏஏ ஏ 8 பய பூ பு 




















Sowmi பிசை விப த்தி விபரம்‌ 
03-02-1985 19:15:00 [குரு 22-03-1980-22-03-1996 [புத புத 23-03-2015-19-08-2017 
Tirunelvelli,T.N. சனி 22-03-1996-23-03-2015 [பூத தே _19-08-2017-16-08-2018 
குரு திசை இருப்பு 11-வருடம்‌ 01-மாதம்‌ 16-நாள்‌ த 23-03-2015-22-03-2032|[பூத சுத்‌ 16-08-2018-16-06-2021 
- கே 22-03-2032-23-03-2039 [புத சூரி 16-06-2021-22-04-2022 
சுக்‌ 23-03-2039-23-03-2059|புத சந்‌ 22-04-2022-22-09-2023 
சூரி 23-03-2059-23-03-2065 [புத செ 22-09-2023- 18-09-2024 
சந்‌ 23-03-2065-23-03-2075 [புத ராகு 18-09-2024-07-04-2027 
செ 23-03-2075-23-03-2082|புத குரு 07-04-2027-13-07-2029 
கு 23-03-2082-23-03-2100 [பூத சனி 13-07-2029-22-03-2032 











இந்தச்‌ சாதகருக்கு 2014 ஆம்‌ ஆண்டு திருமணம்‌ ஆகி உள்ளது. 
அப்போது இவருக்கு நடப்பு சனி தசாவில்‌ (4) குரு புத்தி (6) ஆகும்‌. 
கிட்டதட்ட ஓர்‌ ஆண்டு கஷ்டப்பட்டுக்‌ கணவருடன்‌ இருந்துள்ளார்‌. அச்சமயம்‌ 


வாழவும்‌ இல்லை எனக்‌ கூறுகிறார்‌. 


அதன்பின்‌ 2015 ஆம்‌ ஆண்டு கணவருடன்‌ வாழ முடியாது என 
இவரே நீதிமன்றத்தில்‌ வழக்குத்‌ தொடர்ந்துள்ளார்‌. கணவர்‌ விவாகரத்துக்குச்‌ 
சம்மதிக்காத காரணத்தால்‌ விவாகரத்து கிடைக்கத்‌ தாமதம்‌ ஆனது. 
அதன்பின்‌ இவரின்‌ பிடிவாதத்தினால்‌ 2019 ஆண்டு விவாகரத்து கிடைத்தது. 


ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 6 இல்‌ இருக்கும்போது 
சாதகரே திருமண உறவினை முறிப்பார்‌, 12 இல்‌ இருக்கும்போது 
வாழ்க்கைத்‌ துணை திருமண உறவினை முறிப்பார்‌. 8 இல்‌ இருக்கும்போது 
திருமணத்தில்‌ ஏமாற்றம்‌. அதன்படி இவர்‌ 6 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ 
திருமண வாழ்க்கையை முடிவுக்குக்‌ கொண்டுூவந்துள்ளார்‌ என்பது 
குறிப்படத்தக்கது. 


316 


182. சாதகர்‌ : சரவண பவன்‌ (85262 60376) பிறந்த நாள்‌ : 23.03.1992 


பிறந்த நேரம்‌ : காலை 10.32 பிறந்த ஊர்‌ : பரமக்குடி 































Saravana Bhavan 
23-03-1992 10:32:00 





ச விபரம்‌ த்த ம்‌ 
| 21-03-1988-21-03-2007 [பூத 21-03-2007-17-08-2009 
Paramakkudi,T.N. [புத 21-03-2007-21-03-2024 [பூத 17-08-2009- 14-08-2010 
சனி திசை இருப்பு 14-வருடம்‌ 11-மாதம்‌ 27-நாள்‌ தே _21-03-2024-21-03-2031|புத சுத்‌ 14-08-2010-14-06-2013 
புத 
பூத 





















த்‌ 21-03-2031-21-03-2051 சூரி 14-06-2013-21-04-2014 
21-03-2051-21-03-2057 ந்‌ 21-04-2014-20-09-2015 
20-09-2015-16-09-2016 



















21-03-2057-21-03-2067 | புத 
21-03-2067-21-03-2074 புத 
கு 21-03-2074-21-03-2092 [புத 
21-03-2092-22-03-2108 | புது 






06-04-2019- 12-07-2021 
12-07-2021-21-03-2024 











இந்தச்‌ சாதகருக்கு புதன்‌ தசா (11) குரு புத்தி (4) 06.04.2019 
முதல்‌ நடைபெற்று வருகிறது. இந்தக்‌ காலகட்டத்தில்‌ ஓர்‌ முகவர்‌ 
வழிநடத்தலின்‌ படி சுற்றுலா அயல்நாட்டு நுழைவுச்சான்றிதழ்‌ (T௦பாist Visa) 
மூலம்‌ சிங்கப்பூர்‌ சென்று உள்ளார்‌. அங்கு இவர்‌ தவறான நோக்கத்தில்‌ 
விசா எடுத்து வந்துள்ளார்‌ என்பதை அறிந்து விமான நிலையத்தில்‌ இருந்து 
உள்ளேயே அனுமதிக்காமல்‌, அவர்களே சென்னைக்கு விமானத்தில்‌ 


திருப்பி அனுப்பி வைத்து விட்டனர்‌. 


ஆய்வு விதிப்படி 3, 9, 12 ஆம்‌ பாவகங்கள்‌ வெளிநாட்டு வேலை 
அல்லது படிப்புக்கு உதவக்‌ கூடும்‌. 4 மற்றும்‌ 8 ஆம்‌ பாவகங்கள்‌ 
வெளிநாடு செல்லத்‌ தடையயைக்‌ கொடுக்கும்‌. மற்ற பாவங்களான 1, 2, 5, 
6, 7, 10, 11 கடினமான முயற்சியின்‌ அடிப்படையில்‌ செல்ல முடியும்‌. 
இவை வெளிநாடடிற்குத்‌ தடையைக்‌ கொடுக்காது என்பதாகும்‌. ஆனால்‌ 
இவர்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ குரு 4 இல்‌ இருக்கும்போது சென்று 
இருக்கிறார்‌. அதனால்‌ அங்குச்‌ சென்றும்‌ இருக்க முடியவில்லை. 


317 


183. சாதகர்‌ : நாக ரிஷிகேஷ்‌ (94431 28585) பிறந்த நாள்‌ : 12.12.2009 


பிறந்த நேரம்‌ : பகல்‌ 11.15 பிறந்த ஊர்‌ : திருச்சி. 




















Naga Rishikesh திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 

12-12-2009 11:15:00 
Tiruchchirappalli,T.N. கு 12-12-2009-13-12-2027 [ராகு குரு 25-08-2012-18-01-2015 
செவ்‌ திசை இருப்பு 00-வருடம்‌ 00-மாதம்‌ 00-நாள்‌ குரு 13-12-2027-13-12-2043 [ராகு சனி 18-01-2015-24-11-2017 


13-12-2043- 13-12-2062 3 24-11-2017- 13-06-2020 


சல சூ புத 
த 13-12-2062-13-12-2079 [ராகு கே 13-06 2020-01-07-2021 


தே 13-12-2079-13-12-2086 [ராகு சுத்‌ 01-07-2021-01-07-2024 


சுக்‌ 13-12-2086- 14-12-2106 [ராகு சூரி 01-07-2024-26-05-2025 





சூரி 14-12-2106-13-12-2112 [ராகு சந்‌ 26-05-2025-24-11-2026 
சந்‌ 13-12-2112-14-12-2122 [ராகு செ 24-11-2026-13-12-2027 











இந்தப்‌ பையனுக்கு 2012 ஆம்‌ ஆண்டு, அதாவது 3 வயது 
நடந்துகொண்டு இருந்த சமயம்‌ ஒரு நோய்‌ வந்து அதன்‌ பாதிப்பால்‌ 
இடதுகையில்‌ மூன்று விரல்களை அறுவை சிகிச்சைமூலம்‌ அகற்ற வேண்டி 
வந்தது. 


ஆய்வு விதிப்படி 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகம்‌ பெரிய அளவிலான 


நோய்களைக்‌ கொடுக்கக்‌ கூடியது ஆகும்‌. மேலும்‌ 12 ஆம்‌ பாவகம்‌ 





மருத்துவமனை, அறுவை சிகிச்சை, உடல்‌ உறுப்புகளை நீக்குதல்‌ போன்ற 


பலன்களைக்‌ கொடுக்க கூடியதாகும்‌. 


அதன்படி இந்தப்‌ பையனுக்கு இராகு தசா (12) இராகு புத்தி (12) 
நடைபெற்று வந்த காலத்தில்‌ கைவிரல்களை அறுவை சிகிட்சைமூலம்‌ 
நீக்கியுள்ளார்கள்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. புத்தியை நடத்தும்‌ 
கோள்‌ 8, 12 ஆம்‌ பாவங்களில்‌ இருக்கும்போது சிறு குழந்தைகளையும்‌ 
கூடப்‌ பாதிக்க கூடும்‌ எனத்‌ தெரிய வருகிறது. 


318 


184. சாதகர்‌ : முத்துகிருஷ்ணன்‌ (97898 39160) பிறந்த நாள்‌ : 08.08.1978 


பிறந்த நேரம்‌ : மலை 06.14 பிறந்த ஊர்‌ : விருதுநகர்‌. 














Muthu Krishnan 2 i த்த i 
08-08-1978 18:14:00 சந்‌ 25-11-197625-11-198%6 [குரு குரு 26-11-2011-13-01-2014 
Virudunagar,T.N. செ 25-11-1986-25-11-1993 [குரு சனி 13-01-2014-26-07-2016 
கு_25-11-1993-2௨-11-20911 (குரு பூத 26-07-2016-01-11-2018 
தரு 26-11-2011-26-11-2027 
சனி 26-11-2027-25-11-2046 [குரு சுக்‌ 08-10-2019-08-06-2022 
த 25-11-2046-26-11-2063 [குரு சூரி 08-06-2022-27-03-2023 
கே 2611-2063-25-11-2070 [குரு சந்‌ 27-03-2023-26-07-2024 
சுத்‌ 25-11-2070-25-11-2090 குரு செ 26-07-2024-02-07-2025 
சூரி 25-11-2090-25-11-2096 [குரு கு 02-07-2025-26-11-2027 




















இந்தச்‌ சாதகர்‌ ஒரு சினிமா தயாரிப்பாளர்‌ ஆவார்‌. 2014, 2015 ஆம்‌ 
ஆண்டு இவருக்கு குரு தசாவில்‌ (6) சனி புத்தி (8) நடைபெற்றுக்‌ கொண்டு 
இருந்த சமயம்‌ கமர்கட்டு என்கிற படத்தினைத்‌ தயாரித்துக்கொண்டு 
இருந்தார்‌. இந்த நேரத்தில்‌ வேறு ஒரு தயாரிப்பாளருக்காக ஒரு முக்கிய 
நபரிடம்‌ ஜாமீன்‌ போட்டுப்‌ பணம்‌ வாங்கிக்‌ கொடுத்துள்ளார்‌. இவர்‌ வாங்கிக்‌ 


கொடுத்த நபர்‌ பணத்தினைக்‌ கொடுக்காததால்‌ இவர்‌ மாட்டிக்கொண்டார்‌. 


இவரால்‌ அப்போது கடனை அடைக்க முடியாமல்‌ போகவே கமர்கட்டு 
படத்‌ தயாரிப்பினைப்‌ பணம்‌ வாங்கியவரிடம்‌ கொடுத்து விலகி விட்டார்‌. 
அதாவது 8 ஆம்‌ பாவகப்‌ புத்தியில்‌ பிறருக்கு ஜாமீன்‌ போட்டு இவர்‌ 
மாட்டிக்கொண்டார்‌. ஆய்வு விதிப்படி 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகப்‌ புத்திகளில்‌ 
கவனத்துடன்‌ இருக்க வேண்டும்‌. காரணம்‌ சாதகர்‌ பிற மனிதர்களால்‌ 


ஏமாற்றப்படுவார்கள்‌. 


319 


185. சாதகர்‌ : சண்முகநாதன்‌ (90476 89661) பிறந்த நாள்‌ : 26.05.1971 


பிறந்த நேரம்‌ : காலை 10.20 பிறந்த ஊர்‌ : ஸ்ரீவில்லிபுதூர்‌ 














மிருகசீருஷம்‌-3 























Shanmuga Nathan _ திசை விபரம்‌ புத்தி விபரம்‌ 
26-05-1971 10:20:00 செ_09-06 1966-09-06-1973 சனி 09-06-2007- 12-06-2010 
Srivilliputtur,T.NM. கு 09-06-1973-09-06-1991 த 12-06-2010-19-02-2013 


செவ்‌ திசை இருப்பு 02-வருடம்‌ 00-மாதம்‌ 14-நாள்‌ குரு 09-06 1991-09-06-2007 கே 19-02-2013-31-03-2014 
னி 09-06-2007-09-06-2026 சுக்‌ 31-03-2014-31-05-2017 








த 09-06-2026-09-06-2043 கூரி 31-05-2017-13-05-2018 
டக 09-06-2043-09-06-2050 சந்‌ 13-05-2018-12-12-2019 
சுக்‌ 09-06-2050-09-06-2070 ௪ 12-12-2019-20-01-2021 
சூரி 09-06-2070-09-06-2076 ராகு 20-01-2021-27-11-2023 

09-06-2076-09-06-208%6 [சனி குரு 27-11-2023-09-06-2026 




















இந்தச்‌ சாதகருக்குச்‌ சனி தசாவில்‌ (11) சந்திர புத்தி (12) துவங்கிய 
நாள்‌ முதல்‌ இருகால்களிலும்‌ வெரிகோஸ்‌ (நரம்பு சுருண்டது) வலி 
இருந்துள்ளது. அதற்கு ஒளிமி ஆப்பரேஷன்‌ செய்தும்‌ பலனில்லை இன்னும்‌ 


சரியாகவில்லை. 


TVS நிறுவனத்தில்‌ இயந்திர தயாரிப்பு பிரிவில்‌ மேற்பார்வையாளர்‌ 
வேலை செய்கிறார்‌. காலை 7 மணி முதல்‌ இரவு 2 மணிவரை ஓய்வின்றி 
வெளியூருக்கும்‌ சென்று வேலை செய்து வருகிறார்‌. இவருக்கு இந்தப்‌ 
புத்தி காலத்தில்‌ தூக்கம்‌ மிகவும்‌ குறைவு. நல்ல வருமானம்‌ வருகிறது, 
அதன்மூலம்‌ மனைவி பெயரில்‌ நிலம்‌ ஒன்று வாங்கியும்‌ உள்ளார்‌. 


இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 12 இல்‌ இருந்து 
இயந்திரதனமான ஓய்வின்றி வேலை, அதிக வருமானம்‌, சொத்து, உடல்‌ 
நிலை பாதிப்புகள்‌ ஆகிய பலன்கள்‌ நடைபெற்று உள்ளது என்பது 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


320 


186. சாதகர்‌ : கணேசன்‌ (99943 91996) பிறந்த நாள்‌ : 01.08.1969 


பிறந்த நேரம்‌ : இரவு 10.20 பிறந்த ஊர்‌ : திண்டுக்கல்‌ 

















Ganesan 

01-08-1969 22:20:00 சனி 06-07-1967-06-07- 1986 [சுக்‌ 

Dindigul,T.N. த 06-07-1986-06-07-2003 சுக்‌ 
சுத்‌ 
ரு 













சனி திசை இருப்பு 16-வருடம்‌ 11-மாதம்‌ 03-நாள்‌ கே 06-07-2003-06-07-2010 
த்‌ 06-07-2010-06-07-2030 [சுக்‌ செ 06-07-2016-05-09-2017 
06-07-2030-06-07-2036 [சுக்‌ 



























06-07-2036-06-07-2046 று 
06-07-2046-06-07-2053 னி 0€-05-2023-06-07-2026 
கு 06-07-2053-06-07-2071 சுக்‌ த 06-07-2026-06-05-2029 
06-07-2071-06-07-2087 [சுக்‌ சே 06-05-2029-06-07-2030 



































இந்தச்‌ சாதகர்‌ இன்ஜினியரிங்‌ கல்லூரி ஒன்றில்‌ நண்பருடன்‌ சேர்ந்து 
உணவு தருவிப்பு சேவை செய்து வந்தார்‌. இவருக்கு சுக்கிர (4) தசா (4) 
இராகு புத்தி (12) 05.09.2017 முதல்‌ 04.09.2020 வரை நடைபெற்று 
வருகிறது. இக்காலக்‌ கட்டத்தில்‌ மதுப்‌ பழக்கத்திற்கு அடிமையாகிக்‌ 
உணவு தருவிப்பு சேவைக்கு ஒழுங்காக செல்லாமல்‌ தொழில்‌ கூட்டாளியை 
நம்பி இருந்து விட்டார்‌. 


இவரது கூட்டாளி இவரை ஏமாற்றிவிட்டூுத்‌ தானே அந்த உணவு 
தருவிப்பு சேவை முழுவதையும்‌ ஆக்கிரமித்துக்கொண்டார்‌. இதனால்‌ 
இவருக்குக்‌ கிட்டதட்ட 80 இலட்சம்‌ ரூபாய்‌ வரை நட்டம்‌ அடைந்துள்ளது. 
இவருக்கு 7 ஆம்‌ அதிபதி புதன்‌ 5 இல்‌ உள்ளது. பொதுவாக 7 ஆம்‌ 
அதிபதி 8 மற்றும்‌ 12 இல்‌ இருப்பவர்களே கூட்டாளிகளால்‌ 
ஏமாற்றப்படுவார்கள்‌. ஆனால்‌ இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 12 
இல்‌ இருந்து ஏமாற்றத்தைக்‌ கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது 
ஆகும்‌. 


321 


187. சாதகர்‌ : பாரத்‌ (94484 73798) பிறந்த நாள்‌ : 13.12.1985 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 03.20 பிறந்த ஊர்‌ : பெங்களுள்‌ 

















Bharat திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
13-12-1985 15:20:00 சுத்‌ 26-10-1980-26-10-2000|செ செ 26 10-2016-24-03-2017 
Bangalore, Kar. சூரி 26 10-2000-27- 10-2006 [செ சூ 24-03-2017-12-04-201 


சுக்‌ திசை இருப்பு 14-வருடம்‌ 10-மாதம்‌ 12-நாள்‌ சந்‌ 27-10-2006-26-10-2016 |செ குரு 12-04-2018-19-03-201 
செ_2610-2016-27-10-2023 |செ சனி 19-03-2019-26-04-202( 
கு 27-10-2023-26-10-2041 |செ த 2604-2020-24-04-2021 
1 


ணி 26 10-2057-26-10-2076 [செ சுக்‌ 20-09-2021-20-11-2022 
த 26-10-2076-26-10-2093 [0௪ சூரி 20-11-2022-28-03-2023 
தே 26-10-2093-27-10-2100 [௪ சந்‌ 28-03-2023-27-10-2023 














இந்தச்‌ சாதகர்‌ பி.இ., படித்துள்ளார்‌. இவருக்கு நடப்பு செவ்வாய்‌ 
தசாவில்‌ (7) சனி புத்தி (8) ஆகும்‌. இந்தக்‌ காலக்கட்டத்தில்‌ இவரது 
காதலில்‌ (5) முறிவு ஏற்பட்டுள்ளது. தகாத வழிகளில்‌ பணம்‌ சம்பாதித்து 
வருகிறார்‌. கடவுள்‌ (9) பக்தி இன்றி நாத்திகம்‌ பேசி வருகிறார்‌. 
சுயகெளரவமும்‌ (1) இழந்து பிற மனிதர்களால்‌ வெறுக்கப்பட்டவராக 
இருக்கிறார்‌. 

இவருக்குப்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8 ஆம்‌ பாகத்தில்‌ இருந்து 8 
ஆம்‌ பாவகத்தை 100 விழுக்காடு இயக்கி, 1, 5, 9 ஆம்‌ பாவகப்‌ 
பலன்களைத்‌ தடை செய்து இயற்கைக்கு மாறான மனிதராகச்‌ சித்தரிக்க 


வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


ஆனால்‌ கடன்‌ வாங்கிச்‌ சொத்து சேர்த்து இருக்கிறார்‌. இதனால்‌ 8 
ஆம்‌ பாவகம்‌ 4 ஆம்‌ பாவகத்தையும்‌ சோத்து இயக்குகிறது என்பதற்கு 
நல்ல சான்று ஆகும்‌. 


322 


188. சாதகர்‌ : குமாரவேல்‌ (88385 21377) பிறந்த நாள்‌ : 22.05.1967 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 03.30 பிறந்த ஊர்‌ : பெங்களுர்‌. 


1 [ 1 1 
i 























KUMARAVEL த த்தி விபரம்‌ 
22-05-1967 03:30:00 கு த புத 22-11-2015-20-04-2018 
Bangalore, Kar. தரு 2-1 1980-22-11 1996 [புத தே 20-04-2018-17-04-2019 


ராகு இசை இருப்பு 13-வருடம்‌ 0 மாதம்‌ 02-நாள்‌ 
த = த - - த கு 15-02-2022-23-12-2022 

கே _22-11-2032-22-11-2039 [புத சந்‌ 23-12-2022-29-09-2024 
கூரி 2-1 2059-22-17 2065 [ப ராகு 20-05-2025-08-12-2027 
ந 22-11-2065-22-11-2075 குரு 08-12-2027-15-03-2030 


செ_ 22-11-2075-22-11-2082 சனி _15-03-2030-22- 11-2032 














இந்தச்‌ சாதகர்‌ பொதுப்பணித்துறை அலுவலகத்தில்‌ குளிர்சாதனப்‌ 
பொருள்‌ பழுதுபார்ப்பவராகப்‌ பணிபுரிந்து வருகிறார்‌. சில ஆண்டுகளுக்கு 
முன்னர்‌ சாதகருடைய இரு சகோதிரிகள்‌ தற்கொலை செய்துள்ளனர்‌, 
அந்தச்‌ சமயத்தில்‌ கொஞ்சம்‌ கடன்‌ வாங்க ஆரம்பித்து இருக்கிறார்‌. பிறகு 


சில தகாத பழக்க வழக்கங்களால்‌ கடனை அடைக்க முடியாமல்‌ மேலும்‌ 





கடனாளி ஆகி இருக்கிறார்‌. 


புதன்‌ (3) தசா (3) கேது புத்தி (8) நடைபெற்ற காலத்தில்‌ 
கிட்டதட்ட 35 இலட்சம்‌ ரூபாய்‌ வரை கடன்‌ அதிகமாகி விட்டதால்‌, கடன்‌ 
வாங்கியவர்களிடம்‌ பதில்‌ சொல்ல முடியாமல்‌ அவமானப்பட்டூத்‌ 
தலைமறைவு ஆகி, தற்கொலை செய்திடக்‌ கூட முயற்சி செய்து 
இருக்கிறார்‌. 


இவருக்கு 8 ஆம்‌ பாவகக்‌ கேது புத்தியில்‌ பலவித உடல்‌ 
உபாதைகளும்‌ இருந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


323 


189. சாதகர்‌ : முருகன்‌ (98655 81166) பிறந்த நாள்‌ : 20.06.1989 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 05.40 பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌. 


39 26 19 
புத குரு |லக்‌ சூரி 
சுக்‌ 
செவ்‌ 


























MURUGAN திசை விபரம்‌ த்த 
20-06-1989 05:40:00 சுத்‌ 07-01-1989-07-01-2009 [சந்‌ சந்‌ 07-01-2015-07-11-2015 
Mettur,T.N. சூரி 07-01-2009-07-01-2015 [சந்‌ செ 07-11-2015-07-06-2016 
சுக்‌ திசை இருப்பு 19-வருடம்‌ 0௭ மாதம்‌ 18-நாள்‌ சந்‌ 07-01-2015-07-01-2025 [சர்‌ கு 07-06-2016-07-12-2017 
செ_07-01-2025-07-01-2032 |சர்‌ 07-12-2017-08-04-2019 
கு 07-01-2032-07-01-2050 |சந்‌ 


ரு 
சனி 08-04-2019-07-11-2020 
07-01-2050-07-01-2066 [சந்‌ த 07-11-2020-08-04-2022 
னி 07-01-2066-07-01-2085 [சந்‌ தே 08-04-2022-07-11-2022 
த 07-01-2085-08-01-2102 [சந்‌ சுக்‌ 07-11-2022-08-07-2024 
08-01-2102-08-01-2109 [சர்‌ கூரி 08-07-2024-07-01-2025 

















இந்தச்‌ சாதகர்‌ தனது நன்பருடன்‌ இணைந்து TATA ACE 
வாகனங்கள்‌ வைத்துப்‌ போக்குவரத்து தொழில்‌ செய்து வந்தார்‌. 
இந்நிலையில்‌ இவருக்கு நடப்பு சந்திர (7) தசா (7) சனி புத்தி (3) 
துவங்கியது. இந்தப்‌ புத்தியில்‌ தொழிலை இவரால்‌ தொடர்ந்து நடத்திட 
முடியாமல்‌ நஷ்டம்‌ ஏற்பட்டுள்ளது. இதனைச்‌ சரி செய்ய இயலாமல்‌ 
போகவே தனது வாகனங்களைப்‌ பெரும்‌ நஷ்டத்திற்கு விற்க வேண்டியது 
இருந்தது. 


ஆய்வு விதிப்படி சுயமாகத்‌ தொழில்‌ செய்யக்‌ கூடியவர்கள்‌ புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ 8 இல்‌ இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும்‌, 
இக்காலக்கட்டத்தில்‌ தவறான முடிவுகள்மூலம்‌ தொழில்‌ நஷ்டம்‌ பிற 
மனிதர்களால்‌ ஏமாற்றம்‌ போன்றவை ஏற்படும்‌. புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 12 
இல்‌ இருக்கும்போது தொழிலில்‌ முதலீடு செய்த பணத்திற்கான 


வருவாயைப்‌ பெற இயலாது பணம்‌ முடங்கும்‌ அபாயம்‌ உண்டு. 


324 


190. சாதகர்‌ : ஜீவன்‌ (98655 81166) பிறந்த நாள்‌ : 14.07.2003 


பிறந்த நேரம்‌ : மதியம்‌ 03.10 பிறந்த ஊர்‌ : பெங்களுர்‌ 

















AN திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
14-07-2003 15:10:00 சூரி 21-07-1999-20-07-2005 |ம௪ செ 21-07-2015- 17-12-2015 
Bangalore, Kar. சந்‌ 20-07-2005-21-07-2015 [செ கு 17-12-2015-03-01-201 


சூரி திசை இருப்பு 02-வருடம்‌ 00-மாதம்‌ 0€-நாள்‌ சச 21-07-2015-20-07-2022 [டு௪ குரு 03-01-2017-10-12-201 
கு 20-07-2022-20-07-2040 [செ சுனி 10-12-2017-19-01-201 
குரு 20-07-2040-20-07-2056 [செ த 19-01-2019-16-01-202 


புத 21-07-2075-20-07-2092 [ச சுக்‌ 13-06-2020-13-08-2021 
கே 20-07-2092-21-07-2099 [ச சூரி 13-08-2021-19-12-2021 
சுத்‌ 21-07-2099-22-07-2119 [ச சந்‌ 19-12-2021-20-07-2022 


கர த | 


செவ்‌ சனி சுக்‌ 














இந்தப்‌ பையன்‌ 10 ஆம்‌ வகுப்பு படித்துக்கொண்டு இருக்கும்போது 
தனது தந்தையின்‌ தொழிற்சாலையில்‌ சின்னச்‌ சின்ன உதவிகள்‌ செய்திடச்‌ 


செல்வது வழக்கம்‌. 


2018 ஆம்‌ ஆண்டு விடுமுறை காலத்தில்‌ தொழிற்சாலை சென்றிருந்த 
போது எதிர்பாராத விதமாகப்‌ பெரிய இரும்பு கையில்‌ விழுந்து வலது 
கையில்‌ நான்குவிரல்கள்‌ துண்டாகி விட்டது. மருத்துவமனைக்குக்‌ கொண்டு 
சென்று எவ்வளவோ முயற்சி செய்தும்‌ விரல்களைக்‌ கையுடன்‌ ஒன்று 
சோக்க முடியவில்லை. அப்போது இவருக்குச்‌ செவ்வாய்‌ (4) தசாவில்‌ (4) 
சனி புத்தி (8) என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


சிறுவர்கள்‌ ஆனாலும்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8 அல்லது 12 ஆம்‌ 
பாவகங்களில்‌ இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும்‌. 8, 12 ஆம்‌ 


பாவகங்கள்‌ எப்போதும்‌ ஆபத்து நிறைந்தது ஆகும்‌. 


325 


191. சாதகர்‌ 


பிறந்த நேரம்‌ : 


: சதீஸ்‌ (98655 81166) 


மதியம்‌ 01.05 





பிறந்த நாள்‌ 


பிறந்த ஊர்‌ 


: 25.07.1984 


: மேட்டூர்‌. 











SATHIS 


H 
25-07-1984 13:05:00 


Mettur,T.N. 


செவ்‌ திசை இருப்பு 04-வருடம்‌ 11-மாதம்‌ 11-நாள்‌ 








திசை விபரம்‌ 


07-07-1982-07-07- 1989 [ம 
07-07-1989-07-07-2007 |g 
07-07-2007-07-07-2023 ௫ 
07-07-2023-07-07-2042 | 
07-07-2042-07-07-2059 | 
07-07-2059-07-07-2066 | 
த்‌ 07-07-2066-07-07-208% [குரு 





த்தி விபரம்‌ 

07-07-2007-24-08-2009 
24-08-2009-07-03-2012 
07-03-2012- 13-06-2014 
13-06-2014- 19-05-2015 
19-05-2015-17-01-2018 
17-01-2018-06-11-2018 
06-11-2018-07-03-2020 











சாயப்‌ 





07-07-2086-06-07-2092 | 
0€-07-2092-08-07-2102 (௫ 





07-03-2020- 11-02-2021 


கு 11-02-2021-07-07-2023 


சுயமாகச்‌ 


சாதகர்‌ பட்டறை தொழில்‌ செய்து 


இந்தச்‌ 
வருகிறார்‌. இவருக்குக்‌ குரு தசா (3) சந்திர புத்தி (8) 06.11.2018 அன்று 
முதல்‌ நடந்து வருகிறது. சந்திர புத்தி துவங்கிய நாள்‌ முதல்‌ வேலை 
செய்யும்‌ இடத்தில்‌ உள்ள கெமிக்கல்‌ காரணமாக நுரையீரலில்‌ சில 


பாதிப்புகளைக்‌ கொடுத்தது. இதன்‌ காரணமாக இவரால்‌ தொடர்ந்து தனது 


தொழிற்சாலைக்குப்‌ போக முடியவில்லை. அங்குப்‌ பணிபுரியும்‌ 
தொழிலாளர்களிடம்‌ பொறுப்புக்களை ஒப்படைத்து இருக்கிறார்‌. இவர்‌ 
இல்லாத இடத்தில்‌ தொழிலாளர்களால்‌ சரியாக நிரவாகம்‌ செய்ய 


முடியவில்லை. தொழிலில்‌ அதிகக்‌ கடனும்‌ ஆகிவிட்டது. இப்போது இவரது 
தொழிற்சாலையைத்‌ தொடர்ந்து நடத்திட 
சூழ்நிலையில்‌ இருந்து வருகிறார்கள்‌. 


முடியாமல்‌ அதனை மூடும்‌ 


இவரது 8 ஆம்‌ பாவகப்‌ புத்தி உடல்‌ நிலையையும்‌ பாதித்து, 
தொழில்‌ நஷ்டத்தையும்‌ பண்ணி 
குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


உண்டு உள்ளது என்பது 


326 


192. சாதகர்‌ : தினேஷ்‌ குமார்‌ (98655 81166) பிறந்த நாள்‌ : 02.08.1991 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 02.50 பிறந்த ஊர்‌ : சேலம்‌ 




























DINESH KUMAR 
02-08-1991 02:50:00 து 1902. 1980. 18-02-1997 
Salem, T.N. கே _18-02-1997- 19-02-2004 |சு 
புத திசை இருப்பு 05-வருடம்‌ 0௭ மாதம்‌ 18-நாள்‌ சுக்‌ _19-02-2004- 19-02-2024 [சுக்‌ 

சூரி 19-02-2024- 19-02-2030 
19-02-2030- 19-02-2040 [சுக்‌ ராகு 21-04-2011- பல 
19-02-2040- 19-02-2047 [சுத்‌ குரு 20-04-2014- 19-12-2016 
19-02-2047-18-02-2065 [சுக்‌ சனி 19-12-2016 19-02-2020 
18-02-2065-18-02-2081 சுக்‌ த ன ரோ 
18-02-2081-19-02-2100 






புத்தி விபரம்‌ 
£5 சுக்‌ 19-02-2004-21-06-2007 


ம 21-06-2007- கப்பட 














































இந்தச்‌ சாதகர்‌ வீட்டு மனை விற்பனை முகவர்‌, உடற்பயிற்சி கூடம்‌, 
வெளிநாட்டில்‌ இருந்து இறக்குமதி செய்து வாகனங்களில்‌ பல புது 
அம்சங்களுடன்‌ மாற்றி விற்பனை செய்தல்‌ போன்ற பல விதத்‌ தொழில்கள்‌ 
செய்து வந்துள்ளார்‌. 

இவருக்குச்‌ சுக்கிர தசாவில்‌ (4) சனி புத்தி (8) துவங்கிய காலத்தில்‌ 
இருந்து ஒரு பெண்ணுடன்‌ பிரச்சினையில்‌ சிக்கிக்‌ காவல்‌ நிலையம்‌ வரை 
சென்று அவமானப்பட்டு மீண்டு வந்துள்ளார்‌. அதன்பின்பு மிகப்பெரிய 
விபத்துக்குள்ளானார்‌. இது உடலில்‌ பலத்த சேதங்களை ஏற்படுத்தியது. 
சேதங்களைச்‌ சரி செய்திடத்‌ தான்‌ அதுவரை சம்பாதித்து வந்த பணம்‌, 
சொத்து அனைத்தையும்‌ இழந்துள்ளார்‌. 

பல புத்திகளில்‌ கஷ்டப்பட்டூுச்‌ சேர்த்த பணத்தை ஒரே புத்தியில்‌ 
இழந்துள்ளார்‌, இருந்தும்‌ இன்னும்‌ முழு ஆரோக்கியம்‌ திரும்பவில்லை 
என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


327 


193. சாதகர்‌ : கலைவாணி (98655 81166) பிறந்த நாள்‌ : 02.01.1998 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 02.15 பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌. 




















KALAIVANI த்தி விபரம்‌ 
02-01-1998 02:15:00 கு ராகு 11-05-2002-21-01-2005 
Mettur,T.N. கு ராகு குரு 21-01-2005-17-06-2007 
செவ்‌ திசை இருப்பு 04-வருடம்‌ 04-மாதம்‌ 07-நாள்‌ ௫ -05- -05- சனி 17-06-2007-23-04-2010 
ல 3 த 23-04-2010-09-11-2012 
11-05-2055-11-05-2072 
தே. 11-05-2072-11-05-2079 [ராகு சுத்‌ 28-11- 2013-2911 2016 
சுக்‌ 11-05-2079-11-05-2099 [ராகு சூரி 28-11-2016-22-10-2017 
சூரி 11-05-2099-12-05-2105 [ராகு சந்‌ 22-10-2017-23-04-2019 
12-05-2105-12-05-2115 கு செ 23-04-2019-11-05-2020 














இந்தச்‌ சாதகிக்கு 14 வயதில்‌ திருமணம்‌ நடந்துள்ளது. இவருக்கு 
4 ஆம்‌ பாவகத்தில்‌ நான்கு கோள்கள்‌ உள்ளபடியால்‌ இரசனை, காதல்‌, 
உடல்‌ உறவு போன்றவற்றில்‌ ஆர்வம்‌ இல்லை. இவருக்குக்‌ கற்பப்பையில்‌ 


சில பிரச்சினைகளும்‌ உள்ளது. 


இவரது A ஆம்‌ பாவகக்‌ கொடுப்பினை 75 விழுக்காடு 
பாதிப்படைந்துள்ளது, மேலும்‌ 5 ஆம்‌ பாவகத்திற்கு 12 ஆம்‌ பாவகமான 4 
ஆம்‌ பாவகத்தில்‌ உள்ள 4 கோள்களும்‌ 5 ஆம்‌ பாவகக்‌ காரகத்திற்கு 
எதிராகச்‌ செயல்பட்டு குழந்தை இன்மையை உருவாக்கி உள்ளது. 
குழந்தைமீது ஆசையும்‌ இல்லை. இவருக்கு நடப்பு இராகு தசாவில்‌ (11) 
செவ்வாய்‌ புத்தி (4) ஆகும்‌. இவர்‌ தன்னால்‌ குழந்தை பெற்றுக்கொடுக்க 
இயலாது என்று தனது கணவரிடம்‌ வேறு பெண்ணுடன்‌ குழந்தை 
பெற்றெடுக்க முயற்சி செய்யக்‌ கூறிவிட்டு, தனது பிறந்த வீட்டுக்குத்‌ 
தற்சமயம்‌ வந்துவிட்டார்‌. 


328 


194. சாதகர்‌ : பூமாலை (98655 81166) பிறந்த நாள்‌ : 25.03.1983 


பிறந்த நேரம்‌ : காலை 06.30 பிறந்த ஊர்‌ : தர்மபுரி. 




















POOMALAT 
25-03-1983 06:30:00 IS SLA சத்‌ 07-01- 2004-00-20 







Dharmapuri, T.N. சூரி 09-05-2007-09-05-2008 
புத இசை இருப்பு 13-வருடம்‌ 09-மாதம்‌ 14-நாள்‌ 
ச 07-01-2040-07-01-2047 [சுக்‌ குரு 09-03-2014-07-11-2016 

கு 07-01-2047-07-01-2065 [சுக்‌ சனி 027-11-2016-07-01-202 
குரு ப்ப கட்க 07-01-2081 சுக்‌ த 07-01-2020-07-11-2022 











இந்தச்‌ சாதகர்‌ பிற நபர்களிடம்‌ பணம்‌ வாங்கி, அந்தப்‌ பணத்தை 





கொண்டு தங்க அடகு கடை மொத்தம்‌ 6 கிளைகள்‌ வைத்து நடத்தி 
வந்துள்ளார்‌. மேலும்‌ ஒரு அழகு நிலையம்‌ நடத்தி வந்துள்ளார்‌. 


இவருக்குச்‌ சுக்கிர தசாவில்‌ (2) சனி புத்தி (8) துவங்கிய காலம்‌ 
முதல்‌ தொழில்‌ கிளைகளைச்‌ சரிவரக்‌ கவனிக்க முடியவில்லை, பல 
தவறான முடிவுகள்‌ எடுத்தபடியால்‌ சுயதொழில்‌ அனைத்தும்‌ மொத்தமாக 
முடங்கியது. பணம்‌ வாங்கியவர்களிடம்‌ திரும்பப்‌ பணம்‌ கொடுக்க 
முடியாமல்‌, அவமானப்பட்டூுத்‌ தற்கொலை சிந்தனைக்குச்‌ சென்று கடைசி 


நிமிடத்தில்‌ அம்முடிவினை கைவிட்டு இருக்கிறார்‌. 


இவருக்கு 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவகங்களில்‌ ஒரே ரு கோள்‌ சனி 
மட்டுமே உள்ளது. அதன்‌ புத்தியில்‌ இந்த அளவு வாழ்வில்‌ கீழே 
இறங்கியுள்ளார்‌ என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


329 


195. சாதகர்‌ : சிந்து (99644 69425) பிறந்த நாள்‌ : 04.08.1989 


பிறந்த நேரம்‌ : இரவு 09.42 பிறந்த ஊர்‌ : கோலர்‌, Kதா 























pl பணப்‌ 





























திசை விபரம்‌ 
04-08-1999 21:42:00 சுத்‌ 12-12-1974-12-12-1994 [ராகு 5 
Kolar Gold Fields, Kar. சூரி 12-12-1994-11-12-2000 [ராகு குரு 24-08-2020-17-01-2023 
சுக்‌ திசை இருப்பு 05-வருடம்‌ 04-மாதம்‌ 07-நாள்‌ [சந்‌ 11-12-2000-12-12-2010 [ராகு சனி 17-01-2023-23-11-2025 
செ 12-12-2010-12-12-2017 [ராகு புத 23-11-2025-12-06-2028 
கு 12-12-2017-12-12-2035 [ராகு கே 12-06-2028-30-06-2029 
குரு 12-12-2035-12-12-2051 [ராகு சுக்‌ 30-06-2029-30-06-2032 
ளி 12-12-2051-12-12-2070 [ராகு ௫ 
புத 12-12-2070-12-12-2087 [ராகு சந்‌ 25-05-2033-24-11-2034 
தே 12-12-2087-12-12-2094 [ராகு செ 24-11-2034-12-12-2035 










































இந்தச்‌ சாதகி 2012 ஆம்‌ ஆண்டு மார்ச்‌ மாதம்‌ கணினி அறிவியல்‌ 
துறையில்‌ முனைவர்‌ பட்டம்‌ ஆய்வாளராக  அனுமதிக்கப்பட்டூள்ளார்‌. 
அப்போது இவருக்குச்‌ செவ்வாய்‌ தசாவில்‌ (6) இராகு புத்தி (12) 
நடந்துள்ளது. அதன்பின்‌ கடந்த 7 ஆண்டுகளாக நல்லமுறையில்‌ ஆய்வுகள்‌ 
செய்து ஆய்வேடு சமர்ப்பிக்கத்‌ தயார்‌ நிலையில்‌ இருந்த சமயம்‌, இரண்டு 
மாதங்களுக்கு முன்னர்‌ இவரது ஆய்வு நெறியாளர்‌ பல்கலைகழகத்தில்‌ 
இருந்து நீக்கம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌. 


ஆய்வு நெறியாளரை மாற்றம்‌ செய்திட எடுத்த முயற்சிகள்‌ யாவும்‌ 
வீண்‌ ஆகி உள்ளது. தனது முனைவர்‌ பட்ட ஆய்வினை மேற்கோண்டு 
தொடர முடியாத நிலையில்‌ உள்ளார்‌. ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ 
கோள்‌ 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது, 9 ஆம்‌ பாவகக்‌ 
காரகத்துவமான முனைவர்‌ பட்ட ஆய்வுக்கு எதிராகச்‌ செயல்படும்‌. 
அதன்படி இவருக்கு இப்போது நடப்பு 12.12.2017 முதல்‌ 24.08.2020 வரை 
இராகு தசாவில்‌ (12) இராகு புத்தி (12) என்பது குறிப்பிடத்தக்கது ஆகும்‌. 


330 


196. சாதகர்‌ : சாந்தி (98655 81166) பிறந்த நாள்‌ : 15.12.1970 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 01.20 பிறந்த ஊர்‌ : பெங்களுர்‌. 























SHANTHI திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
15-12-1970 01:20:00 குரு 1604-1968-16-04- 1984 பூத த 17-04-2003- 12-09-2005 
Bangalore, Kar. 
குரு இசை இருப்பு 13-வருடம்‌ 04-மாதம்‌ 01-நாள்‌ 
p 
சத்‌ ட பத சத பா டடலறு 


சுத்‌ 17-04-2027-17-04-2047 (பூத ந்‌ _17-05-2010-16- 10-2011 


சந்‌ _16-04-2053-17-04-2063 [ப ராகு 12-10-2012-02-09 2015 
செ 17-04-2063 16-04-2070 குரு 02-05-2015-07-08-2017 
கு 16-04-2070- 16-04-2088 சனி 07-08-2017-16-04-2020 














இந்தச்‌ சாதகி குடும்பத்திற்குத்‌ தெரியாமல்‌ இரகசியமாகப்‌ பலரிடம்‌ 
கடன்‌ வாங்கி பங்கு சந்தையில்‌ முதலீடு செய்துள்ளார்‌. இவருக்குத்‌ 
தற்சமயம்‌ புதன்‌ தசாவில்‌ (4) சனி புத்தி (8) நடைபெற்று வருகிறது. 


இவரது தவறான முடிவுகளால்‌ பங்கு சந்தையில்‌ அனைத்தும்‌ 
நஷ்டம்‌ அடைந்துவிட்டது. இரகசியமாகப்‌ பணம்‌ கொடுத்து வந்தவர்கள்‌ 
தனது பணம்‌ ஏமாற்றப்படுவதாக உணர்ந்து, இந்தச்‌ சாதகி வீட்டில்‌ வந்து 
சத்தமிட்டுக்‌ கேவலப்படுத்தி இருக்கிறார்கள்‌. இவர்களின்‌ வீட்டில்‌ 
உள்ளவர்கள்‌ சொத்துக்களை விற்று பணத்தை அடைப்பதாக வாக்குறுதி 
கொடுத்துள்ளனர்‌. பங்கு சந்தை என்பது யூக வணிகம்‌ ஆகும்‌. இது 5 ஆம்‌ 
பாவகத்‌ தொழில்‌ என்பதால்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8 அல்லது 12 ஆம்‌ 
பாவகங்கிளில்‌ இருக்கும்போது இத்தொழிலில்‌ இருந்து விலகி இருக்க 
வேண்டும்‌ அல்லது இதனைப்‌ போல்‌ பெருத்த நஷ்டங்களை 
ஏற்படுத்திவிடும்‌. 


331 


197. சாதகர்‌ : செந்தில்‌ குமார்‌ (82488 93926) பிறந்த நாள்‌ : 02.04.1980 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 03.08 பிறந்த ஊர்‌ : திருத்தணி. 




















Senthil Kumar திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
02-04-1980 03:08:00 
Tiruttani,A.P. 
செவ்‌ திசை இருப்பு 02-வருடம்‌ 01-மாதம்‌ 26 நாள்‌ குரு 29-05-2000-29-05-2016 [சனி கே 09-02-2022-21-03-2023 
[சனி 29-05-2016-30-05-2035 [சனி சுக்‌ 21-03-2023-21-05-202 
த 30-05-2035-29-05-2052 [சனி சூரி 21-05-2026-03-05-2027 
[கே 29-05-2052-30-05-2059 [சனி சந்‌ 03-05-2027-01-12-2028 
சுக்‌ 30-05-2059-30-05-2079 செ 01-12-2028-10-01-2030 
சூரி 30-05-2079-30-05-2085 கு 10-01-2030-16- 11-2032 
30-05-2085-30-05-2095 குரு _ 1௪ 11-2032-30-05- 

















இந்தச்‌ சாதகர்‌ தனக்குச்‌ சனி தசா (8) சனி புத்தி (8) 20.05.2016 
முதல்‌ 02.06.2019 வரை நடக்க இருப்பதை முன்பே அறிந்து இருந்தபடியால்‌ 
மிகவும்‌ ஜாக்கிரதையாகவே இருந்துள்ளார்‌. அப்படி இருந்தும்‌ 24.09.2016 
அன்று வேலை முடித்துவிட்டு இருசக்கர வாகனத்தில்‌ வீட்டுக்குச்‌ சென்னை 
பீச்ரோட்டில்‌ சென்று கொண்டு இருந்தார்‌. 


அப்போது மது அருந்திவிட்டூப்‌ பின்னால்‌ வேகமாக வாகனங்களில்‌ 
வந்த இளைஞர்கள்‌ இவர்‌ வாகனத்தில்‌ மோதி இவர்‌ தூக்கி எறியப்பட்டு, 
இவரது காலில்‌ அவர்களது வாகனம்‌ ஏறி கால்‌எலும்பு சிதைந்து விட்டது. 
அதன்பின்‌ இரும்பு பிளேட்‌ கொடுத்து அறுவைசிகிச்சை செய்து ஒரளவு 
காலைச்‌ சரி செய்துள்ளனர்‌. ஆய்வு விதிப்படி புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 8, 
12 ஆம்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது நாம்‌ ஒழுங்காகச்‌ சென்றாலும்‌ கூடப்‌ 


பின்னால்‌ வருகிறவார்களால்‌ ஆபத்து ஏற்படும்‌. 


332 


198. சாதகர்‌ : ராஜேஷ்‌ (92455 94055) பிறந்த நாள்‌ : 25.06.1975 


பிறந்த நேரம்‌ : இரவு 11.55 பிறந்த ஊர்‌ : நாகர்கோவில்‌. 


2 3 ம்‌ 























சனி 
ஸ்ரீபதி பாவகம்‌ 
i a 
| ம 


Rajesh திசை விபரம்‌ த்தி விபரம்‌ 
25-06-1975 23:55:00 
Nagercoil, T.N. 
சூரி திசை இருப்பு 02-வருடம்‌ 0௭ மாதம்‌ 17-நாள்‌ செ 12-01-1988-12-01-1995 [குரு புத 12-09-2017-19-12-201 


சூ 12-01-1995-11-01-2013 [குரு கே 19-12-2019-24-11-202 


குரு 11-01-2013-11-01-2029 [குரு சுக்‌ 24-11-2020-26-07-2023 
சனி 11-01-2029-12-01-2048 [குரு சூரி 26-07-2023-13-05-202 
புத 12-01-2048-11-01-2065 [குரு சந்‌ 13-05-2024-12-09-2025 





கே 11-01-2065-12-01-2072 குரு செ 12-09-2025-19-08-2026 
சுக்‌ 12-01-2072-12-01-2092 குரு ராகு 19-08-202௨ 11-01-2029 











இந்தச்‌ சாதகர்‌ எம்‌.காம்‌., படித்துவிட்டு, எலெக்ரிக்கல்‌ காண்ட்ராகட்‌ 
தொழில்‌ சுயமாகச்‌ செய்து வந்தார்‌. 13.11.2004 அன்று இரவு தனது 
இருசக்கர வாகனத்தில்‌ வந்துகொண்டு இருந்தபோது, எதிரே வந்த அரசுப்‌ 
பேருந்து இவர்‌ மீது மோதி விபத்திற்குள்ளானார்‌. 


அதன்பின்‌ ஒரு தனியார்‌ மருத்துவமனையில்‌ சேர்த்த போது, 
மூளையில்‌ அடிபட்டு இருப்பதாகக்‌ கூறி அறுவை சிகிச்சை செய்தனர்‌. 
ஆனால்‌ அதன்பின்னா சாதகர்‌ சுயநினைவைப்‌ பெறவே இல்லை. இந்தச்‌ 
சாதகருக்கு அப்போது இராகு தசாவில்‌ (9) புதன்‌ புத்தி (4) 
நடைபெற்றுக்கொண்டூ இருந்தது. நமது விதிப்படி 4 ஆம்‌ பாவகம்‌ என்பது 6 
ஆம்‌ பாவகத்தை விடத்‌ தீங்கு அதிமாகச்‌ செய்ய கூடியது ஆகும்‌. காரணம்‌ 
4 ஆம்‌ பாவகம்‌ இயங்கும்போது 1 ஆம்‌ பாவகம்‌ 70 விழுக்காடு வரை 


பாதிக்கப்படும்‌ என்பதே. 


333 


199. சாதகர்‌ : பன்ண்‌ செல்வம்‌ (94440 05557) பிறந்த நாள்‌ : 24.08.1966 


பிறந்த நேரம்‌ : மாலை 04.30 பிறந்த ஊர்‌: சென்னை 





லக்‌ 
























27 
PANNER SELVAM _திசை விபரம்‌ புத்தி ரம்‌ 
24-08-1966 16:30:00 புத 08-11-1957-08-11-1974[Qச செ 08-11-2017-06-04-2018 





Chennai, T.N. 


கே 08-11-1974-08-11-1981 ட ம்‌ 06-04-2018-24-04-2019 
புத திசை இருப்பு 08-வருடம்‌ 02-மாதம்‌ 14-நாள்‌ 


சுத்‌ 08-11-1981-08-11-2001 












































- சூரி 08 11-2001-0%-11-2007 | 

| பகி பதி பாகம்‌ சந்‌ 09-11-2007-0%-11-2017 9 
[52 | [செ 0%-11-2017-07-11-2024 [செ த 09-05-2022-02-10-2022 
[2,610 | கேது [ராகு 07-11-2024-08-11-2042|செ சுக்‌ 02-10-2022-03-12-2023 
| 3,7, 11 சனி குரு செவ்‌ சுக்‌ புத சந்‌ [குரு 08-11-2042-08-11-2058 [செ சூரி 03-12-2023-08-04-2024 
4,8, 12 ராகு சூரி சனி 08-11-2058-08-11-2077 [0௪ சந்‌ 08-04-2024-07-11-2024 








இந்தச்‌ சாதகருக்கு முதல்‌ முறையாக 2017 ஆம்‌ ஆண்டூ சந்திர (11) 
தசா (11) சூரிய புத்தியில்‌ (6) பைபாஸ்‌ அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. 
அது சரியாக அமையாத காரணத்தினால்‌ மீண்டும்‌ 2018 ஆம்‌ ஆண்டு இதய 
அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அப்போது செவ்வாய்‌ தசாவில்‌ (7) 
இராகு புத்தி (4) ஆகும்‌. 


ஆய்வு விதிப்படி 4 ஆம்‌ பாவகம்‌ என்பது இதயத்‌ துடிப்பு, மற்றும்‌ 
மூளைக்கு உள்ள தொடர்பைத்‌ துண்டிக்கக்‌ கூடிய பாவகம்‌ ஆகும்‌. 
அதாவது 4 ஆம்‌ பாவகம்‌ என்பது இலக்கினம்‌ எனும்‌ சாதகருக்கு 70 
விழுக்காடு வரை தீமை தரக்‌ கூடியதாக உள்ளது. 6 ஆம்‌ பாவகம்‌ என்பது 
வெறும்‌ ஆரோக்கிய போராட்டத்தை மட்டுமே கொடுக்கும்‌. ஆனால்‌ 4 ஆம்‌ 
பாவகம்‌ உயிருக்குத்‌ தீமை விளைவிக்கக்‌ கூடியச்‌ செயல்களை அதிகம்‌ 
செய்யக்‌ கூடியது. அதனால்‌ ஆய்வு விதிப்படி 6 ஆம்‌ பாவகத்தை விட 4 
ஆம்‌ பாவகம்‌ இலக்கினத்திற்கு அதிக தீமை கொடுக்கக்‌ கூடியதாகப்‌ 
பார்க்கப்படுகிறது. 


334 


200. சாதகர்‌ : ஐய்யனார்‌ (98655 81166) பிறந்த நாள்‌ : 12.04.1972 


பிறந்த நேரம்‌ : அதிகாலை 03.04 பிறந்த ஊர்‌ : மேட்டூர்‌. 























IYYANAR ட... திசைவிபம்‌ | புத்திவிபம்‌ | 
12-04-1972 03:04:00 குரு 17-02-1959-17-02-1975 (சுக்‌ சுக்‌ 17-02-2018- 18-06-2021 
Mettur,T.N. சனி 17-02-1975-17-02-1994 [சுக்‌ சூரி 18-062021- ட... 


குரு திசை இருப்பு 02-வருடம்‌ 10-மாதம்‌ 06-நாள்‌ 
்‌ [சே 17-0-2011-17-02 201 (சக சே 1-601 -005 

சுக்‌ 17-02-2018-17-02-2038 [சுக்‌ 
சூரி 17-02-2038- 17-02-2044 
[சபத கேது | 17-02-2044-17-02-2054[சத்‌ ௯ 1912-2090 17-02-2054 


சூரி செ_17-02-2054- 16-02-2061 |சுக்‌ த 17-02-2034-17-12-2036 















கு 16-02-2061-17-02-2079 [சுத்‌ தே 17-12-2036-17-02-2038 


இந்தச்‌ சாதகருக்கு தனது 19 வயதில்‌ திருமணம்‌ ஆகி உள்ளது. 
சனி தசா (4) இராகு புத்தியில்‌ (12) தனது மனைவி வேறு ஒருவருடன்‌ 
கள்ளத்‌ தொடர்பு வைத்திருந்ததை அறிந்த இவர்‌ தனது மாமனாருடன்‌ 


சேர்ந்து தனது மனைவியைக்‌ கொலை செய்துள்ளார்‌. 


அதன்பின்‌ குரு புத்தி (11) துவங்கியதை அடுத்து ஜாமீனில்‌ வெளி 
வந்து, தனக்கு எதிரான சாட்சிகளைக்‌ கலைத்துத்‌ தொடர்ந்து ஜாமீனில்‌ 
இருந்துள்ளார்‌. இவரது வழக்கு வருடக்‌ கணக்கில்‌ நடைபெற்று 2006 ஆம்‌ 
ஆண்டு தைமாதம்‌ இவர்‌ குற்றவாளி எனத்‌ தீர்ப்பு வந்தது. அப்போது 
இவருக்குப்‌ புதன்‌ தசாவில்‌ (2) இராகு புத்தி (12) நடைபெற்றுக்கொண்டு 
இருந்தது. அதன்‌ பின்பு ஆயுள்தண்டனை பெற்று 13 ஆண்டுகள்‌ சிறையில்‌ 
இருந்துள்ளார்‌. இதேபோல்‌ பல கொலைகள்‌ 8 மற்றும்‌ 12 ஆம்‌ பாவக 
இயக்கங்களில்‌ நடைபெற்று உள்ளது, சட்டச்‌ சிக்கல்‌ கருதி 
அனைத்தையும்‌ பொதுவில்‌ கூற இயலாது. 


335 


இச்சாதகர்களுக்குக்‌ கிடைத்துள்ள சாதகமான பலன்கள்‌: 


4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 4, 8, 12 ஆம்‌ பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்கள்‌ 100 
விழுக்காடு இயங்கி உள்ளது. பொதுவாக 4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ 
பெரிய நன்மையான பலன்கள்‌ ஏதும்‌ இல்லை. 4 ஆம்‌ பாவகம்மூலம்‌ 
இலக்கினத்திற்கு 30 விழுக்காடு நன்மையான பலன்கள்‌ கிடைத்துள்ளது. 


8, 12 ஆம்‌ பாவகம்மூலம்‌ அதிக நன்மைகள்‌ இல்லை. 


அசையும்‌ அசையாச்‌ சொத்துக்கள்‌ சேர்த்துள்ளனர்‌, தேவைக்கு 
அதிகமான கையிருப்புப்‌ பணம்‌, மறைமுகச்‌ சொத்துக்கள்‌ (பினாமி), 
யூகங்களை நம்பாதிருத்தல்‌. புரட்சிகரமான சிந்தனை, ஒரு விசயத்தை 
மெருகேற்றிப்‌ பேசாமல்‌ வெட்டு ஒன்று துண்டு இரண்டு எனப்‌ போட்டு 
உடைப்பவர்கள்‌. ஒரே வேலையை மீண்டும்‌ மீண்டும்‌ செய்கிறோமே என்கிற 
சலிப்பு இல்லாமல்‌ செய்த வேலையைச்‌ செய்துகொண்டே இருப்பது, 
ஏதாவது ஒரு வேலையைச்‌ செய்துகொண்டே இருப்பது போன்ற 


பலன்களைக்‌ காணமுடிகிறது. 


காப்பீட்டு பணம்‌, எதிர்பாராத தனவருவாய்‌ (Death Insurance). 
இலாட்டரியில்‌ பரிசு பணம்‌, இழப்பீடு பெறுதல்‌, நஷ்ட ஈடூ பெறுதல்‌, 
கேட்பார்‌ இல்லாமல்‌ கிடைக்கும்‌ பொருள்‌ மற்றும்‌ பணம்‌, புதையல்‌, 
அசிங்கம்‌ பாராமல்‌ வேலை செய்யக்‌ கூடியவர்கள்‌, மிகக்‌ கடுமையான 
வேலைகளைச்‌ செய்வது. மூளைசலவை செய்து இவர்களை மதமாற்றம்‌ 


செய்ய இயலாது. பல தோல்விகளைச்‌ சந்திந்து மனம்‌ பக்குவப்பட்டிருப்பது. 





அமானு' சக்திகள்‌, ஒற்றன்‌ வேலை செய்துள்ளவர்களையும்‌ பார்க்க 


முடிகிறது. 





இரவு பகல்‌ பாராமல்‌ கடின உடல்‌ உழைப்பு, கெளரவம்‌ பார்காமல்‌ 
உழைப்பது, விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள்‌, துப்பறியும்‌ நுணுக்கங்கள்‌, 
மற்றவர்களின்‌ இயலாமையைக்‌ (Weakness) கண்டறிவது இவர்களுக்குக்‌ 
கைவந்த கலையாகும்‌, பல தலைமுறைக்குத்‌ தேவையான சொத்துக்கள்‌ 
சேர்ப்பது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்‌, நாடு கடத்தப்படூதல்‌, வெளிநாட்டுக்‌ 
குடியுரிமை (12) தான்‌ என்கிற அகம்பாவம்‌ (1) அழிந்து முக்தி (12) பெற 


336 


வழிவகைசெய்தது போன்ற பலன்கள்‌ இந்தக்‌ குறிப்பிட்ட புத்தியில்‌ 
இவர்களின்‌ வாழ்வில்‌ நடைபெற்றுள்ளதைக்‌ காணமுடிகிறது. 


இச்சாதகர்களுக்குக்‌ கிடைத்துள்ள பாதகமான பலன்கள்‌: 


4, 8, 12 ஆம்‌ பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 
இருக்கும்போது, 8, 12 ஆம்‌ பாவகங்களின்‌ தீமையுடன்‌ 1, 5, 9 ஆம்‌ 
பாவகக்‌ காரகத்துவப்‌ பலன்களும்‌ இயங்காமல்‌ இந்தப்‌ பாவகங்கள்மூலம்‌ 
சாதகருக்குக்‌ கிடைக்க வேண்டிய மனமகிழ்ச்சி தடைபட்டூள்ளது. அதாவது 


தீமை எனக்‌ கொள்ளலாம்‌. 


சாதகரின்‌ ஆரோக்கியம்‌ பாழ்படூதல்‌, மனபலம்‌ இல்லாதிருத்தல்‌, 
எதிலும்‌ பயம்‌, தோற்றப்‌ பொலிவை இழப்பது, சுயகெளரவத்தை இழத்தல்‌, 
கலைத்துறையில்‌ இருந்து வெளியேறுதல்‌, மறைந்து வாழ்தல்‌, எப்போதும்‌ 
ஒருவிதப்‌ பதட்டம்‌ இவர்களிடத்தில்‌ காணப்படுகிறது, மரணபயம்‌, 
எதிர்மறைச்‌ சிந்தனைகள்‌, சமுதாயத்தில்‌ இருந்து தனிமைப்படுத்தப்படுதல்‌, 
சிறைச்சாலை, மருத்துவமனையில்‌ மாட்டிக்கொள்வது, புத்திபேதலிப்பு, 





மனநோய்‌, வியாபாரக்‌ கூட்டாளியிடம்‌ ஏமார்ந்து போதல்‌, திருமணமுறிவு, 
தனது பணத்தை அடுத்தவரிடம்‌ கொடுத்து ஏமார்ந்து போனது, தவறான 
முடிவுகள்‌, மனவலி வேதனை, துக்கம்‌, கண்டறிய முடியாத நோய்கள்‌, 
மருந்துகளுக்குக்‌ கட்டூப்படாத நோய்கள்‌, உடலில்‌ உள்ள உறுப்புகள்‌ 
சேதமடைதல்‌, உடல்‌ உறுப்புக்கள்‌ அகற்றப்படுதல்‌, உடலுக்கும்‌ 
மூளைக்கும்‌ உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுதல்‌ (மூளைச்சாவு), கோமாவில்‌ 
இருத்தல்‌, இதயக்‌ கோளாறு, இதய அறுவை சிகிச்சை, புத்திரசோகம்‌, 
காதல்‌ முறிவு, யூகவணிகத்தில்‌ நட்டம்‌, கலைத்துறையில்‌ இருந்து 
வெளியேறுதல்‌, அவமானம்‌, மற்றவர்களைக்‌ கொலை செய்வது, 
தற்கொலை சிந்தனை, தெய்வ அனுக்கிரகம்‌ இல்லாதிருத்தல்‌, ஆய்வுக்‌ 
கல்வியில்‌ தடை, வீட்டை விட்டூ வெளியேறுதல்‌, நாடோடிகள்‌, இலஞ்சம்‌ 





வாங்கிச்‌ சிக்கிக்கொண்டது, சட்டத்திற்குப்‌ புறம்பான செயல்கள்‌, பதுக்கல்‌, 
கடத்தல்‌, எதிர்பாராத விபத்துக்கள்‌, வெளிநாட்டு வணிகத்‌ தொடர்பு 
துண்டிப்பு, யூக வணிகத்தில்‌ நட்டம்‌, தீவிரவாதம்‌, நாத்திகம்‌ பேசுவது, பிற 
உயிர்களுக்குத்‌ தீங்கு செய்வது, இயற்கையை அழிப்பது, சட்டத்திற்குப்‌ 
புறம்பான இரகசியத்‌ தொழில்‌, அளவிற்கு அதிகமான கடன்‌, பல எதிரிகள்‌, 
பிறரிடம்‌ பணம்‌ வாங்கிவிட்டு மீண்டும்‌ கொடுக்காமல்‌ ஏமாற்றுவது அல்லது 


337 


மஞ்சள்‌ கடிதம்‌ விடுவது, பிறர்‌ சொல்‌ கேளாமை. சுயசித்ரவதை செய்தல்‌ 
(தற்கொலைப்‌ படை) பிற மனிதர்களின்‌ துயரத்தில்‌ இன்பம்‌ காணுதல்‌, பிறா 
கண்‌ கூச வைக்கும்‌ வன்மமான செயல்கள்‌, கேவலமான செயல்கள்‌ ஆகிய 
பலன்கள்‌ இந்தக்‌ குறிப்பிட்ட புத்தியில்‌ இவர்களின்‌ வாழ்வில்‌ 
நடைபெற்றுள்ளதைக்‌ காணமுடிகிறது. 


தொகுப்புரை 


50 சாதகங்களின்வழி கிடைக்கப்பெற்ற செய்திகள்‌. வீடு 
திரிகோணத்தில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ 4 அல்லது 8 அல்லது 12 
ஆகிய பாவகங்களில்‌ இருந்தபோது நடைபெற்ற பலன்கள்‌ குறித்து 50 
சாதகங்களைக்‌ கொண்டு ஆய்வு செய்யப்பட்டது. ஆய்வுக்கு 
எடுத்துக்கொண்ட விதிகளின்படி இவர்களுக்குப்‌ புறம்‌ தொடர்பான காரகப்‌ 
பலன்கள்‌ நல்லமுறையில்‌ கிடைத்துள்ளது. அதேசமயம்‌ அகம்‌ தொடர்பான 
காரகப்‌ பலன்கள்‌ பாதிக்கப்பட்டூள்ளது. அதுவும்‌ குறிப்பாக 1, 5, 9 ஆம்‌ 


பாவகக்‌ காரகங்கள்‌ பாதிக்கப்பட்டூள்ளது என்பது தெரியவருகிறது. 


338 


ஆய்வு முடிவுரை 
ஒரு சாதகத்திற்குப்‌ பலன்‌ கூற விதி, மதி இரண்டையும்‌ இணைத்துப்‌ 
பலன்‌ கூற வேண்டும்‌. விதியை நாணயம்‌ செய்யப்‌ பிறந்த சாதகத்தில்‌ 


உள்ள இராசிக்கட்டத்தைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. மதியை நிர்ணயம்‌ 





செய்யப்‌ பிறந்தகால மத்திமமுறை பாவகக்‌ கட்டத்தைப்‌ பயன்படுத்தி, 





விம்சோத்திரி தசாபுத்திப்‌ கணிதங்கள்‌ கொண்டு பலன்‌ கூற வேண்டும்‌. ஒரு 
குறிப்பிட்ட வீட்டிற்கு விதி கொடுப்பினை நன்றாக அமைந்தால்‌, அந்த 
வீட்டிற்குச்‌ சாதமாகத்‌ தசாபுத்திக்‌ காலத்தில்‌ அதன்‌ முமுமையான பலன்‌ 
கிடைக்கிறது. 


தசாவைவிடப்‌ புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ வலிமை வாய்ந்தது 
ஆகும்‌. தசாபலனைத்‌ தடை செய்யக்‌ கூடிய அளவில்‌ கூடப்‌ புத்தியை 
நடத்தக்‌ கூடிய கோள்‌ செயல்பட முடியும்‌ என்பதை அறியமுடிகிறது. 
இயல்‌ 1 இன்‌ மூலம்‌ கிடைக்கப்பட்ட செய்திகள்‌, புத்தியை நடத்தக்‌ கூடிய 
கோள்‌ ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில்‌ இருக்கும்போது பன்னிரு பாவகத்திற்கும்‌ 
பன்னிரு விதிகளைப்‌ பயன்படுத்திப்‌ பலன்‌ கூற இயலும்‌ என்பதாகும்‌. 





பன்னிருப்‌ பாவகங்களை அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு என்னும்‌ 
நான்கு திரிகோணப்‌ பாவகங்களாகச்‌ சுருக்கி, பன்னிரு பாவகங்களுக்குச்‌ 
சொல்லப்பட்ட 12 விதிகளை ஒருமித்த அளவுகோல்‌ உடைய 4 வித 
விதிகளைக்‌ கொண்டு பலன்‌ அறிப்பட்டூுள்ளது. நான்குவித விதிகள்‌ 
உருவாக்கபட்ட முறைமை குறித்து முதல்‌இயலில்‌ விளக்கப்பட்டூள்ளது. 
அடுத்துவரும்‌ 4 இயல்களில்‌ இத்திரிகோணப்‌ பாவகங்களில்‌ புத்தியை 
நடத்தக்‌ கூடிய கோள்‌ இருக்கும்போது நடைபெற்ற சாதக பாதகப்‌ பலன்கள்‌ 


கண்டறியப்பட்டது. 


மேலும்‌ 2, 3, 4, 5 ஆகிய நான்கு இயல்களில்‌ கிடைத்த 
தகவலின்படி புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற திரிகோணம்‌ 100 
விழுக்காடு இயங்கும்‌. புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற 
திரிகோணத்திற்கு அடுத்த திரிகோணம்‌ இயங்காது. புத்தியை நடத்தக்‌ 
கூடிய கோள்‌ நின்ற திரிகோணத்திற்கு ஒன்றுவிட்ட அடுத்த திரிகோணம்‌ 
பன்மடங்கு இயங்கும்‌. புத்தியை நடத்தக்‌ கூடிய கோள்‌ நின்ற 
திரிகோணத்திற்கு முந்தைய திரிகோணம்‌ ஒரு வரைமுறைக்குக்‌ உட்டபட்டூ 
குறைவாக இயங்கும்‌. இவ்வகையில்‌ முடிவுகள்‌ எடுத்துரைக்கப்படுகிறது. 


339 


இயல்‌ 2, 3, 4, 5 ஆகியவற்றின்மூலம்‌ பெறப்பட்ட முடிவுகள்‌ அட்டவணை 























புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ 
நின்ற நான்கு 100 த ்‌ வரைமுறைக்கு 
திரிகோணப்‌ விழுக்காடு | இயங்காமல்‌ யகம்‌ உட்பட்டுக்‌ 
பாவகங்களும்‌ - இயங்கிப்‌ பலன்‌ ல்ல குறைவாகப்‌ 
ஆய்வுக்கு பலன்‌ தடைபட்ட ளிச்‌ பலன்‌ 
உட்படுத்தப்பட்‌। அளித்த பாவகங்கள்‌ க்‌ அளித்த 
கள்‌ பாவகங்கள்‌ டத்‌ 
நான்குவித பாவகங்கள்‌ பாவகங்கள்‌ 
இயக்க 
விதிகளும்‌ 
அறம்‌ (1,5,9) | 2, 6, 10 3, 7, 11 4, 8, 12 
பொருள்‌ 
(2.6.10) 2, 6, 10 3, 7, 11 4, 8, 12 1, 5, 9 
இன்பம்‌ 
(3,7,11) அதது விர 4, 5, 12 | த: 2, 6, 10 
ரது 4, 8, 12 1.59 2, 6, 10 3, 7, 11 

















அறம்‌ (1,5,9) கிடைத்த காலத்தில்‌ 


பொருள்‌ (2,6,10) கிடைப்பதில்லை, 


பொருள்‌ (2,6,10) கிடைத்த காலத்தில்‌ இன்பம்‌ (3,7,11) கிடைப்பதில்லை, 


இன்பம்‌ 
வீடு 


711) 
(4,8,12) 


கிடைத்த காலத்தில்‌ வீடு 
கிடைத்த காலத்தில்‌ அறம்‌ 


(4,8,12) 
(1,5.9) 


என்பன இவ்வாய்வின்‌ முடிவாகக்‌ கண்டயறிப்பட்டூள்ளது. 


கிடைப்பதில்லை, 


கிடைப்பதில்லை 


பன்னிரு பாவகங்களில்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ அகம்‌ என்னும்‌ 
ஒநீறைப்படைப்‌ பாவகங்களில்‌ இருக்கும்போது அகக்காரகப்‌ பலன்கள்‌ 
நல்லமுறையில்‌ கிடைத்தும்‌, அதேவேளையில்‌ புறம்‌ என்னும்‌ 
இரட்டைப்படைப்‌ பாவகக்‌ காரகப்‌ பலன்கள்‌ பாதிக்கப்பட்டுள்ளதையும்‌ 





2 ஆம்‌ மற்றும்‌ 4 ஆம்‌ இயல்களின்‌ முடிவுரைமூலம்‌ அறியமுடிகிறது. 


மேலும்‌ புத்தியை நடத்தும்‌ கோள்‌ புறம்‌ என்னும்‌ இரட்டைப்படைப்‌ 


பாவகங்களில்‌ இருக்கும்போது 


கிடைத்தும்‌, 


காரகப்‌ 


பலன்கள்‌ 


பாதிக்கப்பட்டூுள்ளதையும்‌ 


புறக்காரகப்‌ 


இயல்களின்‌ முடிவுரைமூலம்‌ அறியமுடிகிறது. 


340 


பலன்கள்‌ நல்லமுறையில்‌ 


அதேவேளையில்‌ அகம்‌ என்னும்‌ ஒற்றைப்படைப்‌ 


3 ஆம்‌ மற்றும்‌ 5 


பாவகக்‌ 


ஆம்‌ 





இதன்மூலம்‌ அகம்‌ புறத்தை எதிர்க்கும்‌ என்றும்‌, புறம்‌ அகத்தை 
எதிரக்கும்‌ என்றும்‌ தெளிவுப்படுத்தப்‌ பெற்றது. ஒரு நாணயத்தின்‌ 
இருபுறம்போல்‌, ஒன்று கிடைத்தால்‌ மற்றொன்று கிடைக்காது. ஒரு 





குறிப்பிட்ட தசாபுத்திக்‌ காலத்தில்‌ எது கிடைக்கும்‌ எது கிடைக்காது என்று 
பிரித்துக்‌ கூற இவ்வாய்வு உதவுகிறது. 


தசாவை நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகத்தில்‌ இருந்து புத்தியை 
நடத்தும்‌ கோள்‌ நின்ற பாவகம்‌ 4, 8, 12 ஆக இருந்தால்‌ தசாபலன்‌ முறிவு 
ஏற்படுகிறது என்பதும்‌ கண்டறியப்பட்டது. 


ஒருவரின்‌ விதி கொடுப்பினையை ஆராய்ந்து அறிவதன்மூலம்‌, என்ன 
கல்வி பயன்‌ தரும்‌, எந்தத்‌ துறையில்‌ தொழில்‌ அல்லது வேலை செய்தால்‌ 
ஆதாயம்‌ கிடைக்கும்‌ போன்றவற்றை அறியமுடியும்‌. அதேபோல்‌ 
ஆரோக்கியம்‌, படிப்பு, வேலை, காதல்‌, திருமணம்‌, குழந்தை, சொத்து 
வாங்க விற்க, வெளிநாடு போன்ற அனைத்து விதமான பலன்களுக்கும்‌ 


சாதகமான பாதகமான காலத்தை முன்கூட்டிக்‌ கூற இயலும்‌. 


இந்த ஆய்வின்‌ முடிவுகள்மூலம்‌ மானுட வாழ்வில்‌ ஏந்படும்‌ ஒவ்வொரு 
செயலிற்குமான சாதக பாதகக்‌ காலங்களைத்‌ தெளிவாகத்‌ தேர்ந்தெடுத்து 
அவர்களை வழிநடத்த முடியும்‌. 


மேலாய்வுக்‌ களங்கள்‌ 


கோள்களுக்குரிய காரகத்துவத்தையும்‌ இணைத்துத்‌ தசாபுத்தியின்‌ 
இயக்கத்தை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும்‌. 


இத்திரிகோணத்‌ தசாபுத்தி விதிகளைப்‌ பயன்படுத்தி இராசிக்‌ 
கட்டத்தில்‌ உள்ள 12 வீடுகளுக்கும்‌ தனித்தனியாக ஆய்வு செய்ய 


வேண்டும்‌. 


புதிய பாவகக்‌ காரகத்துவங்கள்‌ பற்றிய ஆய்வு நிகழ்த்தப்பட 
வேண்டும்‌. 


341 


துணைநாற்‌ பட்டியல்‌ 
முதன்மை ஆதாரங்கள்‌ 
தேவராஜ. ஏ., கொடுப்பினையும்‌ தசா புத்திகளும்‌, 
நூலாசிரியர்‌ வெளியீடு, 
ஓமேகா பிரிண்டர்ஸ்‌, சென்னை - 600 037. 
முதல்‌ பதிப்பு : அக்டோபர்‌ 2009. 
துணைமை ஆதாரங்கள்‌ 
அருள்வேல்‌. இரா., ஸ்ரீ ராஜ ஜோதிடம்‌, 
ஆன்மிகன்‌ ஜோதிட குழுமம்‌, 
திண்டுக்கல்‌, 624 204, 


முதல்‌ பதிப்பு 2006. 


சதாசிவம்‌. எஸ.எம்‌., உ த்திரகாலாமிர்தம்‌, 
(மொ.பெ.ஆ) ஸ்ரீ இந்து பப்ளிகேஷன்ஸ்‌, 
சென்னை, 


முதல்‌ பதிப்பு, 2002. 


மகாலட்சுமி. தி., சோதிடவியல்‌, 
உலகத்‌ தழிழாராய்ச்சி நிறுவனம்‌, 


சென்னை, 1996. 
மகாலட்சுமி. தி., இலக்கியத்தில்‌ சோதிடம்‌, 


உலகத்‌ தழிழாராய்ச்சி நிறுவனம்‌, 


சென்னை, 1996. 


342 


மகாலட்சுமி. தி., பதிப்பாசிரியர்‌ முனைவர்‌.கோ.விசயராகவன்‌, 
கலைத்தமிழ்‌ ஆய்வுக்‌ களங்கள்‌, 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 


சென்னை, 2019. 


ராஜன்‌. சி.ஜி., தெசாபுத்தி சிந்தாமணி, 
கிரி டிரேடிங்‌ ஏஜென்சி, 
சென்னை, 


நான்காம்‌ பதிப்பு, 1999. 


விமலன்‌. டி., வால்மீகி இராமாயணத்தில்‌ சோதிடவியலின்‌- 
கோட்பாடுகள்‌ ஓர்‌ ஆய்வு, 


சுப்புலெட்சுமி பதிப்பகம்‌, 





தஞ்சாவூர்‌ - 613 001, 


முதற்‌ பதிப்பு, 2008. 


ஆங்கில நூல்கள்‌ 


Sathanam. R Brihat Parasara Hora Sastra, Vol. 2 
(Transalation) Ranjan Publications, 

New Delhi, 

Edition 2014. 


343 


பின்‌ இணைப்பு 


௨24 


தசா புத்தி அந்தர விபரங்கள்‌ 


0 ர 


6060 Sh 
9660 

98 ௭ 00 
6 7 0ui 
WE (ule 
ஏ 70 92 
1: 000 
06 #70 92 
0 29 


0 Lil 


66 ¢71Qui 
%69 07 0 mle 
sp 60 82 
15 10 ழூ 
06 661 ஈட 
69030 59 
946 gh 


7 £10 
15 671i 
91 £7 0 mle 
ST ET gs 
2 ௭0 
069 7 Pe 
%916:0 89 
916981 னா 
%016 Z Wa |g 


சர்‌ த 


8 
L 
9 
ர்‌ 
8 
6 
l 
8 
8 


HN ரம்‌ ரர்‌ 


ஒலக 
கூ ரூ. ரூ 


710 82 
ட 00 
960 2 
9968 0 RY 
%6# 060 Sh 
HoT 6₹ 0 க 
9£ 600 
6 02 00யெர்‌ 
HE ட 0ங/௪ 


ம.க க்க்க்க்‌ 





“விகாரி வருஷத்திய (2019/20) வாசன்‌ சுத்த திருக்கணித பஞ்சாங்கம்‌, ப 90 


344 


பின்‌ இணைப்பு 


2௮ 


ங்கள 


ந்தர விபர 


தசா புத்தி அ 


999146 

லாங்‌ 
0 91.7 82 
9611 ழூ 
07 5.9» 
ETT =p 
76 ரஸ்‌ 


9696 + Wa 
987 ட 


& 
க 


ட்‌ 
ட்‌ 
8 


b ப 


15 61 
%91 £7 0 Ale 
ST ET ge 
6 60 ழூ 
0698 ஐ 
491660 SP 


9606 692 
7 6 டட 
78 98 yQui 
71690 1 Ale 
sp 077 ச 
iz [1 
o£ ITS ge 
76961 ஐற 
WoT + ன்‌ 


iz TI sui 
016 7 me 
௭.0 ie 
6 10௫ 
06 0 9 ஓட 
016 7.29 
26 6 Sh 
985 15 6 We 





* விகாரி வருஷத்திய (2019/20) வாசன்‌ சுத்த திருக்கணித பஞ்சாங்கம்‌, ப 91 


345 


பின்‌ இணைப்பு 


ங்கள 


தசா புத்தி அந்தர விபர 





Loom lo ow le 0 8 உட ௨௫ ௬௨ ட அநக 10 உல 1௨-௨௭ 1௬ | 


ரர 9 oe 
க 91+ 0 
0 6 யர்‌ 
o£ 61 aie 
0 60 02 
0 111 


ல 





2222 20224 
© அ 2222202௦௮4 
ne ரூ. ரு வஸு ரூ வ 
மே 2 2க்க்‌ 
22222 256௧4 
© அ அ அ ௨2 202௨4 


15 ர மெம்‌ 

91 60 ule 

எ உர gs 

02 60 ழூ 64 07 
06 96 9196௭0 59 HoT 68 
96:50 9 (9EL1T @h % ௭ 
WIE XT 18 இட்‌ 1 

OTE 812 


பண்ன ணப உ ண படட ண பட்டணப்‌ உ அன 





பண்ட மகிவன்‌ கட 81 08 பனா 








1696 Ime 
sy 07 7 ie 
6 81 ர 
06 ITs gw 
7695 1 ஐஐ 
ப்பது &h 
9666 Sos 
மர்பி ஏ 









அபத டன்‌ ன ம்‌ மலி! இ 





விகாரி வருஷத்திய (2019/20) வாசன்‌ சுத்த திருக்கணித பஞ்சாங்கம்‌, ப 91 


346 


